முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இந்தியா ஒரு 
தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவ நாடே... 


எவ்வாறு? 


கிறிஸ்தவ ஊழியருக்கான சுருக்கக்‌ கையேடு 


டாக்டர்‌ தெ. தேவகலா 14,&, ),Phil,. 8௩0, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


Title : India is a St. Thomas Dravidian Christian Nation....How? 
(in Tamil ) 
India Oru Thoma Vazhi Dravida Chiristhava Nadae - Yevvaru? 


Author : Dr. D. Devakala M.A., M.Phil., Ph.D., 
First Edition : August 2004 

Publisher :  Meipporul Publishers 

Printer :  Meipporul Printers 


278, Konnur High Road, 
Ayanpuram, Chennai - 600 023 


E-mail : jdcalendars@ilovejesus.net 


All rights reserverd 


No part of this publication may be reproduced or transmitted in any 
form or by any means, electronic, or mechanical, including 
photocopying recording, or information storage and retrieval system, 


without permission in writing from the publisher. 


Meipporul Publishers 

278, Konnur High Road, 

Ayanpuram, Chennai - 600 023 

E-mail: tamilarsamayam2010@gmail.com 
Website : www.tamilarsamayam.com 


www.geocities.com/dravidian_religion 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இந்தியா ஒரு 
தோமா வழி திராவிடக்‌ 


கிறிஸ்தவ நாடே 
என்ற தமது புதிய ஆய்வுக்‌ கண்டுபிடிப்பை 
இந்து மதத்‌ தலைவர்கள்‌ மற்றும்‌ 
இந்து மத அறிஞர்களிடையே 
நிலை நாட்டியதைக்‌ காட்டும்‌ 
வீடியோ 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ 


“விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவ சித்தாந்தம்‌ ஒப்பாய்வு' எனும்‌ டாக்டர்‌ பட்ட ஆராய்ச்சி நூலின்‌ மீது, 
தருமை ஆதீனம்‌, அனைத்துலகச்‌ சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில்‌, இந்து சமய 
மடாதிபதிகள்‌ மற்றும்‌ பல்கலைக்‌ கழகங்களின்‌ சைவ சித்தாந்தத்‌ துறை அறிஞர்கள்‌ ஒன்றுகூடி, 
விவாதம்‌ நடத்தினர்‌. காலஞ்சென்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ தலைமையில்‌, 1986 டிசம்பர்‌ 
6,7 தேதிகளில்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களை அழைத்து, அனைத்துலகச்‌ சைவ சித்தாந்த 
ஆராய்ச்சி நிறுவனத்தில்‌ விவாதம்‌ நடத்தினர்‌. விவாதத்தில்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌, 
திராவிட வழிபாட்டை அடிப்படையாகக்‌ கொண்ட பைபிளை மையமாகக்‌ கொண்டு எழுந்ததே 
திருக்குறள்‌. திருக்குறளை அடிப்படையாகக்‌ கொண்டு எழுந்ததே சைவம்‌, வைணவம்‌ என்னும்‌ 
பக்தி இயக்கம்‌. எனவே சைவம்‌, வைணவம்‌ எனப்படும்‌ “இந்து மதம்‌' என்பது, தோமா வழி 


திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளைகளே என்பனவற்றை நிலை நாட்டினார்‌. 


தருமை ஆதீனத்தில்‌ நடைபெற்ற ஆய்வரங்க நிகழ்ச்சிகள்‌ வீடியோ செய்யப்பட்டுள்ளன. 
விரும்புகின்றவர்கள்‌ அதற்கான தொகையை செலுத்தி, பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


முன்னுரை 
இன விடுதலையும்‌ ஆன்மீக விடுதலையும்‌ 
கடவுளின்‌ வெளிப்பாடும்‌ கட்டளையும்‌ 


பெரும்பான்மையினரான இந்தியரின்‌ மதம்‌ 'இந்து மதம்‌' எனும்போது, இந்தியாவை, “தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடு” என்பது வரலாற்றில்‌ எப்படி பொருந்தும்‌? 


இதற்கு விடை காண வேண்டுமெனில்‌ 'இந்து மதம்‌' என்றால்‌ என்ன என்பதைப்‌ புரிந்து கொள்வது 
மிகவும்‌ அடிப்படையான ஒன்றாகும்‌. 


பொதுவாக, 


'இந்து 


‘இந்திய மதங்கள்‌ ' 


இந்துத்துவம்‌ ' 





'இந்து மதம்‌ ' 


என்றெல்லாம்‌ சொல்லப்படுகின்றனவே, இவை அனைத்தும்‌ ஒன்றா? வேறு வேறானவையா? 
என்பதைப்‌ புரிந்து கொள்ளும்போதுதான்‌, உண்மையான இந்திய சமய வரலாற்றை அறிய 


முடியும்‌. 

இது ஒருபுறமிருக்க, 

இந்தியாவில்‌ “கிறிஸ்தவம்‌” என்று சொன்னாலே, அது 
'சீரியக்‌ கிறிஸ்தவத்தையும்‌' 

'ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவத்தையும்தாம்‌' 


குறிக்கும்‌ என்பது பொதுவான நிலை. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆனால்‌, “புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌” என்றால்‌ என்ன என்பதை அறியாத 
நிலையில்‌, இந்தியாவின்‌ சமய வரலாற்றையும்‌ திராவிடரின்‌ ஆன்மீக வரலாற்றையும்‌ புரிந்து 


கொள்வது மிகமிகக்‌ கடினம்‌. 
புரிந்து கொள்வதில்‌ சிக்கல்‌ ஏற்படும்போது, மனித உறவுகளிலும்‌ சிக்கல்‌ ஏற்படுவது இயல்பே. 
“கடவுள்‌ அனைவருக்கும்‌ உரியவர்‌' 


என்பது உண்மையாக இருந்தபோதிலும்‌, மதங்களின்‌ பெயரால்‌ மனிதரைப்‌ பிளவுபடுத்தி, 
அடிமைப்படுத்துவது காலந்தோறும்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சியாய்‌ இருக்கிறது. எனவே, மனிதரை 
மதத்தின்‌ பெயரால்‌ அடிமைப்படுத்தும்‌ சக்திகளிடமிருந்தும்‌ பிளவுபடுத்தும்‌ சக்திகளிடமிருந்தும்‌ 


சமுதாயத்தை மீட்க வேண்டியது உண்மையான இறை பணியாளர்களின்‌ கடமையாகும்‌. 
மெய்ப்பொருள்‌ ஒன்றே : 


ஒரே கடவுளையே வெவ்வேறு மொழிகளில்‌ வெவ்வேறு பெயர்களில்‌ மனிதர்‌ கண்டு 
போற்றியுள்ளதால்‌ சமயங்கள்‌ பலவாக இருந்திடினும்‌ உண்மையில்‌ அவை கூறும்‌ மெய்ப்பொருள்‌ 


ஒன்றே என்பதை அண்மைக்கால ஆராய்ச்சிகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 


திருக்குறளையும்‌, விவிலியத்தையும்‌, சைவசித்தாந்தத்தையும்‌ ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்த டாக்டர்‌ 
மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌, அடிப்படையில்‌ அவை ஒரே கடவுளை வெவ்வேறு பெயர்களில்‌ 


விளக்கியுள்ளமையை இலக்கிய, தத்துவ, வரலாற்று ஆதாரங்களுடன்‌ எடுத்துக்காட்டுகிறார்‌. 


திராவிட வழிபாட்டை அடிப்படையாகக்‌ கொண்ட விவிலியத்தை மையமாகக்‌ கொண்டு 
எழுந்ததே திருக்குறள்‌ என்றும்‌ திருக்குறளை அடிப்படையாகக்‌ கொண்டு வளர்ந்ததே சைவம்‌, 


வைணவம்‌ என்னும்‌ “இந்து மதம்‌' என்று ஆராய்ச்சி அடிப்படையில்‌ நிலைநாட்டியுள்ளார்‌. 


ஆனால்‌, பிற்காலத்தில்‌ இச்சமயங்கள்‌ ஆரியரின்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு 
அடிமைப்படுத்தப்பட்டதால்‌ இந்தியரும்‌ அடிமைத்தளைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்‌. எனவே 
இன்றைய இந்து மதமும்‌, இந்தியரும்‌ அடிமைத்தளையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது 
காலத்தின்‌ கட்டாயமாக உள்ளது. இந்தியரின்‌ ஆன்மீக விடுதலைக்குப்‌ பாடுபட வேண்டியது 


இறை பணியாளரின்‌ இன்றியமையாத கடமையாக இருக்கின்றது. 


விடுதலைப்‌ பணி 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இறை பணியாளர்களுக்குக்‌ கடவுளால்‌ கொடுக்கப்படும்‌ கட்டளைகளும்‌ பணிகளும்‌ வெவ்வேறு 


கோணங்களில்‌ அமைவது இயல்பே. 


அவ்வகையில்‌ டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களுக்குக்‌ கடவுள்‌ கொடுத்த கட்டளை, இன 


விடுதலையோடு கூடிய ஆன்மீக விடுதலைப்‌ பணி ஆகும்‌. 
1979இல்‌, 


“தமிழ்‌ இனம்‌ அல்லது திராவிட இனத்திற்குப்‌ புத்துயிர்‌ கொடுக்கப்‌ போகின்றேன்‌. இதைக்‌ கூறி 
அறிவிக்கும்‌ கருவியாக நீ பயன்படுவாய்‌, உடனே இதை எழுதி வைத்துக்கொள்‌” 


என்று டாக்டர்‌ தெய்வநாயகத்திடம்‌ கடவுள்‌ தெளிவாகவே தம்‌ திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார்‌. 
கடவுளின்‌ வெளிப்பாட்டையும்‌ தரிசனத்தையும்‌ அப்படியே அவர்‌ எழுதி வைத்துள்ளதால்‌ 
இன்றைக்கும்‌ அவற்றை எழுத்துருவில்‌ காணலாம்‌. 


திராவிட இன விடுதலை என்பது டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடவுளின்‌ 
திட்டவட்டமான வெளிப்பாடு என்பதால்‌, திராவிடர்களின்‌ ஆன்மீக விடுதலைப்‌ பணியில்‌ அவர்‌ 
தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்‌. திராவிடர்களின்‌ உயரிய ஆன்மீகச்‌ சிந்தனைகளைத்‌ தன்னால்‌ 
இயன்ற அளவு உலகுக்கு வெளிக்காட்டி வருகின்றார்‌. 


திராவிடரின்‌ மேலான சிந்தனைகளைத்‌ தெள்ளத்‌ தெளிவாகக்‌ காட்டும்‌ பழமையான தமிழ்‌ 
நூல்களுள்‌ ஒன்று திருக்குறள்‌. இது திராவிடச்‌ சிந்தனைகளின்‌ அடிப்படையில்‌ எழுந்த தோமா 
வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நூலே என்பதை, முதன்‌ முதல்‌ ஆராய்ச்சி அடிப்படையில்‌ விளக்கிக்‌ 


காட்டியுள்ளார்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ என்பதை ஆராய்ச்சி உலகம்‌ அறியும்‌. 


திருக்குறள்‌ ஆராய்ச்சி 


இந்த ஆராய்ச்சியின்‌ தொடக்கக்‌ காலங்களில்‌, திருவள்ளுவரைப்‌ போய்‌ கிறிஸ்தவர்‌' என்று 
சொல்லுகிறாரே, என்று கூறி, ஒரு பைத்தியக்காரனைப்‌ பார்ப்பது போல்‌ அவரைப்‌ பார்த்த 


பார்வைகள்‌ பல, பல..... 


ஆனால்‌, கடவுளுக்காக- உண்மைக்காகப்‌ போராடும்‌ அவர்‌, இறையருளால்‌ மேலும்‌ மேலும்‌ பல 


நூல்களை எழுதி இன்றைக்கு, திருக்குறள்‌ ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நாலே' 


என்பதைப்‌ பல்கலைக்‌ கழக ஆராய்ச்சியாளர்களே ஏற்றுக்‌ கொள்ளும்‌ நிலைக்கு, கடவுள்‌ அவரை 


வழி நடத்தி வருகின்றார்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இதை, திருக்குறள்‌ மீது டாக்டர்‌ பட்டத்திற்கான ஆய்வு செய்த தி.சு. சத்தியம்‌ என்பவர்‌, தமது 
பிஎச்‌.டி. ஆய்வேட்டில்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. அது பின்வருமாறு : 


'கிறித்தவ சமய ஆய்வில்‌ மு. தெய்வநாயகம்‌ மிகுதியான ஆய்வு நூல்களைப்‌ படைத்தவராகக்‌ 
காணப்படுகின்றார்‌. இவர்‌, தம்‌ சமயமான கிறித்துவ சமயத்தின்‌ விவிலியக்‌ கோட்பாடுகளே 
திருக்குறளுக்கு உட்கிடக்கை என்னும்‌ கருத்தை நிலைநிறுத்துவார்‌ போன்று, தம்‌ ஆய்வை 
அமைத்துக்‌ கொண்டு உள்ளார்‌. இந்நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ திருக்குறளின்‌ உட்கிடக்கை 
சைவசித்தாந்தமே என்று எழுந்த ஆய்வுப்போக்கு, இன்றைய காலகட்டத்தில்‌ கிறித்தவமே குறளின்‌ 
உட்கிடக்கை என்ற கருத்துப்‌ போக்கைப்‌ பெற்று முடிந்துள்ளது”. 


( தி.சு. சத்தியம்‌, இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சியின்‌ வளர்ச்சி, 1979, பக்‌. 192- 
193) 


இந்து மதம்‌ - ஆராய்ச்சி: 


இவ்வாறே, இந்து மதம்‌ என்பது ஆரியர்களுக்கு உரியது அன்று; அது ஆரியச்‌ சிந்தனையின்‌ 
உருவாக்கம்‌ அல்ல, திராவிட வழிபாட்டை அடிப்படையாகக்‌ கொண்ட பைபிளை 
அடிப்படையாகக்‌ கொண்டதே சைவம்‌, வைணவம்‌ என்னும்‌ “இந்து மதம்‌'. ஆரியரின்‌ சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கும்‌ 'இந்து மதம்‌' எனப்படும்‌ உண்மையான சைவ, வைணவக்‌ 
கொள்கைக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை. இந்து மதம்‌ என்பதே தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவமே என்பதை, ஆராய்ச்சி அடிப்படையில்‌ முதன்‌ முதல்‌ எடுத்துக்‌ காட்டியவர்‌ டாக்டர்‌ மு. 


தெய்வநாயகம்‌. 


இந்த ஆய்வுகளைக்‌ குறித்து ஆசியவியல்‌ இயக்குநரான டாக்டர்‌ ஜி. ஜான்‌ சாமுவேல்‌ 
பின்வருமாறு கூறுகிறார்‌ : 


'இவ்வாறே சைவ சமயத்திற்குள்‌ புகுந்த மற்றொரு கிறித்துவக்‌ கோட்பாடாக திரித்துவக்‌ 
கோட்பாட்டைக்‌ ( பழ்ண்ய்ண்ற்ஹ்‌ ) குறிப்பிடலாம்‌. கிறித்தவம்‌ ஒரே கடவுளை மூன்று 
கோணத்தில்‌ திரியேக மூர்த்தியாகக்‌ கண்டது. தந்தை, மகன்‌, தூய ஆவி என்ற மூன்று 
நிலைகளாகத்‌ திரித்துவக்‌ கோட்பாடு அமைந்துள்ளது. இந்தச்‌ சிந்தனை கி.பி. இரண்டாம்‌ 
நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ சைவத்தில்‌ ஆழமாக வேரூன்றத்‌ தொடங்கியது. 

தந்தைவழிச்‌ சமுதாயமான யூதச்‌ சமுதாயத்திலிருந்து கிறித்தவம்‌ தோன்றியதால்‌ தொடக்க 


நிலையில்‌ தாய்த்தெய்வ வழிபாட்டிற்கு அங்கு அதிக இடமில்லாமல்‌ இருந்தது. திரித்துவக்‌ 
கோட்பாட்டில்‌ தந்தையும்‌, மகனும்‌ ஆண்களாகவே அமைந்தனர்‌. தூய ஆவி ஆணா, பெண்ணா 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


என்பது தெளிவாக அங்கு வரையறுக்கப்படவில்லை. கி.பி. 2-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்‌ 
திரித்துவக்‌ கோட்பாடு சைவத்தில்‌ புகுந்தபோது சிவபெருமான்‌ தந்தையாகவும்‌, முருகப்‌ பெருமான்‌ 
மைந்தனாகவும்‌ கருதப்படும்‌ நிலை தோன்றியது. 


கிறித்தவத்‌ திரித்துவக்‌ கோட்பாட்டின்‌ வெளிப்பாடே இந்த சோமாஸ்கந்த வடிவங்களும்‌, 
அம்மையப்பன்‌ குமரன்‌ கோட்பாடு என்பதும்‌ தெள்ளத்‌ தெளிவு. தொடக்கக்‌ காலத்தில்‌ முருகக்‌ 
கடவுளுக்குத்‌ தந்தை இல்லை என்பதும்‌ இங்கு சுட்டத்தக்கது. திரித்துவக்‌ கோட்பாடு சைவ 
சமயத்தில்‌ ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள்‌ குறித்து முதன்முதலாக விரிவாக ஆய்வு செய்த பெருமை 


முனைவர்‌ மு.தெய்வநாயகம்‌, முனைவர்‌ தேவகலா ஆகியோரைச்‌ சாரும்‌'. 
- ( டாக்டர்‌ ஜி. ஜான்‌ சாமுவேல்‌, தமிழகம்‌ வந்த புனித தோமா, பக்‌.58-60) . 
மடத்தில்‌ நிலைநாட்டியமை : 


திருக்குறள்‌ ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நூல்‌ என்பதுடன்‌, சைவம்‌, வைணவம்‌ 
எனப்படும்‌ இந்து மதமே தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளைகளே என்று டாக்டர்‌ 
அவர்கள்‌, தமது பிஎச்‌.டி. ஆய்வில்‌ நிலைநாட்டியதால்‌ தமிழகத்தில்‌ பெரும்‌ பரபரப்பு ஏற்பட்டது. 


எனவே, காலஞ்சென்ற தவத்திரு. குன்றக்குடி அடிகளார்‌ தலைமையில்‌, இந்து சமய மடாதிபதிகள்‌ 
மற்றும்‌ பல்கலைக்‌ கழகங்களின்‌ சைவ சித்தாந்தத்‌ துறை அறிஞர்கள்‌ ஒன்றுகூடி டாக்டர்‌ 
தெய்வநாயகம்‌ அவர்களை அழைத்து, ஐயாவின்‌ நூலின்‌ மீது விவாதம்‌ நடத்தினர்‌. விவாதத்தில்‌ 
டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌, திராவிட வழிபாட்டை அடிப்படையாகக்‌ கொண்ட 
பைபிளை அடிப்படையாகக்‌ கொண்டு எழுந்ததே திருக்குறள்‌. திருக்குறளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு எழுந்ததே சைவம்‌, வைணவம்‌ எனப்படும்‌ பக்தி இயக்கம்‌. எனவே சைவம்‌, வைணவம்‌ 
என்னும்‌ 'இந்து மதம்‌' என்பது தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமே என்பனவற்றை நிலை 


நாட்டினார்‌. 


தருமை ஆதீனத்தில்‌ நடைபெற்ற ஆய்வரங்க நிகழ்ச்சிகள்‌ வீடியோ செய்யப்பட்டுள்ளன. 
வேண்டுவோர்‌ அவற்றிற்கான தொகையைச்‌ செலுத்திப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


இந்தியாவில்‌ கி.பி. முதல்‌ நூற்றாண்டிலிருந்து வளர்ந்த தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ கி.பி. 
9ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து ஆரியரால்‌ அடிமைப்படுத்தப்பட்டு 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


உள்ளதை அவர்‌ தம்‌ ஆய்வில்‌ கண்டார்‌. இந்தியர்களும்‌, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய 


இந்து மதமும்‌ இன்று வரை அடிமைத்தளையிலிருப்பதால்‌, நம்‌ இந்தியர்கள்‌ ஆன்மீக விடுதலை 


பெற, டாக்டர்‌ அவர்கள்‌ போராட வேண்டியதாயிற்று. யாருடன்‌?....... 


திராவிடர்களுக்கு எதிரான - தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்திற்கு எதிரான சங்கரமடத்தோடு 


தொடர்ந்து பல வழிகளில்‌ போராட்டம்‌ நடத்தினார்‌. 
இதைப்‌ பற்றிய விவரங்கள்‌ 
'சங்கராச்சாரியாருக்கு ஒரு சவால்‌' 


எனும்‌ நூலில்‌ உள்ளது. 


கிறிஸ்துவிற்கு எதிரான சிந்தனையாளர்களின்‌ சதியால்‌ சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ 
வழக்கறிஞராக இருந்த தன்‌ அன்பிற்குரிய இளைய மகனை இழந்தார்‌......... 


இருப்பினும்‌ சோர்வடையாமல்‌, தொடர்ந்து நல்லதொரு போராட்டத்தை இறையருளால்‌ 
போராடிக்‌ கொண்டே வருகிறார்‌. எவ்வளவோ நிந்தைகள்‌, இழிச்சொற்கள்‌, நம்பிக்கை 
துரோகங்கள்‌, பாடுகள்‌ மத்தியிலும்‌ இந்த இறை பணியைத்‌ தொடர்ந்து வல்லமையாகச்‌ செய்ய 
கடவுள்‌ அருள்புரிந்து வருகிறார்‌. 


திராவிட இன விடுதலை என்பது கடவுளின்‌ வெளிப்பாடாகவும்‌ கட்டளையாகவும்‌ இருப்பதால்‌, 
ஆன்மீக விடுதலைக்கு வழி வகுக்கும்‌ நோக்குடன்‌ பயிற்சி வகுப்புகளும்‌ கருத்தரங்குகளும்‌ இந்து 
சமய, கிறிஸ்தவ சமய அன்பர்களுக்குத்‌ தொடர்ந்து நடத்தி வருகின்றார்‌. திராவிட இன விடுதலை 
என்பது கடவுளின்‌ கட்டளையாக இருப்பதால்‌, திராவிட இனம்‌ ஆன்மீக விடுதலை அடையப்‌ 


போவது உறுதியே. 


சங்கர மடத்துப்‌ பிராமணர்‌ மனம்‌ திருந்தவும்‌, இந்தியாவிலிருந்து சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கை 
நீங்கவும்‌ ஒவ்வொரு மாதமும்‌ இரண்டாம்‌ வெள்ளிக்கிழமை 


இரவு 10.00 மணிமுதல்‌ காலை 5.00 மணிவரை முழு இரவு பிரார்த்தனை டாக்டர்‌ அவர்களால்‌ 
நடத்தப்பட்டது. முழு இரவு பிரார்த்தனையின்‌ பயனை 24.05.'04 இல்‌ நடந்த நிறைவு விழாவில்‌ 
காண முடிந்ததை, பின்னிணைப்பு | | | விளக்குகிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இவ்வாய்வை அடிப்படையாகக்‌ கொண்டு நற்செய்திப்‌ பணி செய்வதற்கு ஏற்றவாறு, “தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌” என்ற தலைப்பில்‌ ஆறு மாத டிப்ளமோ பயிற்சி வகுப்புகளை டாக்டர்‌ மு. 


தெய்வநாயகம்‌ நடத்தினார்‌. 


பயிற்சி வகுப்புகளில்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌ “தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌” பற்றிய கருத்துச்‌ 


சுருக்கம்‌ தேவை என்று கேட்டுக்‌ கொண்டனர்‌. 
இப்பயிற்சி வகுப்பில்‌ படித்து வரும்‌ மாணவர்களில்‌ ஒருவரான திரு. சந்திரசேகர்‌ என்பவர்‌, நாம்‌ 


( டாக்டர்‌ மு. தெய்வநாகயம்‌, டாக்டர்‌ தெ. தேவகலா) எழுதிய “Hindu Religion is the offshoot of St. 
Thomas Dravidian Christianity” எனும்‌ நூலின்‌ கருத்துச்‌ சுருக்கத்தை ஆர்வத்துடன்‌ 
மொழிபெயர்த்துள்ளார்‌. அவருடைய சுருக்க மொழிபெயர்ப்பும்‌, டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ 
அவர்களுடைய வகுப்பில்‌ திரு. சந்திரசேகர்‌ எடுத்த குறிப்புகளின்‌ பகுதிகளும்‌ திருத்தம்‌ 
செய்யப்பட்டு, வேண்டிய மாற்றங்களுடன்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவருக்கு 
எங்களுடைய நன்றியைத்‌ தெரிவிப்பதில்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி அடைகின்றோம்‌. 

இந்நூலில்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ டாக்டர்‌ பட்ட ஆய்வேட்டின்‌ சுருக்கம்‌, 
அவர்‌ பயிற்சி வகுப்பில்‌ நடத்திய பாடங்களின்‌ சுருக்கம்‌, அவரது பிற ஆய்வுகளின்‌ சுருக்கம்‌ 


ஆகியவற்றோடு எனது டாக்டர்‌ பட்ட ஆய்வேட்டின்‌ சுருக்கமும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


பயிற்சி வகுப்பு மாணவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டதற்கு இணங்க, பயிற்சி வகுப்புகளில்‌ பங்கு பெறும்‌ 
இறை பணியாளருக்குப்‌ பயன்படும்‌ நோக்கில்‌ கிறிஸ்தவ ஊழியருக்கான சுருக்கக்‌ கையேடாக 


இந்நூல்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 


- டாக்டர்‌ தெ. தேவகலா. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பொருளடக்கம்‌ 
பகுதி - 1 
1. முன்னுரை 6 
2. ஆய்வைப்‌ புரிந்து கொள்ள அடிப்படையான குறிப்புகள்‌ 
1. குறிப்பு - ண்‌ 18 
2. குறிப்பு - ண்ண்‌ 19 
3. குறிப்பு - ண்ண்ண்‌ 20 
4. குறிப்பு - ண்ஸ்‌ 21 
5. குறிப்பு - ஸ்‌ 2 
6. குறிப்பு - ஸ்ண்‌ 23 
7. குறிப்பு - ஸ்ண்ண்‌ 24 
பகுதி - 2 
1. இந்துமதம்‌ என்பது என்ன? ம 


2. கிறிஸ்துவிற்கு முற்பட்ட இந்திய வழிபாடுகளும்‌ சமயங்களும்‌ 31 
3. யவனர்‌ வழி தமிழகத்தில்‌ கிறிஸ்தவம்‌ 39 


4. ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவமும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ 
45 


5. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து கொள்ளும்‌ முறை 54 
6. கடவுளின்‌ பெயர்‌ என்ன? 59 


ரதி கிறிஸ்தவத்தினால்‌ இந்தியாவில்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ - 65 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


6. இன்றைய “இந்து மதம்‌' எனப்படும்‌ சைவம்‌, வைணவம்‌ / பக்தி இயக்கம்‌ - 73 
9. சமஸ்கிருதமும்‌ தோமா வழி கிறிஸ்தவமும்‌ 78 
10. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - புராண நோக்கு 82 


11: தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - இலக்கிய நோக்கு 102 


12. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - இறையியல்‌ / தத்துவ நோக்கு 108 


13. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - சிற்பவியல்‌ நோக்கு 123 
14. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - வரலாற்று நோக்கு 154 
15. திருக்குறள்‌ ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நூல்‌ 163 
16. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ பழமையான சின்னம்‌ 186 


17. இந்தியா ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடே... - தொகுப்பு 198 


பகுதி - 3 

பார்வை நூல்கள்‌ ...... 201 
பின்னிணைப்புகள்‌ 

பின்னிணைப்பு - | 

ர்‌ திராவிடர்‌ யார்‌? 214 
2. ஆரியர்‌ யார்‌? 217 
3. சிந்துவெளி நாகரிகம்‌. 221 
4. பழமையான தமிழ்க்‌ கல்வெட்டு 226 
5. பரிசுத்த ஆவிக்கு ஒரு கோவிலா? 229 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பின்னிணைப்பு - || 


(1) தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையும்‌. - 237 


(i) தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ கறைபடுத்தப்பட்டமையும்‌, திரிக்கப்பட்டமையும்‌ - 
253 
பின்னிணைப்பு - |॥! 


திராவிட இன விடுதலை - கடவுளின்‌ வெளிப்பாடும்‌ கட்டளையும்‌ 258 


பின்னிணைப்பு - |V 
விளக்கப்படங்கள்‌ 
1. திருக்குறளில்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு 281 


2. அறுவகை சமயத்தில்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு 282 


3, சைவத்தில்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு 283 
4. வைணவத்தில்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு 264 
oh பெளத்தத்தில்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு 285 


பின்னிணைப்பு - V 
மதமாற்றத்‌ தடை சட்டக்‌ காலத்தில்‌ சவால்‌ வகுப்புகள்‌ 287 
பின்னிணைப்பு - V| 


கேள்வி - பதில்‌290 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பின்னிணைப்பு - '41| 
ஆய்வாளர்கள்‌ படிக்க வேண்டிய ஆய்வேடுகளும்‌ நூல்களும்‌ 394 
சமஸ்கிருதம்‌ : 


* சமஸ்கிருதம்‌ ஆரிய மொழி என்றும்‌, உலகின்‌ முதல்மொழி என்றும்‌ பரப்பியவர்கள்‌ 18, 
19ஆம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த சர்‌.வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ மற்றும்‌ மாக்ஸ்முல்லர்‌ ஆவர்‌. 

* சமஸ்கிருதம்‌ என்பது ஆரியர்களின்‌ மொழி அன்று. 

“எ கி.பி. 150இல்‌ தான்‌ முதல்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டு காணப்படுகிறது. 

* கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டிற்கு முன்‌ இந்தியாவிலுள்ள கல்வெட்டுகளில்‌ தமிழ்‌, பாலி, 
அர்த்தமாகதி, கிரேக்கம்‌, அரமேயம்‌ போன்ற மொழிகள்‌ காணப்படுகின்றனவே தவிர, 
சமஸ்கிருதம்‌ காணப்படவில்லை. 

* இந்தியாவில்‌ பழமையான இதிகாசங்களான இராமாயணத்தையும்‌, மஹாபாரதத்தையும்‌ 

எழுதியோர்‌ திராவிடரே. மற்றும்‌ பிரம சூத்திரம்‌, பகவத்கீதை முதலியவற்றை 

இயற்றியவரும்‌ உபநிடதங்களைத்‌ தொகுத்தவருமான வேதவியாசர்‌ திராவிடரே. எனவே, 
தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவர்களால்‌ கிறிஸ்தவக்‌ கருத்துகளை இந்தியா முழுவதும்‌ 
கூற, பயன்படுத்தப்பட்ட கருவியே சமஸ்கிருதம்‌ என்பது வரலாறு காட்டும்‌ உண்மை 


ஆகும்‌. 
ஆய்வைப்‌ புரிந்து கொள்ள அடிப்படையான சில குறிப்புகள்‌ 
குறிப்பு - 1 
இந்து - இந்திய மதங்கள்‌ - இந்துத்துவம்‌ - இந்துமதம்‌ 
இந்து : 


4, 


*. சிந்து'நதி பாயும்‌ பகுதியிலுள்ளோர்‌ எனும்‌ நிலையில்‌. 'சிந்து' என்ற சொல்லைப்‌ பாரசீகர்‌ 
'இந்து' என்று உச்சரித்தனர்‌. சிந்து நதியைச்‌ சுற்றிலும்‌ வாழ்ந்த திராவிட மக்களை 
அச்சொல்‌ குறித்தது, இந்து என்ற சொல்‌ மதத்துடன்‌ தொடர்புடையதன்று. 


இந்திய மதங்கள்‌ : 


* இந்தியாவில்‌ தோன்றிய மதங்கள்‌ அனைத்தும்‌ இந்திய மதங்கள்‌ ஆகும்‌. அவை 


சமணம்‌,பெளத்தம்‌,சைவம்‌, வைணவம்‌, சீக்கியம்‌ ஆகும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இந்துத்துவம்‌ ( இந்துயிஸம்‌ ) : 


**. “இந்துத்துவம்‌” - என்பது ஒரு மதம்‌ இல்லை. இது ஆரிய வாழ்க்கை முறையைக்‌ குறிப்பது. 
அதாவது, ஆரிய வாழ்க்கை முறையாகிய சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையே 'இந்துத்துவம்‌' 
அல்லது 'இந்துத்துவா' ஆகும்‌. 


இந்துமதம்‌ : 
இந்துமதம்‌ என்பது சைவம்‌, வைணவம்‌ என்ற இரண்டை மட்டுமே குறிக்கின்றது. "இந்துமதம்‌' 


எனப்படும்‌ சைவ, வைணவ சமயங்களுக்கான அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ : 


1. மூவொருமைக்‌ கோட்பாடு 

2. அவதாரக்‌ கோட்பாடு 

3. பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு 
4. பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு 


5. விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு 
மேற்கண்ட ஐந்து கோட்பாடுகளும்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட வழிபாடுகளான 


1. சிந்துவெளி வழிபாடு 
2. பழந்திராவிடம்‌ 
3. ஆரிய வழிபாடு 


இவற்றில்‌ காணப்படவில்லை. கிறிஸ்துவிற்கு முற்பட்ட சமயங்களான 


1. சமணம்‌ 


2. பெளத்தம்‌ 

ஆகியவற்றிலும்‌ இக்‌ கோட்பாடுகள்‌ காணப்படவில்லை. 
இந்த ஐந்து கோட்பாடுகளும்‌ கிறிஸ்தவத்திற்கேயுரிய கோட்பாடுகளாதலால்‌, கிறிஸ்துவிற்குப்‌ 
பிற்பட்ட நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த சமயங்களான - புனித தோமா வழி திராவிடக்‌ 


கிறிஸ்தவத்தின்‌ கிளைச்‌ சமயங்களான சைவ, வைணவ இலக்கியங்களின்‌ அடிப்படைக்‌ 


கோட்பாடுகளாகக்‌ காணப்படுகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனவே, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவர்களால்‌ கிறிஸ்தவக்‌ கருத்துகளை இந்தியா முழுவதும்‌ 


கூற, பயன்படுத்தப்பட்ட கருவியே சமஸ்கிருதம்‌ என்பது வரலாறு காட்டும்‌ உண்மை ஆகும்‌. 


ஆய்வைப்‌ புரிந்து கொள்ள அடிப்படையான சில குறிப்புகள்‌ 


குறிப்பு - ப 
தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ : 
* தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ வேறு; ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌ 
வேறு. 
* தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவர்‌” என்றால்‌ அது தமிழ்நாட்டில்‌ உள்ள தோமா 


வழி கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கும்‌. ஆனால்‌, 
* தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவர்‌' என்றால்‌ அது இந்தியா முழுவதும்‌ உள்ள 
தோமா வழி கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கும்‌. 


விவிலிய நோக்கில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌: 


பொதுவாக, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து கொள்ளுவதில்‌ ஐரோப்பிய வழி 
இந்தியக்‌ கிறிஸ்தவர்களுக்குச்‌ சிக்கல்‌ உள்ளது. ஏனென்றால்‌, ஐரோப்பிய வழி இந்தியக்‌ 
கிறிஸ்தவர்‌, விவிலிய நோக்கில்‌ புரிய முயற்சிக்காமல்‌ ஐரோப்பிய நோக்கில்‌ தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பார்ப்பதால்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து 


கொள்ளுவது கடினமாக உள்ளது. 

யூதனுக்கு யூதன்‌, கிரேக்கனுக்கு கிரேக்கன்‌: 

எனவேதான்‌, யூதனுக்கு யூதன்‌, கிரேக்கனுக்கு கிரேக்கன்‌ என்ற முறையில்‌ இந்தியருக்கு 
இந்தியராக, திராவிடருக்கு திராவிடராக நற்செய்தி சொல்லும்‌ விவிலிய முறையை ஐரோப்பியக்‌ 


கிறிஸ்தவர்களால்‌ புரிந்து கொள்ள முடிவதில்லை. 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தை, விவிலிய அடிப்படையில்‌, கிறிஸ்துவின்‌ ஒளியில்‌, 
பார்க்கும்போது, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ ஆழத்தைப்‌ புரிந்துக்‌ கொள்ள முடியும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆய்வைப்‌ புரிந்து கொள்ள அடிப்படையான சில குறிப்புகள்‌ குறிப்பு - V 
ஐந்து கோணங்களில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ : 


படித்தவர்கள்‌, பொதுமக்கள்‌ அனைவருக்கும்‌ நற்செய்தியைக்‌ கூறுவதற்காக, தோமா வழி 


திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ வெவ்வேறு கோணங்களில்‌ (Aspects) விளக்கப்பட்டுள்ளது. 


1. புராண நோக்கு (Mythical aspect) 
2. இலக்கிய நோக்கு (Literary aspect) 


3. இறையியல்‌, / தத்துவ நேரக்கு (Theological /Philosophical aspect) 


4. சிற்பவியல்‌ நோக்கு (Iconographic aspect) 
5. வரலாற்று நோக்கு (Historical aspect) 


கடவுள்‌ பல பெயர்களில்‌ கூறப்பட்டாலும்‌ கடவுள்‌ ஒருவரே என்பதை, தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவ இலக்கியங்களும்‌, தத்துவங்களும்‌ தெளிவாக விளக்குகின்றன. பொதுவாக, 


பெயர்களை இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌. 


1. இடுகுறிப்‌ பெயர்‌ (Arbitrary Name) 


2. காரணப்‌ பெயர்‌ (Logical Name) 


பொதுவாக, இடுகுறிப்‌ பெயர்‌ மொழி பெயர்க்கப்படாது. காரணப்‌ பெயர்‌ மொழி பெயர்க்கப்படும்‌. 
மனிதனாக வந்த கடவுளையும்‌ பிதாவாகிய கடவுளையும்‌ தூய ஆவியாகிய கடவுளையும்‌ பல்வேறு 
கோணங்களில்‌ பல்வேறு பெயர்களில்‌ மொழி பெயர்த்துள்ளமையையும்‌, 
விளக்கியுள்ளமையையும்‌, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவப்‌ புராணங்களும்‌ இலக்கியங்களும்‌ 


காட்டுவதை நூலில்‌ காணலாம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆய்வைப்‌ புரிந்து கொள்ள அடிப்படையான சில குறிப்புகள்‌ குறிப்பு - 51 
திராவிடர்‌ : 
இந்தியாவின்‌ மண்ணின்‌ மைந்தர்கள்‌ - பூர்வீகக்‌ குடிகள்‌; 
ஆரியர்‌ : 
1. பாரசீகர்கள்‌ 
2. கிரேக்கர்‌ 
3. சகர்‌ 


4. ரோமர்‌ 


5. குஷானர்‌ 
6. ஹுனர்‌ 


இந்தியாவின்‌ மீது வெவ்வேறு காலங்களில்‌ படையெடுத்துவந்த வெளிநாட்டவர்களான 
இவர்களுக்குக்‌ (வணிகத்தின்‌ பொருட்டு வந்த ரோமர்‌ உட்பட) கொடுக்கப்பட்ட பொதுவான 


பெயர்தான்‌ ஆரியர்‌ என்பதாகும்‌. 

சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை - மனுநூல்‌ - மனுதர்மசாஸ்திரம்‌ : 

இந்தியாவில்‌ கி.பி.7 ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்‌ சாதி ஏற்றத்தாழ்வு காணப்படவில்லை. 
1. பாரசீகர்கள்‌ 2. கிரேக்கர்‌ 3. சகர்‌ 4. ரோமர்‌ 5. குஷானர்‌ 6. ஹுனர்‌ 


ஆகிய இவர்கள்‌ ஆரியர்‌ என்ற பெயரில்‌ ஒன்றிணைந்து, கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ திராவிட 
அரசனாகிய ஹர்ஷரை சூழ்ச்சியாகக்‌ கொன்று, ஆட்சியைப்‌ பிடித்தனர்‌. ஆரியவர்த்தம்‌ 
அமைத்தனர்‌. 


“ஆரியவர்த்தம்‌”- என்பதை உருவாக்கிய பிறகு, சட்டப்‌ புத்தகமாகிய மனுநூலை 
உருவாக்கினார்கள்‌. இந்த மனுநூலுக்கு, கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டில்‌, ஆதிசங்கரரால்‌ போலி 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆன்மீக விளக்கம்‌ கற்பிக்கப்பட்டு, மனுதர்ம சாஸ்திரம்‌ ஆக்கப்பட்டது. இந்த மனுதர்ம 
சாஸ்திரமே சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிப்படையான நூலாகும்‌. 


ஆய்வைப்‌ புரிந்து கொள்ள அடிப்படையான சில குறிப்புகள்‌ குறிப்பு - ர்‌ 


கடவுளின்‌ பெயர்‌ என்ன? 
பொதுவாக, பெயர்களை இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌. 

1. இடுகுறிப்‌ பெயர்‌ (ARBITRARY NAME) 

2. காரணப்‌ பெயர்‌ (LOGICAL NAME) 
இடுகுறிப்‌ பெயர்‌ : 

எந்தவிதக்‌ காரணமும்‌ இன்றி இடுகின்ற பெயர்‌ 
காரணப்‌ பெயர்‌ : 

ஏதாவது ஒரு காரணம்‌ கருதி வைக்கப்பட்ட பெயர்‌ 
ஒலித்‌ திரிபு : 
ஒலி மாற்றமடைந்து காணப்படுவது “ஒலித்‌ திரிபு' 


இந்த மூன்று வகைப்‌ பெயர்களில்‌, கடவுளின்‌ பெயர்களை எடுத்துக்‌ கொள்வோமானால்‌, அவை 
பெரும்பாலும்‌ 'காரணப்‌ பெயர்‌'களாகவே இருப்பதைக்‌ காணலாம்‌. 'காரணப்‌ பெயர்‌'கள்‌ பலவாக 
இருப்பதோடு அவை மொழி பெயர்க்கப்படும்‌. சில பெயர்கள்‌ “ஒலித்‌ திரிபாய்க்‌ 
காணப்படுவதுமுண்டு. 


மொழி பெயர்ப்பு 
எபிரேயம்‌ - மேசியா; கிரேக்கம்‌ - கிறிஸ்டாஸ்‌; தமிழ்‌ - இறைவன்‌ 
இவ்வாறு'மேசியா' என்னும்‌ காரணப்‌ பெயர்‌, 'கிறிஸ்டாஸ்‌' என்றும்‌, 'இறைவன்‌' என்றும்‌ மொழி 


பெயர்க்கப்பட்டுள்ளன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஒலித்‌ திரிபு : 


ணையத்தளம்‌: ஙWw.tamilarsamayam.com 
த்த 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சர்ர்கிர்சிர்சிர்சிக்கிக்கிர்க்க்க்கக்கக்க்க்ச்ச்ச்ச்ர்ர்கர் பிரேயத்தில்‌ - ஜோசுவா; கிரேக்கத்தில்‌ - ஈசுஸ்‌; 
ஆங்கிலத்தில்‌ - ஜீசஸ்‌; அரபியில்‌ - ஈசா 
தமிழில்‌ - ஈசன்‌ 


என ஒலி மாற்றம்‌ பெற்றுள்ளது. எனவே, கடவுளின்‌ பெயர்களை நோக்கும்பொழுது அவை, 
பலவாக இருப்பதை அறிந்து, அவை மொழி பெயர்ப்பா, ஒலித்‌ திரிபா என்பதைக்‌ கண்டறியும்‌ 
போதுதான்‌, அப்பெயர்களின்‌ பொருளின்‌ ஆழத்தை உணர முடியும்‌. 


1. இந்துமதம்‌ என்பது என்ன? 
இந்து, இந்திய மதங்கள்‌, இந்துத்துவம்‌ (இந்துயிஸம்‌)) இந்துமதம்‌ இவை அனைத்தும்‌ 


ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்துள்ளன போல்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ கவனமாய்‌ 


ஆராய்ந்து பார்த்தால்‌ இவை ஒவ்வொன்றும்‌ ஒன்றிலிருந்து மற்றொன்றுவேறுபட்டது என்பதை 





அறியலாம்‌. ( பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, இந்துத்துவாவின்‌ பிடியிலிருந்து இந்து 
மதத்தை விடுவிப்பது எவ்வாறு? ஜனவரி 2004, சென்னை-23.) 


இந்து : 


'இந்து' என்ற சொல்லை ஆராய்ந்து பார்த்தால்‌, 'சிந்து' என்ற சொல்லைப்‌ பாரசீகர்‌ 'இந்து' என்று 
உச்சரித்தனர்‌ என அறியலாம்‌. சிந்து நதியைச்‌ சுற்றிலும்‌ வாழ்ந்த திராவிட மக்களை அச்சொல்‌ 
குறித்தது. இந்து என்ற சொல்‌ மதத்துடன்‌ தொடர்புடையதன்று. 


இந்திய மதங்கள்‌ : 


இந்தியாவில்‌ தோன்றிய மதங்கள்‌ அனைத்தும்‌ இந்திய மதங்கள்‌ ஆகும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


1. பெளத்தம்‌ 

2. சமணம்‌ 

3. சைவம்‌ 

4. வைணவம்‌ 

5. சீக்கியம்‌ 

ஆகியன. இவை அனைத்துமே திராவிடர்களால்‌ உருவாக்கப்பட்டவை ஆகும்‌. 
இந்துத்துவம்‌ ('இந்துயிஸம்‌)) : 


“இந்துத்துவம்‌” - என்பது ஒரு மதம்‌ இல்லை. இது ஒரு வாழ்க்கை முறை. கடவுள்‌ கொள்கைக்கும்‌ 
இதற்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ கிடையாது” என்று முன்னாள்‌ இந்தியப்‌ பிரதமர்‌ வாஜ்பாய்‌ 
தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. இந்தியாவின்‌ உச்சநீதிமன்றமும்‌ இதை உறுதிப்படுத்தியுள்ளது. 


அப்படியானால்‌ 'வாழ்க்கை முறை” - என்றால்‌ என்ன? 


ஆரியர்‌ பிறப்பால்‌ உயர்ந்தவர்‌, திராவிடர்‌ பிறப்பால்‌ தாழ்ந்தவர்‌' என்பதை ஏற்றுக்கொண்டு 
வாழும்‌ ஆரிய வாழ்க்கை முறையாகிய சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையே 'இந்துத்துவம்‌' அல்லது 
இந்துத்துவா ' என்று குறிக்கப்படுகிறது. 


'இந்துத்துவா' என்பது ஆரியர்களால்‌ உருவாக்கப்பட்ட மனுநூல்‌ அடிப்படையிலான சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை. 


இந்தியாவின்‌ மீது படையெடுத்து, 

1. கி.மு. 6ஆம்‌ நூற்றாண்டில்‌ வந்த பாரசீகர்‌ 
2. கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டில்‌ வந்த கிரேக்கர்‌ 
3. கி.மு. 2ஆம்‌ நூற்றாண்டில்‌ வந்த சகர்‌ 


4. கி.பி. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ வந்த குஷானர்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


5. கி.பி. 4ஆம்‌ நூற்றாண்டில்‌ வந்த ஹுனர்‌ மற்றும்‌ 
வணிகத்திற்காக 


6. கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டில்‌ வந்த ரோமர்‌ 


ஆகிய இவர்கள்‌ “ஆரியர்‌ என்னும்‌ பொதுப்‌ பெயரில்‌ குறிக்கப்பட்டனர்‌. இவர்கள்‌ 
தங்களுக்கென்று ஒரு மதம்‌ இல்லாதவர்கள்‌. பல்வேறு கால கட்டங்களில்‌ இந்தியாவிற்கு 
வந்தவர்கள்‌. ஆரியர்‌ என்பது எந்த ஓர்‌ இனத்தின்‌ பெயரும்‌ அல்ல. இவர்கள்‌ கி.பி. 7ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ வட இந்தியாவில்‌ மவுண்ட்‌ அபு' வில்‌ ஒன்றிணைந்து, திராவிட அரசனாகிய 
ஹர்ஷவர்த்தனைக்‌ கொன்று, திராவிடரின்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றினர்‌. கி.பி. 7 ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டு வரை, வட இந்தியாவின்‌ பரும்பகுதியைப்‌ பிடித்து ஆட்சி 
செய்தனர்‌. அவர்கள்‌ கைப்பற்றிய பகுதி “ஆரியவர்த்தம்‌” அல்லது “ஆரியநாடு” என்று 
குறிப்பிடப்படுகிறது. 


இந்த வெளிநாட்டுப்‌ படை எடுப்பாளர்களை ஒன்றுசேர்த்த பொதுவான காரணங்கள்‌ : 
1. அவர்கள்‌ அனைவரும்‌ வெள்ளை நிறத்தவர்‌. 
2. அனைவரும்‌ வெளிநாட்டினர்‌ ஆவர்‌. 


3. தங்களால்‌ படை எடுக்கப்பட்ட மக்களைத்‌ தங்கள்‌ கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்திருக்க 


வேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஆகியவைகளே. 


இவ்வாறு இவர்கள்‌ “ஆரியவர்த்தம்‌” என்பதை உருவாக்கிய பிறகு, சட்டப்‌ புத்தகமாகிய 
மனுநூலை உருவாக்கினார்கள்‌. இந்த மனுநூலுக்கு, கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டில்‌, ஆதிசங்கரரால்‌ 
போலி ஆன்மீக விளக்கம்‌ கற்பிக்கப்பட்டு, மனுதர்ம சாஸ்திரம்‌ ஆக்கப்பட்டது. இந்த மனுதர்ம 
சாஸ்திரமே சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிப்படையான நூலாகும்‌. 


கி.பி. 1750க்குப்‌ பின்னர்‌ ஆங்கிலேயர்‌ இந்தியாவின்‌ சில பகுதிகளைப்‌ பிடித்து ஆளத்‌ 


தொடங்கினர்‌. அப்போது ஆங்கிலேயர்களின்‌ பிடியில்‌ இருந்த இந்தியப்‌ பகுதிகளுக்குத்‌ 
தலைநகராக கல்கத்தா விளங்கியது. 


ஆங்கிலேயரின்‌ ஆட்சிக்கு உட்பட்ட இந்தியப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த மக்களுக்கு, நீதி வழங்க 


வேண்டிய கடமை ஆங்கிலேயர்களுக்கு ஏற்பட்டது. அதனால்‌ நீதிமன்றங்களை அமைத்தார்கள்‌. 


மன்றங்களில்‌ வழங்க சட்டம்‌ தேவைப்பட்டது. 
ற ழ்‌ த து 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆங்கிலேயர்‌ ஆட்சி செய்த பகுதியில்‌ வாழ்ந்த இந்தியர்களில்‌, கிறிஸ்தவர்களுக்கு நீதி வழங்க 
'பைபிள்‌' அடிப்படையிலான கிறிஸ்தவச்‌ சட்டம்‌ ( இட்ழ்ண்ள்ற்ண்ஹய்‌ கஹஜ்‌ ) இருந்தது. 


இஸ்லாமியர்களுக்கு நீதி வழங்க, 'குரான்‌' அடிப்படையிலான இஸ்லாமியச்‌ சட்டம்‌ ( 


ஐள்ப்ஹம்ண்ஸ்ரீ கஹஜ்‌ ) இருந்தது. 


ஆனால்‌ இந்திய மக்களில்‌ கிறிஸ்தவர்‌, இஸ்லாமியர்‌ அல்லாத இந்திய மக்களுக்கு நீதி வழங்க, 
சட்டப்‌ புத்தகம்‌ எதுவும்‌ இல்லை. இதனால்‌ நீதி வழங்குவதில்‌ பல இடையூறுகள்‌ ஏற்பட்டன. 


இந்த நிலையில்‌ கல்கத்தாவின்‌ உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக, ஆங்கிலேயரான சர்‌ வில்லியம்‌ 


ஜோன்ஸ்‌ நியமிக்கப்பட்டார்‌. 


கல்கத்தாவிலிருந்த பிராமணர்கள்‌, தந்திரமாக, மனுநூலை, ஜோன்ஸிடம்‌ கொடுத்து, அதுவே 


இந்திய மக்களின்‌ சட்டநூல்‌ என அவரை ஏமாற்றி நம்ப வைத்தார்கள்‌. 


அவர்‌, சமஸ்கிருதத்திலிருந்த மனுநூலை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தார்‌. மனுநூலின்‌ 
அடிப்படையில்‌, கிறிஸ்தவர்‌, இஸ்லாமியர்‌ அல்லாத இந்திய மக்களுக்கான சட்டத்தை உருவாக்கி, 


அதற்கு, ஏண்ய்க்ன்‌ கஹஜ்‌' (“இந்துச்‌ சட்டம்‌”) எனப்‌ பெயரிட்டார்‌. 


இந்துச்‌ சட்டம்‌ தயாரிப்பதற்கு உதவிய மனுநூலின்‌ கொள்கைகளுக்கு 'ஏண்ய்க்ன்ண்ள்ம்‌' என்ற 
பெயரைக்‌ கொடுத்தார்‌. மனுநூலின்‌ அடிப்படைக்‌ கொள்கை சாதி ஏற்றத்தாழ்வு ஆகும்‌. சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு, ஜோன்ஸ்‌ கொடுத்த பெயரே “ஏண்ய்க்ன்ண்ள்ம்‌' என்பது. 
'ஏண்ய்க்ன்ண்ள்ம்‌' என்பதே 'இந்துத்துவம்‌' அல்லது 'இந்துத்துவா' என்று அழைக்கப்படுகிறது. 
'ஏண்ய்க்ன்ண்ள்ம்‌' அல்லது 'இந்துத்துவம்‌' அல்லது 'இந்துத்துவா' என்பது ஒரு மதம்‌ அல்ல. இது 
ஒரு வாழ்க்கை முறை. ஆரிய வாழ்க்கை முறை. 


1. ஆரியர்‌ பிறப்பால்‌ உயர்ந்தவர்‌. 


2. ஆளுகை செய்வதற்கென்றே பிறந்தவர்‌ ஆரியர்‌. 


3. ஆரியர்களுக்குச்‌ சேவை செய்வதையே தங்கள்‌ பிறவிக்‌ கடமையாகக்‌ கொண்டவர்‌ 
திராவிடர்‌. 
4. ஆரியர்களை எதிர்க்கும்‌ திராவிடர்கள்‌ ஆரியரின்‌ எதிரிகள்‌ அல்லது தீண்டத்தகாதவர்கள்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


என்பவற்றை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ வாழ்க்கை முறையை நிலை நாட்டுவதற்கென்றே 


ஆங்கிலேயர்களால்‌ உருவாக்கப்பட்ட பெயர்தான்‌ 'இந்துயிஸம்‌'. 
இந்துமதம்‌ : 

இந்துமதம்‌ என்ற பெயர்‌ எல்லா இந்திய மதங்களையும்‌ குறிக்க வேண்டும்‌. 
செய்தித்‌ தாள்களில்‌, 

“இந்து மதத்தினர்‌ பெளத்த மதத்தினராக மதம்‌ மாறினார்கள்‌ 


எனும்‌ தலைப்பைப்‌ பார்க்கிறோம்‌. இதில்‌ இந்துமதம்‌ என்பதில்‌ பெளத்தம்‌ அடக்கப்படாமையை 


உணரலாம்‌. அவ்வாறே, 
' குஜராத்தில்‌ இந்து மதத்தினருக்கும்‌ சமண மதத்தினருக்கும்‌ சர்ச்சை 
பஞ்சாபில்‌ இந்து மதத்தினருக்கும்‌ சீக்கிய மதத்தினருக்கும்‌ சண்டை” 


எனும்‌ தலைப்புகளைப்‌ பார்க்கிறோம்‌. இவை, சமணமும்‌ சீக்கியமும்‌ இந்தியாவில்‌ உருவாகிய 


இந்தியச்‌ சமயங்களாக இருந்தபோதிலும்‌ அவை 'இந்துமதம்‌' எனும்‌ பெயரில்‌ 


குறிக்கப்படாமையைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 


சைவம்‌, வைணவம்‌ என்ற இரண்டை மட்டுமே 'இந்துமதம்‌' என்ற பெயர்‌ குறிக்கின்றது. 
'இந்துமதம்‌' எனப்படும்‌ சைவம்‌, வைணவம்‌ என்பவை தமிழர்களின்‌ அல்லது திராவிடர்களின்‌ 


மதம்‌ என்பதையும்‌, இவை ஆரியர்களின்‌ மதம்‌ அல்ல என்பதையும்‌ சமய வரலாறு காட்டுகிறது. 


இந்து மதம்‌ என்பது தமிழர்‌ மதமே 


'தமிழர்‌' என்ற தமிழ்ப்‌ பெயரை, சமஸ்கிருதத்தில்‌ கூறினால்‌, (தமிழர்‌-திரமிளர்‌-திரமிடர்‌-திரவிடர்‌- 
திராவிடர்‌) 'திராவிடர்‌' என்று ஆகிறது. தமிழ்‌ மொழி' என்பது சமஸ்கிருதத்தில்‌ 'திராவிட பாஷா” 
என்று குறிக்கப்படுகின்றது. 

சைவ சமயத்தை உருவாக்கிய 63 நாயன்மார்களும்‌, வைணவ சமயத்தை உருவாக்கிய 12 
ஆழ்வார்களும்‌, தமிழ்நாட்டில்‌ மட்டுமே பிறந்தவர்கள்‌. சைவ சமய இலக்கியங்களான பன்னிரு 
திருமுறையும்‌, வைணவ சமய இலக்கியங்களான நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தமும்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ மட்டுமே இருக்கின்றன. இந்தியாவிலுள்ள பழமையான சைவக்‌ கோவில்கள்‌ 270ல்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


230 சைவக்‌ கோவில்களும்‌, பழமையான 108 வைணவத்‌ திருப்பதிகளில்‌ 96 திருப்பதிகளும்‌ 
தமிழ்நாட்டில்‌ இருக்கின்றன. 


ஆகவே, சைவமும்‌ வைணவமும்‌ தமிழர்‌ சமயங்கள்‌ அல்லது திராவிட சமயங்கள்‌ என்பதில்‌ எவ்வித 
ஐயத்திற்கும்‌ இடம்‌ இல்லை. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ 
- ஒப்பாய்வு,1975, ப.7) 


இன்றைய இந்து மதம்‌ எனப்படும்‌ சைவ, வைணவத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ : 


கீழ்க்காணும்‌ ஐந்து கோட்பாடுகளும்‌ கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ உருவான சைவ, 


வைணவ இலக்கியங்களின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ ஆகும்‌. 
1: மூவொருமைக்‌ கோட்பாடு 
a, அவதாரக்‌ கோட்பாடு 
3. பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு 
4. பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு 
5. விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு 


'இந்துமதம்‌' என்று அழைக்கப்படும்‌ சைவம்‌, வைணவம்‌ இரண்டும்‌ இக்கோட்பாடுகளை 


அடிப்படையாகக்‌ கொண்டு, விளங்குகின்றன. 


சைவ, வைணவ சமய இலக்கியங்களுக்கு அடிப்படையாக உள்ள இக்கோட்பாடுகளை, 


கிறிஸ்தவத்திற்கு முன்‌ இந்தியாவில்‌ இருந்த வழிபாடுகள்‌ மற்றும்‌ சமயங்களில்‌ காண முடியுமா? 


2. கிறிஸ்துவிற்கு முற்பட்ட இந்திய வழிபாடுகளும்‌ சமயங்களும்‌ 
கிறிஸ்துவிற்கு முற்பட்ட வழிபாடுகள்‌ மற்றும்‌ சமயங்களைப்‌ பின்வருமாறு காணலாம்‌. 
வழிபாடுகள்‌ சமயங்கள்‌ 


1. சிந்துவெளி வழிபாடு 1. பெளத்தம்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


2. பழந்திராவிட வழிபாடு 2. சமணம்‌ 
3. ஆரிய வழிபாடு 
இவற்றைக்‌ கீழ்க்காணுமாறு மீண்டும்‌ பிரிக்கலாம்‌. 
1. பலிக்‌ கோட்பாட்டு வழிபாடுகள்‌ 
சிந்துவெளி வழிபாடு, 
பழந்திராவிட வழிபாடு, 
ஆரிய வழிபாடு 
2. பலி மறுப்புக்‌ கோட்பாட்டுச்‌ சமயங்கள்‌ 
சமணம்‌, 
பெளத்தம்‌. 
1. சிந்துவெளி வழிபாடு : 
சிந்துவெளி நாகரிகத்தில்‌ மக்கள்‌ கீழ்க்காணுமாறு கடவுளை வணங்கினர்‌. 
1. அருவுருவ நிலையிலும்‌ (நினைவுக்கல்‌ வழிபாடு) 


2. உருவ நிலையிலும்‌ (பெண்‌ தெய்வம்‌, ஆண்‌ தெய்வம்‌, கலப்புருவம்‌...) கடவுளை 


வழிபட்டனர்‌. மற்றும்‌ 'சின்னங்கள்‌' காணப்படுகின்றன. 


'சிவலிங்கம்‌' எனப்படும்‌ நினைவுக்கற்கள்‌, ஸ்வஸ்திக்‌ போன்ற சின்னங்கள்‌, வளைகற்கள்‌ 
போன்றவை ஹரப்பா, மொஹஞ்சதாரோவில்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தாய்த்‌ தெய்வ 
வழிபாடு அல்லது பெண்‌ தெய்வ வழிபாடு (தெய்வங்கள்‌ அனைத்தும்‌ தாய்த்‌ தெய்வங்களே என்று 
கூற இயலா நிலையில்‌, கன்னி தெய்வங்களாக உருவங்கள்‌ காணப்படுவதும்‌ நோக்கற்குரியது.) 
சிந்து சமவெளியில்‌ ஒரு முக்கிய இடத்தைப்‌ பெற்றிருந்தது. பெண்‌ தெய்வங்களின்‌ தலைகளில்‌ 
கொம்புகள்‌ காணப்படுகின்றன. ஆண்‌ தெய்வங்கள்‌ சிலவற்றின்‌ தலைகளிலும்‌ கொம்புகள்‌ 


காணப்படுகின்றன... சிந்துவெளி வழிபாட்டில்‌ விலங்குகளைப்‌ பலியிட்டுக்‌ கடவுளை வணங்கினர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எருது, மரம்‌ போன்ற முத்திரைகள்‌ காணப்படுகின்றன. (டாக்டர்‌ தெ. தேவகலா, தமிழ்‌ பக்தி 
இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌', பக்‌.14-48.) 


2. பழந்திராவிட வழிபாடு : 


பழந்திராவிடரின்‌ வழிபாடு முறை பற்றி சங்க இலக்கியங்கள்‌ தெளிவாகத்‌ தெரிவிக்கின்றன. 
பத்துப்பாட்டும்‌ எட்டுத்தொகையும்‌ சங்க இலக்கியங்கள்‌ ஆகும்‌. 


ஏறக்குறைய கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கும்‌, கி.பி. மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்பட்ட 
காலத்தைச்‌ சங்க இலக்கியக்‌ காலம்‌ என்று அழைக்கின்றனர்‌. 


சங்க இலக்கியங்கள்‌ : 


எட்டுத்தொகை பத்துப்பாட்டு 
நற்றிணை திருமுருகாற்றுப்படை 
குறுந்தொகை பொருநராற்றுப்படை 
ஐங்குறுநூறு சிறுபாணாற்றுப்படை 
பதிற்றுப்பத்து பெரும்பாணாற்றுப்படை 
பரிபாடல்‌ மதுரைக்காஞ்சி 
கலித்தொகை முல்லைப்பாட்டு 
அகநானூறு குறிஞ்சிப்பாட்டு 
புறநானூறு நெடுநல்வாடை 
மலைபடுகடாம்‌ 
பட்டினப்பாலை. 


சங்க இலக்கியம்‌ மூலம்‌ அறியப்படும்‌ பழந்தமிழர்‌ வழிபாட்டில்‌, நினைவுக்கற்கள்‌ 'கந்து' 
என்றழைக்கப்‌ படுகின்றன. (பட்டினப்பாலை 246-249) ஆண்‌, பெண்‌ வடிவில்‌ கடவுளை 


வழிபட்டனர்‌. வழிபாட்டில்‌ பலி செலுத்தி வந்தனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வெற்றியைத்‌ தரும்‌ தெய்வம்‌ எனப்படும்‌ கொற்றவை சங்க இலக்கியங்களில்‌ முக்கிய இடத்தைப்‌ 
பெற்றுள்ளது. மக்கள்‌ அதற்குப்‌ பலி கொடுத்தனர்‌. 


காளிக்குப்‌ பலி கொடுப்பதும்‌, வழிபடுவதும்‌ பழந்திராவிட வழிபாட்டில்‌ குறிப்பிடப்படுகிறது. 
மற்றும்‌ வேலன்‌ வழிபாடு முக்கிய இடம்‌ பெற்றுள்ளது. 


பழந்தமிழர்‌ இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்தனர்‌. கடவுளை, ஒவ்வொரு நிலத்திலும்‌ 
ஒவ்வொரு பெயரில்‌ குறிப்பிட்டு வழிபட்டுள்ளனர்‌. 


நானிலப்‌ பிரிவின்‌ தெய்வங்கள்‌ 

“மாயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ 
சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 
வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ உலகமும்‌ 
வருணன்‌ மேய பெருமணல்‌ உலகமும்‌ 
முல்லை குறிஞ்சி மருதம்‌ நெய்தலெனச்‌ 
சொல்லிய முறையால்‌ சொல்லவும்‌ படுமே.” 
(தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌, அகம்‌, 5) 


எனும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌, ஒவ்வொரு நிலத்திலும்‌ தெய்வம்‌ ஒவ்வொரு பெயரில்‌ 


வழிபடப்பட்டதைக்‌ காட்டுகிறது. 
ஆதன்‌ - அவ்வை வழிபாடு : 
பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ ஆதன்‌ என்ற பெயர்‌ பல இடங்களில்‌ காணப்படுகிறது. 


பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ (தொல்காப்பியம்‌ ஐ-349; ஐங்குறுநூறு 1ஹ 10-1; பதிற்றுப்பத்து 4-1, 
63-21: புறநானூறு 29-2, 154-4, 389-13.) காணப்படும்‌ அவ்வை என்ற சொல்‌ மூத்த தாயைக்‌ 
குறிக்கும்‌. ஆதன்‌, அவ்வை இருவரும்‌ மனுக்குலத்தின்‌ பெற்றோர்‌ என்று வழிவழியாகக்‌ 
கருதப்படுகிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கீழே சொல்லப்பட்டுள்ள ஆதன்‌, அவ்வை பற்றிய பாரம்பரிய குறிப்புகள்‌ ஆழ்ந்து நோக்கத்தக்கன. 
1. இவன்‌ முதல்‌ மனிதன்‌ 
a, பெற்றோர்களிடத்தில்‌ பிறக்காத “பிறவாயாக்கைப்‌ பெரியோன்‌”. 
3. இவனது ஆடை விலங்கின்‌ தோலால்‌ ஆனது. 
4. இவனுடைய மூன்றாம்‌ கண்‌ திறக்கப்பட்டுள்ளது. 
5. இவன்‌ உடலின்‌ ஒரு பகுதியே அவன்‌ மனைவி. 
6. இவன்‌ மனைவி “உலகின்‌ தாய்‌” (லோகமாதா) என்று சொல்லப்படுகிறாள்‌. 


Es இவனும்‌ இவன்‌ மனைவியும்‌ 'அம்மையப்பர்‌' எனப்படுகின்றனர்‌. 





8. இவன்‌ குடும்பத்தின்‌ குழப்பத்திற்கு மூல காரணம்‌ ஒரு பழமே ஆகும்‌. 


9. ஒரு பாம்போடு இவன்‌ தொடர்புபடுத்தப்படுகின்றான்‌. 


10. எல்லாப்‌ படைப்புகளும்‌ இவன்‌ ஆளுகைக்கு உட்பட்டவையே. 
11. உலகில்‌ உள்ள அனைத்து நன்மை தீமைகளுக்கும்‌ இவனே மூலகாரணன்‌. 
12. இன்றுவரை இவனது பாதங்களை இலங்கையில்‌ சிறப்பிக்கின்றனர்‌. 


(மு.தெய்வநாயகம்‌, 'சிந்தனைக்கு விருந்து- 1', 'வாயில்‌', ஜுன்‌ 1976.) 


இந்தக்‌ குறிப்புகளைக்‌ காணும்‌ சைவர்கள்‌ இவனைச்‌ 'சிவன்‌' என்றும்‌, கிறிஸ்தவர்கள்‌ 'ஆதாம்‌' 


என்றும்‌ கூறுவர்‌. 


கடவுளால்‌ படைக்கப்பட்ட முதல்‌ ஆணையும்‌, பெண்ணையும்‌ தமிழ்‌ மொழியில்‌ ஆதன்‌, அவ்வை 
என்று குறிப்பிடுகின்றனர்‌. இங்கே குறிக்கப்பட்டுள்ள "சிவன்‌' வேறு; "'பரமசிவன்‌' வேறு; இங்கே 
கூறப்பட்டுள்ள "சிவன்‌' கடவுளால்‌ படைக்கப்பட்ட முதல்‌ மனிதனைக்‌ குறிக்கின்றது. ஆனால்‌, 
சைவத்தில்‌ கூறப்படும்‌ "சிவன்‌' என்பதோ அன்பே உருவான கடவுளாகிய பரம்பொருளைக்‌ 


குறிக்கின்றது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


முதல்‌ மனிதனை "ஆதி சிவன்‌' என்றும்‌, அன்பே உருவான கடவுளை, "பரமசிவன்‌' என்றும்‌ 
கூறுவது இங்கு குறிப்பிடற்குரியது. பரம்பொருளைக்‌ குறிக்கும்‌ "சிவன்‌' என்னும்‌ பெயரால்‌, 
கடவுளால்‌ படைக்கப்பட்ட முதல்‌ மனிதனும்‌ பின்னர்‌ குறிக்கப்படுவதால்‌, பெயர்‌ ஒப்புமையை 


மட்டும்‌ நோக்காமல்‌, அப்யெர்‌ விளக்கும்‌ பொருளைக்‌ காண்பது முக்கியமானது.. 


3. ஆரிய வழிபாடு : 


ஆரியர்களுக்கென்று மதம்‌ எதுவும்‌ கிடையாது. அவர்களுக்கென்று வழிபாடுதான்‌ உண்டு. 
அவர்கள்‌ விலங்குகளை பலியிட்டு, அவற்றின்‌ புலாலை உண்டு, சோமபானம்‌ - சுராபானம்‌ 


என்னும்‌ மதுவகைகளை உட்கொண்டு வந்தனர்‌. 


வேதங்கள்‌ சமஸ்கிருதத்தில்‌ உள்ளன. முதல்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டே கி.பி. இரண்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ தான்‌ காணப்படுகிறது. எனவே, வேதங்களின்‌ காலம்‌ கி.பி. இரண்டாம்‌ 


நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்ட காலம்‌. 


கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ திராவிடரான வேதவியாசர்‌ ஆரியரின்‌ நாடோடி 
வழிபாட்டுப்‌ பாடல்களுக்கு எழுத்து வடிவம்‌ கொடுத்து, தொகுத்தார்‌. அவரே அவற்றைத்‌ 
தொகுத்து, ஒழுங்குபடுத்தி, வேதங்களாகப்‌ பிரித்தார்‌. 


வேதங்களைப்‌ பொறுத்தவரை அவை மிகப்‌ பழமையானவை என்றும்‌, சைவம்‌, வைணவம்‌ 
உருவாவதற்கு அவையே அடிப்படையாய்‌ இருந்தன என்றும்‌ பொதுவான ஒரு கருத்து நிலவி 
வருகிறது. 


சைவ, வைணவத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ வேதங்களில்‌ காணப்படவில்லை. சைவ 
சித்தாந்தத்தின்படி மனிதனாக அவதரித்து, மனுக்குலத்தை மீட்பதற்காகப்‌ பாடுபட்ட முழு முதற்‌ 
அன்புக்கடவுள்‌ தான்‌ சிவன்‌ ஆவார்‌. ஆனால்‌ வேதங்களில்‌ காணப்படும்‌ ருத்ரன்‌ 
சிறுதெய்வங்களில்‌ ஒருவரும்‌, புயல்காற்றின்‌ தெய்வமும்‌ ஆவார்‌. புயல்‌ தெய்வமான ருத்ரனுக்கும்‌ 
சிவனுக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை. 


இதைப்‌ போல்‌ வைணவத்தில்‌ கூறப்படும்‌ விஷ்ணுவிற்கும்‌ வேதங்களில்‌ கூறப்படும்‌ 
விஷ்ணுவிற்கும்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ இல்லை. வேதத்திலுள்ள விஷ்ணு என்பது கடவுளால்‌ 
படைக்கப்பட்ட பொருள்களில்‌ ஒன்றான சூரியனைக்‌ குறிக்கிறது. ஆனால்‌ வைணவத்தின்‌ 
விஷ்ணு முழு முதற்கடவுளாவார்‌. ருத்ரன்‌, விஷ்ணு இருவரும்‌ வேதங்களில்‌ காணப்படும்‌ 
சிறுதெய்வங்கப்‌ ள அன்றி, முழு முதல்‌ கடவுளர்‌ அல்லர்‌. (டாக்டர்‌ தெ. தேவகலா, தமிழ்‌ பக்தி 
இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌',ப.129) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்தில்‌ இந்தியாவில்‌ இருந்த வழிபாட்டு வடிவங்களான சிந்துவெளி 
வழிபாடு, பழந்திராவிட வழிபாடு, ஆரிய வழிபாடு ஆகியவற்றில்‌ 


1: மூவொருமைக்‌ கோட்பாடு 

A. அவதாரக்‌ கோட்பாடு 

3, பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு 

4. பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு 

5. விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு 


எனும்‌ ஐந்து கோட்பாடுகளையும்‌ காணமுடியாது. ஏனென்றால்‌ அவை வழிபாடுகளே அன்றி 


சமயங்களாக வளர்ச்சி பெற்றவை அன்று. 


அடுத்ததாக, இம்மூன்று வழிபாடுகளிலும்‌ பலி உண்டு. ஆனால்‌ மேற்குறிப்பிடப்பட்ட ஐந்து 
கோட்பாடுகளில்‌ ஒன்று பலி நிறைவேற்றக்‌ கோட்பாடு. 


சமணமும்‌, பெளத்தமும்‌ (கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டு) 


சமண, பெளத்த சமயங்களில்‌ விலங்குகளைப்‌ பலியிட்டு, கடவுளை வழிபடும்‌ முறையைக்‌ காண 
முடியாது. ஏனெனில்‌ அவற்றில்‌ கடவுள்‌ கோட்பாடு கிடையாது. அவை இரண்டும்‌ பலி மறுப்புக்‌ 
கோட்பாட்டுச்‌ சமயங்கள்‌. 

சமணத்திலும்‌, பெளத்தத்திலும்‌ நினைவுக்கல்‌ வழிபாடு 'ஸ்தூபி' என்றழைக்கப்படுகிறது. புத்தர்‌, 
மகாவீரர்‌ மற்றும்‌ பெளத்த, சமண குருமார்களின்‌ நினைவாக, ஸ்தூபிகளை நிறுவி, அவர்கள்‌ 


வழிபட்டனர்‌. 


சமணம்‌, பெளத்தம்‌ இரண்டிலும்‌ ஸ்தூபிகளைத்‌ தவிர, சக்கரம்‌, குடை, சங்கு, பாத அடையாளம்‌, 
மீன்கள்‌, ஸ்வஸ்திக்‌ போன்றவை காணப்படுகின்றன. (டாக்டர்‌ தெ. தேவகலா, தமிழ்‌ பக்தி 


இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌', பக்‌.88-94) 
கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலங்களில்‌, பெளத்தத்தில்‌ புத்தரின்‌ உருவம்‌ காணப்படவில்லை. 


சமணத்திலும்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலங்களில்‌ தீர்த்தங்கரர்‌ உருவங்கள்‌ காணப்படவில்லை. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சமணத்தில்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலங்களைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதப்படும்‌ தீர்த்தங்கரரைப்‌ 
போல்‌ தோற்றமளிக்கும்‌ சிதைந்து போன வடிவம்‌ ஒன்று லோஹானிபூரில்‌ காணப்பட்டாலும்‌, 
சமண தீர்த்தங்கரர்கள்‌, புத்தரின்‌ உருவங்கள்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளிலேயே 


அதிக எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றன. 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த சமயங்களான பெளத்தம்‌, சமணத்திலும்‌ 
மேற்கண்ட ஐந்து கோட்பாடுகளைக்‌ காண முடியாது. காரணம்‌ அவற்றில்‌ கடவுள்‌ கொள்கையே 


கிடையாது. 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த இரண்டு சமயங்கள்‌, மூன்று வழிபாடுகள்‌ 
இவற்றில்‌ இந்த ஐந்து கோட்பாடுகளும்‌ காணப்படவில்லை என்றால்‌, இவை எங்கிருந்து 
வந்திருக்கக்‌ கூடும்‌? 


3. யவனர்‌ வழித்‌ தமிழகத்தில்‌ கிறிஸ்தவம்‌ 
பண்பாட்டுத்‌ தொடர்புகளின்‌ முன்னோடி வாணிபம்‌ : 


வணிகத்‌ தொடர்புகள்‌ சமய, பண்பாட்டுத்‌ தொடர்புகள்‌ ஏற்பட வழிவகுத்துள்ளமை இங்கே சுட்டிக்‌ 
காட்டப்‌ படுகின்றது. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - 
ஒப்பாய்வு,1975, இயல்‌ 3 இன்‌ சுருக்கம்‌ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது.) 


“ஒரு நாட்டிற்கும்‌ இன்னொரு நாட்டிற்கும்‌ இடையில்‌ நிகழும்‌ வணிகத்‌ தொடர்பினால்‌, பண்பாட்டு 
இலக்கியத்‌ தொடர்புகள்‌ ஏற்படுகின்றன. இலக்கிய பண்பாட்டுத்‌ தொடர்புகளின்‌ முன்னோடி 
வாணிபத்‌ தொடர்பாகும்‌.” (அந்தனி ஜான்‌, வள்ளுவரும்‌ விவிலியமும்‌-ஓர்‌ ஒப்பாய்வு, ஆய்வேடு, 
1979, பக்‌. 09.) 


சுமேரியா, பாபிலோன்‌, கிரேக்கம்‌, சிரியா போன்ற நாடுகளுக்கும்‌ இந்தியாவிற்கும்‌ இடையே 


உள்ள வணிகத்‌ தொடர்பினால்‌ சமய, பண்பாட்டுப்‌ பங்களிப்பு உருவானது. 
யவனர்‌ : 


இந்தியாவுடன்‌ வணிகம்‌ செய்த பிற நாட்டவரான கிரேக்கர்‌, ரோமர்‌, யூதர்‌, சீரியர்‌ அனைவரும்‌ 


பொதுவாக “யவனர்‌” என்றழைக்கப்‌ பெற்றனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


“கிரேக்க நாட்டவர்‌ தம்‌ மொழியை 'அயேவானேஸ்‌' (180௦088165) என்றுதான்‌ குறித்தனர்‌. யவனர்‌ 
என்ற பெயர்‌ இதன்‌ திரிபே” என்பார்‌ வி. கனகசபை. (வி. கனகசபை, ஆயிரத்தெண்ணூறு 


ஆண்டுகட்கு முற்பட்ட தமிழகம்‌, பக்‌. 69.) 


யூதர்‌, உரோமர்‌, கிரேக்கர்‌, சீரியர்‌ ஆகிய நான்கு பிரிவினருக்கும்‌ கிரேக்க மொழி பொது 
மொழியாக விளங்கியிருக்கிறது. 


“ஆதியில்‌ யவனர்‌ என்ற சொல்‌ கிரேக்கரையே சுட்டி நின்றது. பிறகு உரோமரையும்‌ அடுத்து 
அயல்நாட்டினர்‌ அனைவரையுமே அது குறிப்பிடலாயிற்று” என்பார்‌ கே.கே.பிள்ளை. 


(கே.கே. பிள்ளை, தமிழக வரலாறு - மக்களும்‌ பண்பாடும்‌, சென்னை, 1972, பக்‌. 79.) 


“ரோமர்கள்‌ மட்டுமன்றிக்‌ கிரேக்கரும்‌ சீரியரும்‌ யூதரும்‌, தமிழகத்துடன்‌ வாணிகத்‌ தொடர்பை 
வளர்த்துக்‌ கொள்ளலானார்கள்‌. தமிழகத்தில்‌ ரோமபுரி மக்கள்‌ குடியேறி வாழ்ந்து வந்த 
இடங்களில்‌ எல்லாம்‌, அவர்களும்‌ இணைந்து வாழலானார்கள்‌. அவர்களுள்‌ பலர்‌ 
தமிழகத்திலேயே நீண்ட காலம்‌ தங்கிவிட்டனர்‌ ” என்பார்‌ கே.கே. பிள்ளை. (கே.கே. பிள்ளை, 


தமிழக வரலாறு - மக்களும்‌ பண்பாடும்‌, பக்‌. 53.) 
ரோம நாணயப்‌ புதையல்களும்‌ அச்சுச்சாலையும்‌ : 


“இந்தியாவில்‌ கிடைத்துள்ள உரோமானியக்‌ காசுகளின்‌ புதையல்களுள்‌, 57 புதையல்கள்‌ விந்திய 
மலைக்குத்‌ தெற்கே கிடைத்துள்ளன. இவை நான்கு முதல்‌ நூறு ஆயிரம்‌ காசுகள்‌ வரை கொண்ட 
தனித்தனியான புதையல்களாக அகப்பட்டுள்ளன. இக்‌ காசுகளில்‌ பெரும்பான்மையானவை 
உரோமாபுரியை ஆண்ட அரசர்களான அகஸ்டஸ்‌ ( கி.மு.29 - கி.பி.14 ) டைபீரியஸ்‌ ( கி.பி. 14- 
37 ) ஆகியோர்‌ காலத்தவை.” (கே.ஏ. திருஞான சம்பந்தம்‌, சங்ககாலப்‌ பண்டமாற்று நெறியும்‌ 
காசுகளின்‌ புழக்கமும்‌, 1980, பக்‌. 99.) 


“மதுரையில்‌ ரோம நாணய அச்சுசாலை ஒன்று நடைபெற்றிருக்க வேண்டுமென யூகிக்க 
வேண்டியுள்ளது. அகஸ்டஸ்‌ பேரரசனின்‌ கோயில்‌ ஒன்று, வழிபாட்டில்‌ இருந்து வந்ததாக 
பியூட்டிங்கரின்‌ அட்டவணைகளிலிருந்து அறிகின்றோம்‌.” (கே.கே. பிள்ளை, தமிழக வரலாறு- 


மக்களும்‌ பண்பாடும்‌, பக்‌. 54.) 


மதுரையில்‌ வையையாற்றுக்‌ கரை பகுதியிலும்‌ பிற இடங்களிலும்‌ கணக்கற்ற ரோமப்‌ பொன்‌ - 
வெள்ளி - செப்பு நாணயங்கள்‌ கிடைத்துள்ளன. இவை மதுரையில்‌ யவனர்‌ குடியிருப்பை 
உணர்த்துகின்றன. இன்றுள்ள புதுச்சேரிக்கு அண்மையில்‌ ரோமர்‌ தொழிற்சாலை ஒன்று 


இருந்தமைக்குரிய சான்றுகள்‌ கிடைத்துள்ளன. சேரநாட்டுக்‌ கடற்கரைப்‌ பகுதியில்‌, யவனர்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


குடியிருப்பும்‌ அகஸ்டஸ்‌ கோவிலும்‌ இருந்தமைக்‌ குரிய அடையாளங்கள்‌ கண்டறியப்பட்டன. 


(மா. இராசமாணிக்கனார்‌, தமிழக வரலாறும்‌ தமிழர்‌ பண்பாடும்‌,1974, பக்‌. 43-44.) 
பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ யவனர்‌ 


யவனர்‌ என்பது முதலில்‌ கிரேக்கர்களையும்‌, பின்பு உரோமர்‌, யூதர்‌, சீரியர்‌ ஆகியோரையும்‌ 
குறித்தது என்பதையும்‌, யவனர்களுடைய குடியிருப்புகள்‌ பாண்டிய நாட்டிலும்‌ சேர நாட்டிலும்‌ 
பாண்டிச்சேரியிலும்‌ இருந்தன என்பதையும்‌, யவனப்‌ பேரரசன்‌ அகஸ்டசுக்குத்‌ (அன்ஞ்ன்ள்ற்ன்ள்‌) 
தமிழகத்தில்‌ கோயில்கள்‌ இருந்தமையையும்‌, யவனக்‌ காசுகள்‌ தமிழகத்தில்‌ ஏராளமாகக்‌ 
கிடைத்தமையையும்‌ பார்த்தோம்‌. 
அகநானூறு, புறநானூறு, நெடுநல்வாடை, முல்லைப்‌ பாட்டு, பெரும்பாணாற்றுப்படை, 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை முதலான பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌, யவனர்களைப்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 
யவனர்‌ தந்த வினைமாண்‌ 

நன்கலம்‌.” (அகம்‌. 149) 
யவனர்‌, நன்கலந்‌ தந்த தண்கமழ்‌ 

தேறல்‌.” (புறம்‌. 56) 
யவனர்‌ இயற்றிய வினைமாண்‌ 


பாவை.' (நெடுநல்வாடை. 101) 


'வலிபுணர்‌ யாக்கை வன்கண்‌ 


யவனர்‌. (முல்லைப்பாட்டு. 61) 
'*யவனர்‌ ஓதிம விளக்கு.' (பெரும்பாண்‌. 316, 317) 
'யவனத்‌ தச்சர்‌. (மணிமேகலை. 19:108) 
“யவனர்‌ இருக்கை. (சிலப்பதிகாரம்‌ 5:10) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'அடல்‌ வாள்‌ யவனர்‌.' (சிலப்பதிகாரம்‌ 14:67) 
“வன்சொல்‌ யவனர்‌ ' (சிலப்பதிகாரம்‌ 28:141, 29:25) 


யவனர்கள்‌ தமிழகத்தில்‌ ஒரு பகுதியில்‌ அரசு அமைத்து ஆண்டு வந்தனர்‌. யவனர்களுக்குத்‌ 
தனிநாடு இருந்தது என்னும்‌ குறிப்பு, 


'வன்சொல்‌ யவனர்‌ வளநா டாண்டு பொன்படு நெடுவரை புகுந்தோ னாயினும்‌ 


(சிலப்பதிகாரம்‌, 28:141, 142.) 
'வன்சொல்‌ யவனர்‌ வளநாடு வன்பெருங்கல்‌ 

தென்குமரி யாண்ட செருவில்‌ கயல்புலியான்‌ ' (சிலப்பதிகாரம்‌, 29:25-26.) 
என்னும்‌ சிலப்பதிகார அடிகளால்‌ விளங்குகின்றது. 

யவனக்‌ குடியிருப்புகளும்‌ யவன ராஜாக்களும்‌ 


வட இந்தியாவில்‌ யவனக்‌ குடியிருப்புகள்‌ இருந்தன என்றும்‌, வட இந்தியாவின்‌ சில பகுதிகளை 
யவன அரசர்கள்‌ ஆளுகை செய்ததாகவும்‌ அசோகரது கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. (8.1. 
Mukherjee, Studies in the Aramaic Edicts of Asoka, 1.47) வடஇந்தியாவில்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ள 


கிரேக்க, அரமேயக்‌ கல்வெட்டுகள்‌ அசோகர்‌ காலத்தைச்‌ சேர்ந்தவை ஆகும்‌. 


யவன அரசர்கள்‌ அசோக மன்னரின்‌ கீழ்‌ ஆளுகை செய்தனர்‌. (8.N. Mukherjee, Studies in the Aramaic 
Edicts of Asoka, 1984, P.47) அரமேய மொழி இயேசு கிறிஸ்துவால்‌ பேசப்பட்ட மொழி என்பது 


கவனத்தில்‌ கொள்ள வேண்டியதாகும்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ யவனர்களைப்‌ பற்றியும்‌ பாண்டிச்சேரியில்‌ யவனக்‌ குடியிருப்புகள்‌ (8.N. 
Mukherjee, Studies in the Aramaic Edicts of Asoka, 1984, P.47) இருந்தது பற்றியும்‌ பல குறிப்புகள்‌ 
காணப்படுவதுடன்‌ தமிழ்நாடு மற்றும்‌ தென்னிந்தியாவின்‌ பல பகுதிகளிலும்‌ யவனர்‌ கால 
நாணயங்கள்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டது. இந்தியச்‌ சிற்பக்கலையில்‌ யவனக்‌ 
கலையின்‌ பாதிப்பு இருக்கிறது. இந்தத்‌ தொடர்பானது பண்பாட்டு, சமய உறவிற்கு வழிவகுத்தது. 
இந்திய நம்பிக்கை, சமயச்‌ சிந்தனைகள்‌ ஆகியவை யவன நம்பிக்கை மற்றும்‌ இலக்கியங்களிலும்‌ 


அவர்களுடையவை இந்தியச்‌ சிந்தனைகள்‌ மற்றும்‌ இலக்கியங்களிலும்‌ காணப்படுகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வணிகத்‌ தொடர்பினால்‌ உண்டான பண்பாட்டு, சமய செல்வாக்குகள்‌ : 


தமிழகத்திலேயே நீண்ட காலம்‌ தங்கிய யவனர்‌ மூலமாக அவர்களுடைய நாகரிகம்‌ தமிழகத்தில்‌ 
பரவியிருத்தல்‌ இயல்பே. 


இந்திய நம்பிக்கை, சமயச்‌ சிந்தனைகள்‌ யவன இலக்கியங்களிலும்‌, அவர்களுடையவை இந்தியச்‌ 
சிந்தனையிலும்‌ காணப்படுகின்றமைக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு: 


பிறவிக்‌ குருடனைக்‌ கண்ட இயேசுவின்‌ சீஷர்கள்‌ 
“இவன்‌ குருடனாகப்‌ பிறந்தது இவன்‌ செய்த பாவமா? 
இவன்‌ பெற்றோர்‌ செய்த பாவமா? ”(ருளப்பர்‌ 9:1-2) 


என்று கேட்கின்றனர்‌. இரண்டாவது கேள்வி அவர்களது பாரம்பரிய நம்பிக்கையைக்‌ 
காட்டுகிறது. ஆனால்‌ முதல்‌ கேள்வி ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குரியது. அவன்‌ பிறவிக்‌ குருடனாய்‌ 
இருப்பதினால்‌ “இது அவனுடைய பாவமா?” என்றால்‌, அவன்‌ முன்‌ பிறவியில்‌ செய்த பாவமா? 
என்றுதானே பொருள்‌ ஆகும்‌. இது சமண, பெளத்தத்தின்‌ கர்மக்‌ கொள்கை/ மற்றும்‌ பிறவி 


சுழற்சிக்‌ கொள்கையின்‌ செல்வாக்கைக்‌ காட்டுகின்றது. 


இந்தியச்‌ சமயச்‌ சிந்தனைகள்‌ எவ்வாறு யவனர்களிடையே காணப்படுகின்றவோ, அவ்வாறே 
யவனச்‌ சிந்தனைகள்‌ இந்திய இலக்கியங்களில்‌ காணப்படுகின்றமையைச்‌ சமய வரலாறு 


காட்டுகிறது. 


திராவிடப்‌ பண்பாட்டையுடைய ஆபிரகாமின்‌ மரபில்‌ தோன்றிய யூதர்‌ வழியில்‌ பிறந்த 
இயேசுவின்‌ நற்செய்தியை, தோமாவாகிய யூதர்‌ தமிழகத்திற்குக்‌ கொண்டு வந்தபோது, சங்க 
இலக்கியக்‌ குறிப்பின்படி தோமா ஒரு யவனராகவும்‌, தோமாவின்‌ நற்செய்தி யவன நாகரிகத்தில்‌ 
தோன்றிய நற்செய்தியாகவும்‌ தமிழ்‌ மக்களுக்குக்‌ காட்சியளித்திருத்தல்‌ இயல்பு. 


கடவுள்‌ மனிதனாக உருவெடுத்து, இவ்வுலகிற்கு வந்து, தன்னைப்‌ பலியாகக்‌ கொடுத்தமை 
கிறிஸ்தவத்திற்கே உரிய அடிப்படைக்‌ கோட்பாடு என்பதும்‌ இக்கோட்பாடு யவனர்களின்‌ 
வருகையால்‌ அதிலும்‌ குறிப்பாக நற்செய்திப்‌ பணியாற்றுவதற்காகவே இந்தியாவிற்கு வந்த 
யவனரான புனித தோமாவினால்‌, கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ உருவான 
இந்தியச்‌ சமயங்களில்‌ முக்கியமான இடம்‌ பெற்றுள்ளது என்பதும்‌ சமய வரலாறுகாட்டும்‌ 


உண்மை ஆகும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனவே, யவனராகிய புனித தோமா வழி பரவிய திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிவதற்கு முன்‌ 


ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவத்திற்கும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்திற்கும்‌ உள்ள 
வேற்றுமைகளைப்‌ புரிந்து கொள்வது இன்றியமையாதது. வரும்‌ இயலில்‌ இதைக்‌ காண்போம்‌. 


4. ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவமும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ 
இந்தியாவில்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌. 

1. புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ 

ள்‌ சீரியக்‌ கிறிஸ்தவம்‌. 

3. ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌. 


இந்தியத்‌ திருச்சபை வரலாறு சீரியக்‌ கிறிஸ்தவம்‌, ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌ பற்றித்‌ 
தெரிவிக்கின்றதே தவிர, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ பற்றி எதுவும்‌ தெரிவிப்பதில்லை. 
வரலாற்றாசிரியர்கள்‌ இது பற்றி அறியாததே இதற்குக்‌ காரணமாகும்‌. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ 
அவர்கள்‌ பயிற்சி வகுப்பில்‌ எடுத்த பாடத்தின்‌ சுருக்கம்‌ இங்கே தரப்பட்டுள்ளது.) 


சீரியர்‌ : 


இவர்கள்‌ அடைக்கலம்‌ தேடி இந்தியாவிற்கு வந்தனர்‌. சுவிசேஷ ஊழியம்‌ செய்வதற்காக 
வரவில்லை. அவர்கள்‌ நாட்டில்‌ உண்டான துன்பத்திலிருந்து விடுபட்டு, சேர நாட்டில்‌ தஞ்சமாகக்‌ 
குடியேறினர்‌. அது தமிழ்நாட்டின்‌ ஒரு பகுதியாக இருந்தது. இவர்கள்‌ பிழைப்பிற்காக இந்தியா 
வந்தனர்‌. அவர்கள்‌ நற்செய்தி ஊழியம்‌ எதுவும்‌ செய்யவில்லை. தனிக்‌ கூட்டமாக வாழ்ந்தனர்‌. 
இதன்‌ காரணமாக, பின்பு உருவான சாதி ஏற்றத்தாழ்வு பிரிவில்‌ இவர்கள்‌ தனி சாதியாகக்‌ 
கருதப்பட்டனர்‌; ஆக்கப்பட்டனர்‌. இன்றும்‌ சீரியக்‌ கிறிஸ்தவர்‌ என்போர்‌ தனி சாதியாக, 


கூட்டமாக வாழ்கின்றனர்‌. 
இவர்கள்‌ வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்ததால்‌, உள்ளூர்‌ திராவிட இனத்தவர்களுடன்‌ 
தங்களை இணைத்துக்‌ கொள்ளாமல்‌, தங்களைப்‌ போலவே வெளிநாட்டிலிருந்து வந்து, ஆரியர்‌ 


என்ற பெயரில்‌ இருப்பவர்களுடன்‌ தங்களை இணைத்துக்‌ கொண்டனர்‌. 


எனவே, ஆரியர்கள்‌ இவர்களைத்‌ திராவிடர்களைவிட மேலானவர்களாகவும்‌, தங்களைவிடக்‌ 


கீழானவர்களாகவும்‌ எண்ணுகின்றனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஐரோப்பியர்‌ : 


ஐரோப்பியர்‌ வியாபாரம்‌ செய்யவும்‌, நாடுபிடிக்கவும்‌ வந்தனர்‌; இந்தியாவைச்‌ சுமார்‌ 150 


ஆண்டுகள்‌ ஆளுகை செய்தனர்‌. 


அவர்களது ஆட்சிக்‌ காலத்தின்போது கி.பி. 1535 - 1540க்குள்‌ சுமார்‌ 10,000 பேர்‌ திருச்சபையில்‌ 


இணைக்கப்‌ பட்டனர்‌. தூத்துக்குடி முதல்‌ கன்னியாகுமரி வரை இது நடந்தது. என்ன காரணம்‌? 


இவ்வாறு கிறிஸ்தவராக மாறியவர்கள்‌ முத்துக்‌ குளிப்பவர்கள்‌. நாயக்கர்‌ மற்றும்‌ இஸ்லாமிய 


ஆட்சியாளர்களால்‌ கொடுமைப்படுத்தப்பட்டனர்‌, சுரண்டப்பட்டனர்‌. போர்ச்சுகீசியர்‌ 





இந்தியாவிற்கு வந்தவுடன்‌, துப்பாக்கி, பீரங்கிகளை அவர்கள்‌ வைத்திருப்பதைப்‌ பார்த்து, 
தங்களை நாயக்கர்‌, இஸ்லாமியரிடமிருந்து காக்க வேண்டினர்‌. ஆனால்‌ அவர்களோ, தங்கள்‌ 
குடிமக்களாக (இண்ற்ண்க்ஷ்ங்ய்‌) மாறினால்‌ மட்டுமே தங்களால்‌ இவர்களுக்கு உதவ முடியும்‌ 


என்றனர்‌. குடிமக்களாக மாறுவதற்கு முதலில்‌ இவர்கள்‌ கிறிஸ்தவராக மாற வேண்டும்‌ என்றனர்‌. 


எனவே, இம்மக்கள்‌ கிறிஸ்தவர்களானார்கள்‌. ஞானஸ்நானம்‌ என்ற பெயரால்‌, வாளியில்‌ 
தண்ணீரை வைத்துக்கொண்டு, ஒரே சமயத்தில்‌ அனைவர்‌ மேலும்‌ தெளித்து, பெயர்‌ மாற்றம்‌ 


செய்தனர்‌. 


10,000 பேர்‌ ஒரே நேரத்தில்‌ மத மாற்றம்‌ செய்யப்பட்டனர்‌. ஆனால்‌ இவர்களுக்குச்‌ சம உரிமை 


கொடுக்கப்படவில்லை; இயேசுவே இரட்சகர்‌ என்று பெரும்பான்மையோர்‌ உணரவில்லை. 


ஆனால்‌ பின்பு வந்த சவேரியார்‌, கிறிஸ்தவத்தைக்‌ குறித்து ஒன்றுமே தெரியாதிருந்த 
இவர்களுக்குப்‌ பரமண்டல ஜெபத்தை மட்டும்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 


இவர்கள்‌ வழி வந்தவர்கள்‌ ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவர்கள்‌. இவ்வாறு மதம்‌ மாற்றப்பட்ட 
கிறிஸ்தவர்களில்‌ புறக்கணிக்கப்‌ பட்டவர்கள்‌, ஒடுக்கப்பட்டவர்கள்‌, நசுக்கப்பட்டவர்கள்‌, 
தாழ்த்தப்பட்டவர்கள்தான்‌ அதிகம்‌ இருக்கின்றனர்‌. இதனால்‌ இவர்களுக்குப்‌ படிப்பு வசதி, 
மருத்துவ வசதி கிடைத்தன. ஆனால்‌ விசுவாசக்‌ கிறிஸ்தவர்கள்‌ உருவாகவில்லை. 


அடிமைகளாகவே இருப்பதில்‌ சுகம்‌ காணும்‌ மக்களாக, மேன்மை பாராட்டும்‌ மக்களாக 
இவர்களை உருவாக்கினர்‌. எனவே, மற்ற இந்தியர்கள்‌ இவர்களை இந்தியர்‌ என்று ஏற்றுக்‌ 


கொள்ளாமல்‌, வெளிநாட்டவர்‌ என்று கூறுகின்றனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஐரோப்பியர்‌ எண்ணிக்கையில்‌ கவனம்‌ வைத்தனரே தவிர, கிறிஸ்தவர்களாக மாறின 
இந்தியர்களுக்குச்‌ சம உரிமை கொடுக்க மறுத்தனர்‌. இவர்கள்‌ நோக்கமெல்லாம்‌ 


எண்ணிக்கையே தவிர, மனமாற்றமல்ல. 
ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌ : 


உலகம்‌ முழுவதும்‌ ஐரோப்பிய அரசாட்சி பரவுவதற்கு, பரிசுத்த வேதாகமம்‌ பயன்படுத்தப்பட்டு 
வருகிறது. சிலுவை அதன்‌ அடையாளமாயிற்று. சிலுவை அடையாளம்‌ அநேகரைக்‌ கொலை 
செய்யவும்‌ பயன்படுத்தப்பட்டதை, கிறிஸ்தவத்‌ திருச்சபை வரலாறு காட்டுகிறது. 


வலது கன்னத்தில்‌ அறைந்தால்‌ இடது கன்னத்தைக்‌ காட்டுவது கிறிஸ்தவம்‌. 

இறக்கின்ற தருவாயிலும்‌, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌ என வேண்டுவது கிறிஸ்தவம்‌. 
சபிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பது கிறிஸ்தவம்‌. 

நிந்திப்பவர்களுக்காக ஜெபிப்பது கிறிஸ்தவம்‌. 


ஆனால்‌, கிறிஸ்தவர்கள்‌ என்ற பெயரில்‌, சிலுவையை வைத்துக்‌ கொண்டே, அடுத்தவர்களைக்‌ 
கொலை செய்யத்‌ தூண்டியவர்‌ கான்ஸ்டன்டைன்‌. சிலுவைப்‌ போரில்‌ ஏராளமானோரை 
வெட்டினர்‌. மற்றும்‌ ஆசிய சமயமான கிறிஸ்தவம்‌, கான்ஸ்டன்டைன்‌ காலம்‌ முதல்‌ ஐரோப்பிய 


அரசாட்சி பரவுவதற்கு ஏற்ற ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவ மதமாக மாற்றப்பட்டது. 


* இயேசு கிறிஸ்து ஆசியாவில்‌ பிறந்த ஆசியர்‌ 

இயேசு கிறிஸ்துவின்‌ பன்னிரெண்டு சீஷர்களும்‌ ஆசியாவில்‌ பிறந்த ஆசியர்களே 

* கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை எழுத்து வடிவில்‌ விளக்கும்‌ பரிசுத்த வேதாகமம்‌ 
ஆசியர்களாலேயே எழுதப்பட்டதாகும்‌. 


இயேசு கிறிஸ்துவையும்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ சீஷர்களையும்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ 


அடியவர்களையும்‌ கொலை செய்தது ஐரோப்பிய அரசாகிய ரோமப்‌ பேரரசு ஆகும்‌. 


ஆசியக்‌ கிறிஸ்தவம்‌ கான்ஸ்டன்டைன்‌ கால முதல்‌ ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவ மதமாக 


ஆக்கப்பட்டதுடன்‌ அதில்‌ புதிய மாற்றங்கள்‌ செய்யப்பட்டன. 
1. மரியாள்‌ வணக்கம்‌ 


a, டிசம்பர்‌ 25ஆம்‌ நாளை, கிறிஸ்மஸ்‌ நாளாகச்‌ சிறப்பித்தல்‌ 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


3. சிலை வழிபாடு 

4. சிலுவை சிறப்பிக்கப்படுதல்‌ 

9. அரசர்‌, பிரபுக்கள்‌, பணக்காரர்‌ ஆசிர்வதிக்கப்‌ பட்டவர்‌ என்ற கொள்கை 
போன்றவை புகுத்தப்பட்டன. 


இதைப்‌ போன்று கிறிஸ்தவத்‌ திருச்சபையை ஏறத்தாழ 300 ஆண்டுகள்‌ துன்பப்படுத்தியது 
ஐரோப்பிய ரோமப்‌ பேரரசே ஆகும்‌. ஐரோப்பியர்கள்‌ தங்களை ஆரிய இனத்தவர்‌ என்று உரிமை 
பாராட்டுகின்றார்கள்‌. தங்களை ஆரிய இனத்தவர்‌ என்று உரிமை பாராட்டுகின்ற ரோமப்‌ 
பேரரசு, கி.பி. 4ஆம்‌ நூற்றாண்டில்‌ கிறிஸ்தவத்தைத்‌ தங்கள்‌ “அரசு சமயமாக' அறிவித்தது. அது 
முதல்‌ ஆசியாவில்‌ உருவாகிய கிறிஸ்தவம்‌, ஐரோப்பிய ஆரியக்‌ கிறிஸ்தவமாக மாற்றப்‌ பட்டது 


என்பதை வரலாறு காட்டுகின்றது. 
புனித தோமாவும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ பன்னிரு அப்போஸ்தலர்களில்‌ ஒருவரான புனித தோமா கி.பி. 52ஆம்‌ 
ஆண்டு இந்தியா வந்து, கி.பி. 52 முதல்‌ கி.பி. 72 வரை சுமார்‌ 20 ஆண்டுகாலம்‌ இந்தியாவில்‌ 
ஊழியம்‌ செய்தார்‌. குறிப்பாகத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 


தனி மனிதராகவே வந்தார்‌. 
கூட்டமாக வரவில்லை. 
வியாபார நோக்கிலும்‌ வரவில்லை. 


பரிசுத்த தோமா இந்தியா வந்த போது, தட்சசீல மன்னன்‌ கொண்டோபோரஸ்‌ “6000000005 -ஐச்‌ 
சந்தித்து, அவரைக்‌ கிறிஸ்தவத்திற்கு வழி நடத்தினார்‌ என்று வழிவழியாகக்‌ கூறப்படுகின்றது. 
அண்மைக்காலம்‌ வரை கொண்டோபோரஸ்‌ ஒரு கற்பனை பாத்திரம்‌ என்று கருதப்பட்டது. 
ஆனால்‌ அண்மைக்காலத்தில்‌ தட்சசீலத்தில்‌ நடந்த அகழ்வாராய்ச்சியில்‌ கொண்டோபோரஸ்‌ 
நாணயங்கள்‌ பல கண்டெடுக்கப்‌ பட்டுள்ளன. ((itendra Nath Banerjea, The Development of Hindu 
Iconography, 1974, P.118 ) எனவே, கொண்டோபோரஸ்‌ ஒரு கற்பனை பாத்திரம்‌ என்பதும்‌ இதனால்‌ 
தோமாவின்‌ இந்திய வருகை என்பதும்‌ கற்பனையே என்பதும்‌ தவறான கருத்துகளே என்பதை 


அண்மைக்கால வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அண்மைக்கால தொல்பொருள்‌ துறை அகழ்வாராய்ச்சி களும்‌, சமய சிற்பங்களின்‌ வரலாற்று 
ஆராய்ச்சியும்‌, தோமா வழி பரவிய திராவிடக்‌ கிறித்தவத்தின்‌ வளர்ச்சியைத்‌ தெளிவாகக்‌ 


காட்டுகின்றன. 


1. “தோமா வழிக்‌ கிறிஸ்தவம்‌' என்று சொன்னால்‌ அது சீரியர்களைக்‌ குறிப்பதாகிவிடும்‌. 


ஏனென்றால்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ தோமா வழிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என உரிமை பாராட்டுகின்றனர்‌. 


2. தோமா வழித்‌ தமிழ்க்‌ கிறிஸ்தவம்‌' என்றால்‌, தற்காலத்தில்‌ அப்பெயர்‌ தமிழ்நாட்டில்‌ 


உள்ளவர்களை மட்டுமே குறிக்கும்‌. 


ஆனால்‌ கிறிஸ்தவமோ அக்காலத்தில்‌ இந்தியா முழுவதும்‌ வளர்ந்திருந்தது. ஆனால்‌ தமிழ்க்‌ 
கிறிஸ்தவம்‌ என்றால்‌ அது தமிழ்நாட்டில்‌ உள்ளதை மட்டுமே குறிக்கும்‌. தமிழிலிருந்து தெலுங்கு, 
கன்னடம்‌, மலையாளம்‌, துளு என்று சுமார்‌ 33 மொழிகளும்‌, கிளை மொழிகளும்‌ தோன்றியுள்ளன. 


தமிழன்‌ என்பது சமஸ்கிருதத்தில்‌ திராவிடன்‌ என்று மருவி வந்துள்ளது. 


தமிழ்‌ என்றால்‌ அது தமிழை மட்டுமே குறிக்கும்‌. ஆனால்‌ திராவிடன்‌ என்பது பொதுப்‌ பெயராய்‌ 
உள்ளது. 33 மொழி பேசுபவர்‌ அனைவரையும்‌ இது குறிக்கும்‌. இவர்கள்‌ தென்னிந்தியாவில்‌ 
பெரும்பான்மையோராய்‌ உள்ளனர்‌. இந்தியா முழுவதும்‌ பார்த்தால்‌ சுமார்‌ 90% மக்கள்‌ 


திராவிடராய்‌ உள்ளனர்‌. அதாவது சுமார்‌ 90 கோடி மக்கள்‌ திராவிடராவர்‌. 
இவர்களை இரண்டு பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 

1. திராவிட மொழி பேசும்‌ திராவிட இன மக்கள்‌ 

2. திராவிட மொழிகள்‌ பேசாத, அல்லது பேச மறந்த திராவிட இனமக்கள்‌. 


வட இந்தியாவில்‌ உள்ள திராவிட இனத்தவர்‌ - திராவிட மொழி பேசாமல்‌, மற்ற மொழிகள்‌ 


பேசுகின்றனர்‌. 


ஏறக்குறைய 120 ஆண்டுகளுக்கு முன்னால்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ குடியேறிய தமிழர்களில்‌ 
மிகவும்‌ வயது முதிர்ந்தவர்களைத்‌ தவிர, மற்றவர்களுக்குத்‌ தமிழ்‌ தெரிவதில்லை. 


அவர்கள்‌ இனத்தால்‌ திராவிடர்‌; ஆனால்‌ தங்கள்‌ தாய்மொழியை மறந்துவிட்டு, வட்டார 
மொழிகளைப்‌ பேசுகின்றனர்‌. ஆனால்‌, தமிழ்ப்‌ பெயர்களை வைத்துக்‌ கொள்கின்றனர்‌. தேவாரம்‌, 


திருவாசகம்‌ போன்ற சைவ 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சமயப்‌ பாடல்களை ஆங்கிலத்தில்‌ எழுதி தமிழில்‌ அரைகுறையாக உச்சரிக்கின்றனர்‌. 





தமிழர்‌ தமிழ்நாட்டில்‌ மட்டுமே உள்ளனர்‌. ஆனால்‌ திராவிடர்‌ (தமிழ்‌ இனத்‌ தோன்றல்‌) இந்தியா 


முழுவதும்‌ உள்ளனர்‌. 
எனவே, 
> தோமா வழிக்‌ கிறிஸ்தவர்‌' என்றால்‌ அது சீரியக்‌ கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கும்‌. 


> தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவர்‌' என்றால்‌ அது தமிழ்நாட்டில்‌ உள்ள கிறிஸ்தவர்களைக்‌ 
குறிக்கும்‌. ஆனால்‌, 


> “தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவர்‌' என்றால்‌ அது இந்தியா முழுவதும்‌ உள்ள 
கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கும்‌. 


சீரியர்கள்‌ தாங்கள்‌ வெள்ளை நிறத்தவர்‌ என்பதால்‌ தங்களைத்‌ திராவிடர்களோடு இணைத்துக்‌ 
கொள்ளாமல்‌, தங்களைப்‌ போன்ற வெள்ளை நிறத்தவர்களான ஆரியர்களோடு தங்களை 


இணைத்துக்‌ கொள்வதையே விரும்பி, அப்படியே செய்தனர்‌. 


எனவே, திராவிடப்‌ பண்பாட்டில்‌ திராவிட இனத்திடையே வளர்ந்த தோமா வழிக்‌ கிறிஸ்தவத்தை 
'தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌' என்று இனத்தின்‌ பெயரால்‌ குறிப்பிடுவது வரலாற்றில்‌ 


பொருத்தமாக உள்ளது. 


இந்திய மண்ணிலும்‌, இந்திய மொழியிலும்‌ திராவிடப்‌ பண்பாட்டு அடிப்படையில்‌ கி.பி. முதல்‌ 
நூற்றாண்டு முதல்‌ இந்தியாவில்‌ வளர்ச்சியுற்ற கிறிஸ்தவம்தான்‌ புனித தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவம்‌ ஆகும்‌. 


ரோம அரசாட்சியில்‌ உருவான ஆதி கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ கிரேக்க மொழியில்‌ இருப்பதைப்‌ 
போன்று, தமிழ்நாட்டில்‌ உருவான தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ தமிழ்‌ 
மொழியிலேயே இருக்கின்றன. 


ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவத்தில்‌ கிரேக்க மொழிக்குப்‌ பின்‌ இலத்தீன்‌ மொழி வந்ததைப்‌ போன்று, 
தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தில்‌ தமிழைப்‌ பின்‌ தொடர்ந்து சமஸ்கிருத மொழி வந்தது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


யவனரான புனித தோமா தட்சசீலத்திலிருந்து கேரளா வழியாக, தமிழ்‌ மண்ணிற்கு வந்தார்‌ 
என்பது பாரம்பரியம்‌ ஆகும்‌. அவர்‌ தமிழ்‌ மண்ணில்‌ கொலை செய்யப்பட்டார்‌ என்பதும்‌, தமிழ்‌ 


மண்ணில்‌ திருமயிலையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌ என்பதும்‌ பாரம்பரியம்‌ ஆகும்‌. 


தமிழ்‌ மண்ணில்‌ புனித தோமா அடக்கம்‌ செய்யப்பட்ட திருமயிலையில்‌ இருந்துதான்‌ முதல்‌ 
தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவ நூலான திருக்குறள்‌ மலர்ந்தது. அதன்‌ பின்‌ புனித தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌, புனித தோமா இறை பணியாற்றி, இன்னுயிர்‌ ஈந்த அதே தமிழ்‌ மண்ணில்‌ 
பக்தி இயக்கமாகப்‌ பரிணமித்தது. கி.பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தமிழ்‌ பக்தி இயக்கம்‌ 
சைவ, வைணவமாக வளர்ச்சியுற்றது. எனவே, தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவம்‌ என்றாலும்‌ 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ என்றாலும்‌ பொருள்‌ ஒன்றே. 


௪ ஏறக்குறைய 47 உலக மொழிகளுக்கு மேல்‌ மொழிப்பெயர்க்கப்பட்ட பழந்தமிழ்‌ 
இலக்கியமான திருக்குறள்‌ தமிழ்‌ மொழியிலேயே உள்ளது. 

சைவத்தின்‌ 63 நாயன்மார்களும்‌ தமிழ்நாட்டையே சார்ந்தவர்கள்‌. 

* வைணவத்தின்‌ 12 ஆழ்வார்களும்‌ தமிழ்நாட்டையே சார்ந்தவர்கள்‌. 

௪ திராவிட வேதம்‌ என்றழைக்கப்படும்‌ சைவத்தின்‌ பன்னிரு திருமுறைகளும்‌ தமிழ்‌ 
மொழியிலேயே உள்ளன. 

* திராவிட வேதம்‌ எனப்படும்‌ வைணவத்தின்‌ நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ தமிழ்‌ 
மொழியிலேயே உள்ளது. 

இந்தியாவின்‌ 275 பழமையான சிவன்‌ கோயில்களில்‌ 230 தமிழ்நாட்டிலேயே 

இருக்கின்றன. 

௪ இந்தியாவின்‌ பழமையான 108 வைணவத்‌ திருப்பதிகளில்‌ 96 தமிழ்நாட்டிலேயே 

இருக்கின்றன. 

* சைவத்தில்‌ கோயில்‌ என்று சொன்னாலே அது சிதம்பரத்தையே குறிக்கும்‌. இது 





இருப்பது தமிழ்நாடே. 
* வைணவத்தில்‌ கோயில்‌ என்றாலே அது திருவரங்கத்தைக்‌ குறிக்கும்‌. அதுவும்‌ 
தமிழ்நாட்டிலேயே உள்ளது. 


புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ இலக்கியங்கள்‌ தமிழிலேயே இருப்பதினால்‌ கடந்த 
காலத்தில்‌ அவற்றிற்கு உரிய முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 


ஏற்கெனவே கூறியபடி, ரோம அரசாட்சியில்‌ உருவான ஆதி கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ கிரேக்க 
மொழியில்‌ இருப்பதைப்‌ போன்று, தமிழ்நாட்டில்‌ உருவான ஆதி இந்தியக்‌ கிறிஸ்தவ 
இலக்கியங்கள்‌ தமிழ்‌ மொழியிலேயே இருக்கின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவத்தில்‌ கிரேக்க மொழிக்குப்‌ பின்‌ இலத்தீன்‌ மொழி வந்ததைப்‌ போன்று, 
இந்தியக்‌ கிறிஸ்தவத்தில்‌ தமிழைப்‌ பின்‌ தொடர்ந்து சமஸ்கிருத மொழி வந்தது. இந்தியாவில்‌ 
கிறிஸ்தவம்‌ பற்றிய வரலாறு எழுதும்‌ ஆசிரியர்கள்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ பற்றி 
அறிந்து கொள்ள இயலாமைக்குக்‌ காரணம்‌ பழங்கால, இடைக்கால தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ தமிழிலேயே இருந்தமை ஆகும்‌. எனவே, தமிழ்‌ தெரியவில்லை 
என்றால்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தை அறிய முடியாது. 


5. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து கொள்ளும்‌ முறை 


பொதுவாக, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து கொள்ளுவதில்‌ ஐரோப்பியக்‌ வழி 
இந்தியக்‌ கிறிஸ்தவர்‌ களுக்குச்‌ சிக்கல்‌ உள்ளது. ஏனென்றால்‌, ஐரோப்பிய வழி இந்தியக்‌ 
கிறிஸ்தவர்‌, விவிலிய நோக்கில்‌ புரிந்துக்‌ கொள்ள முயற்சிக்காமல்‌ ஐரோப்பிய நோக்கில்‌ தோமா 
வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பார்ப்பதால்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து 


கொள்ளுவது கடினமாக உள்ளது. 
நற்செய்திப்பணி : 
நற்செய்திப்பணி என்பது அப்போஸ்தலர்‌ 17:16ன்‌ படி, 


எந்த இடத்தில்‌ நற்செய்திப்‌ பணி ஆற்றுகிறோமோ, அந்த இடத்திலுள்ளோரின்‌ நம்பிக்கை, 
வழிபாடு, மதம்‌, நாகரிகம்‌, பண்பாடு பற்றித்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்பது பைபிள்‌ கூறும்‌ 


பைர, 
அவர்களைத்‌ தேடிச்‌ செல்ல வேண்டும்‌ 


அவர்களின்‌ நம்பிக்கை அடிப்படையில்‌ 'கிறிஸ்துவிற்குள்‌ யூதனென்றும்‌ இல்லை; 
கிரேக்கனென்றும்‌ இல்லை' என்ற நிலையில்‌ அவர்களுக்குச்‌ சுவிசேஷம்‌ சொல்ல வேண்டும்‌. 


அப்போஸ்தலர்‌ 10:13-15 


பரிசுத்த பவுல்‌, அத்தேனே பட்டணத்தில்‌ காத்துக்‌ கொண்டிருந்தபோது, அந்தப்‌ பட்டணம்‌ 
விக்கிரகங்களால்‌ நிறைந்திருக்கிறதைக்‌ கண்டு, அவர்களைத்‌ திட்டாமல்‌, அவர்களை 
வெறுக்காமல்‌, 'அத்தேனரே நீங்கள்‌ ...மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்களென்று காண்கிறேன்‌ ' 
என்று அவர்களைப்‌ பாராட்டி, நல்லதொரு உறவை வளர்த்துக்‌ கொண்டு, அதன்‌ பின்‌ 


நற்செய்தியைக்‌ கூறுகிறார்‌. (அப்போஸ்தலர்‌ 17:22) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அப்போஸ்தலர்‌ 17 ஆம்‌ அதிகாரத்தின்படி, பிற சமயத்தவர்‌ வழிபாடுகளை இழிவுபடுத்தாமல்‌, 
அவர்களை வெறுக்காமல்‌, அவர்களைக்‌ கடவுளுக்குள்‌ வழிநடத்தும்படியாக, அவர்களிடத்தில்‌ 


நல்ல முறையில்‌ பேசி, நற்செய்தியைக்‌ கூற வேண்டும்‌. 


பிற சமயத்தவர்‌ கோவிலுக்குள்‌ சென்று, தூய பவுலடிகள்‌ செய்தது போல்‌, அவர்கள்‌ 


ஆராதனைக்கு உரியவைகளை உற்று கவனிக்க வேண்டும்‌.(அப்போஸ்தலர்‌ 17 : 23) 


அவர்கள்‌ நூல்களை, தூய பவுலடிகள்‌ படித்து நற்செய்தி கூறியது போல்‌, நற்செய்தி பணிபுரிவோர்‌ 


பிற சமயத்தவர்‌ நூல்களைப்‌ படிக்க வேண்டும்‌.(அப்போஸ்தலர்‌ 17 : 28) 


இவ்வாறு, யூதருக்க யூதராக, கிரேக்கருக்கு கிரேக்கராக, அவரவர்‌ பண்பாட்டு அடிப்படையில்‌ 
நற்செய்தி அறிவிக்க வேண்டும்‌. பிற சமயத்தாரின்‌ கோவிலுக்குள்‌ சென்று, அவர்கள்‌ வழிபாட்டு 
முறையைக்‌ கண்டு...அவர்கள்‌ இலக்கியங்கள்‌, நூல்களைப்‌ படித்து, மற்றவர்களின்‌ வழிபாடு, 
நம்பிக்கை இவற்றைப்‌ புரிந்து கொண்டு, ரோமர்‌ 10 : 2 இல்‌ கூறியவாறு, அறிவுக்கேற்ற பக்தி 
வைராக்கியத்தோடு, நற்செய்தி கூற வேண்டும்‌. இது பைபிள்முறை'. 


இதற்கு மாறான சுவிசேஷ முறை ஐரோப்பிய முறை. 


'அது சாத்தான்‌, அதைத்‌ தொடாதே, அதைப்‌ படிக்காதே, அங்கு செல்லாதே' என்று சொல்லி, 


இந்தியரைத்‌ தம்முடைய அடிமைகளாகவே வைத்துக்‌ கொண்டனர்‌. 


ஐரோப்பியர்‌ ஆட்சியில்‌ இருந்ததால்‌, அதிகார முடையோர்‌ ஆசிர்வதிக்கப்பட்டோர்‌ என்று 
கூறுகின்ற, கிறிஸ்து வருவதற்கு முற்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதிகளுக்குச்‌ சிறப்பு கொடுத்தனர்‌. 
ஆனால்‌, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும்‌ குப்பையாகத்‌ தள்ளுவதே ஆசிர்வாதம்‌. 
ஒடுக்கப்பட்டோருக்காக, ஏழை எளியோருக்காகத்‌ தம்மை ஒடுக்கி வாழும்‌ நிலையே (லூக்கா 4 : 
18, 19) ஆசிர்வாதம்‌ எனக்‌ கூறும்‌ கிறிஸ்து வந்தபின்‌ உள்ள புதிய ஏற்பாட்டுக்குச்‌ சிறப்பு 


கொடுக்கவில்லை. 


அவ்வாறே, நற்செய்திப்‌ பணி புரியும்‌ முறையிலும்‌ "பைபிளுக்கு! வேறுப்பட்ட முறையையே 


ஐரோப்பியர்‌ கையாண்டனர்‌. 
எனவேதான்‌, யூதனுக்கு யூதன்‌, கிரேக்கனுக்கு கிரேக்கன்‌ என்ற முறையில்‌ இந்தியருக்கு 


இந்தியராக, திராவிடருக்கு திராவிடராக நற்செய்தி சொல்லும்‌ விவிலிய முறையை ஐரோப்பிய 
வழி இந்தியக்‌ கிறிஸ்தவர்களால்‌ புரிந்து கொள்ள முடிவதில்லை. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனவே, விவிலிய அடிப்படையில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து கொள்வது 


மிகவும்‌ அவசியம்‌. 


விவிலியத்தில்‌, கிறிஸ்து வருவதற்கு முற்பட்ட நிலைக்கும்‌ கிறிஸ்து வந்தபின்‌ உள்ள நிலைக்கும்‌ 


உள்ள வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ளும்போதுதான்‌ கிறிஸ்துவின்‌ ஒளியில்‌ தோமா வழி 


திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. இந்த வேறுபாடுகளைப்‌ பின்வருமாறு 


காணலாம்‌. 
கிறிஸ்து வருவதற்கு 
முற்பட்ட நிலை 
(பழைய ஏற்பாடு) 


is விருத்தசேதனம்‌ உண்டு. 


2. பெண்களுக்கு விருத்தசேதனம்‌ இல்லை 


3. பலி உண்டு. 


4. ஓய்வுநாளில்‌ வேலை 
செய்யக்‌ கூடாது; 
உபா. 5 : 15 மாற்‌. 2: 26, 27 
2 கண்ணுக்குக்‌ கண்‌; 


பல்லுக்குப்‌ பல்‌. 


6. ஆசீர்வாதம்‌ என்பது பணம்‌, 


செழுமை, நீண்ட ஆயுசு 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





கிறிஸ்து வந்தபின்‌ 
உள்ள நிலை 


(புதிய ஏற்பாடு) 


விருத்தசேதனம்‌ இல்லை. 
ஆதி. 17 : 7-13கலா. 5 : 2-4 


கிறிஸ்துவுக்குள்‌ ஆண்‌ என்றும்‌; பெண்‌ 
கிடையாது. அனைவருக்கும்‌ 


ஞானஸ்நானம்‌. யோ.3 : 5 


பலி நிறைவேறிவிட்டது. 
ஆதி.8 : 20, 21 எபே. 5 : 2 


மனிதனுக்காகவே ஓய்வு 
நாள்‌; ஓய்வுநாளுக்காக மனிதன்‌ அல்ல; 


வலது கன்னத்தில்‌ அறைந்‌ 
-தால்‌ இடது கன்னத்தைக்‌ காட்ட வேண்டும்‌. 


உபா. 19:21 மத்‌.5:39 


கிறிஸ்துவுக்காக எல்லா 


-வற்றையும்‌ குப்பையாகத்‌ தள்ளுவதே 
ஆசீர்வாதம்‌. உபா. 28 : 2-14 பிலிப்‌. 3 : 7-11 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


10. 


எனவே, கிறிஸ்து வருவதற்கு முற்பட்ட நிலைக்கும்‌ கிறிஸ்து வந்தபின்‌ உள்ள நிலைக்கும்‌ உள்ள 
வேறுபாடுகளை உணர்ந்து, 


புரிந்து 


யூதர்‌, புறசாதி எனும்‌ 
ஏற்றத்தாழ்வு 


அந்நிய தெய்வம்‌ 


உண்டு. 


புறசாதியார்‌ யூதக்‌ 
கோவிலுக்குள்‌ 


வரக்‌ கூடாது. 


அந்நிய தெய்வத்தின்‌ 
பெயரைக்‌ கூடச்‌ சொல்லக்‌ 
கூடாது. அந்நிய தெய்வத்‌ 
-தின்‌ கோவிலுக்குள்‌ 


செல்லக்‌ கூடாது. 


கொள்ள முயற்சிக்கும்போது 


கொள்ளலாம்‌. 


அனைவரும்‌ கிறிஸ்துவுக்‌ 
-குள்‌ ஒரே சரீரத்தின்‌ 
யாத்‌. 12: 17 அங்கங்கள்‌. எபேசி: 3:3 


அந்நிய தெய்வம்‌ என்ப 

-தற்கே இடமில்லை. ஒரே கடவுள்‌ - ஒரே 
மந்தை , ஒரே மேய்ப்பன்‌. சங்கீ. 16 : 4 
|கொரி. 8:4 


அனைவருக்கும்‌ கோவி 
-லில்‌ இடமுண்டு. 
ரோ.3:29,30அப்‌.21:26 மத்‌. 11:28 


அந்நிய கோவில்களுக்குச்‌ 

சென்று, அவர்கள்‌ வழி 

-பாட்டு முறை, நம்பிக்கை 

-களை அறிந்து, அவர்களு 

-டைய நம்பிக்கை, தத்துவ 

அடிப்படையில்‌ நற்செய்தி கூறுதல்‌, 
யூதனுக்கு யூதன்‌, கிரேக்கனுக்கு கிரேக்கன்‌. 
சங்கீ. 16 : 4| கொரி. 9 : 20, 21 


கிறிஸ்துவின்‌ ஒளியில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ 
தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைப்‌ புரிந்து 


ஐந்து கோணங்களில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ : 


கடவுள்‌ பல பெயர்களில்‌ கூறப்பட்டாலும்‌ கடவுள்‌ ஒருவரே என்பதைத்‌ தோமா வழி திராவிடக்‌ 


கிறிஸ்தவ இலக்கியங்களும்‌, தத்துவங்களும்‌ தெளிவாக விளக்குகின்றன. 


படித்தவர்கள்‌, பொதுமக்கள்‌ அனைவருக்கும்‌ நற்செய்தியைக்‌ கூறுவதற்காக, 


திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ வெவ்வேறு கோணங்களில்‌ (அள்ல்ங்ஸ்ரீற்ள்‌) விளக்கப்பட்டுள்ளது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





தோமா வழி 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


1. புராண நோக்கு (Mythical Aspect) 

A. இலக்கிய நோக்கு (Literary Aspect) 

3. இறையியல்‌, தத்துவ நோக்கு (Theological / Philosophical Aspect) 
4. சிற்பவியல்‌ நோக்கு (conographic Aspect) 

5. வரலாற்றுநோக்கு (Historical Aspect) 


எளிய மக்களுக்கு நற்செய்தியைப்‌ போதிப்பதற்குப்‌ புராண நோக்கு மற்றும்‌ சிற்பவியல்‌ நோக்கு 
பயன்பட்டன. படித்த மக்களுக்கு இலக்கிய நோக்கு மற்றும்‌ தத்துவ / இறையியல்‌ நோக்கு 
பயன்பட்டன. தோமா வழிக்‌ கிறிஸ்தவம்‌ தமிழ்‌ பேசும்‌ தமிழ்‌ மக்கள்‌ மத்தியிலே தமிழிலும்‌ தமிழ்‌ 
பேசாத பிற மக்கள்‌ மத்தியிலே சமஸ்கிருதத்திலும்‌ பரவியது. 


எனவே, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தை, விவிலிய அடிப்படையில்‌, கிறிஸ்துவின்‌ 
ஒளியில்‌, பார்க்கும்போது, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ ஆழத்தைப்‌ புரிந்து கொள்ள 
முடியும்‌. 


6. கடவுளின்‌ பெயர்‌ என்ன? 

பொதுவாக, பெயர்களை இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌. 

1. இடுகுறிப்‌ பெயர்‌ (Arbitrary Name) 

2. காரணப்‌ பெயர்‌ (Logical Name) 
இடுகுறிப்‌ பெயர்‌ : 
பெற்றோர்‌ பிள்ளைகளுக்கு எந்தவிதக்‌ காரணமும்‌ இன்றி இடுகின்ற பெயர்‌ இடுகுறிப்‌ பெயர்‌. 
ஏழைப்‌ பெற்றோர்‌ தம்‌ பிள்ளைகளுக்கு, 'கோடீஸ்வரன்‌' என்று பெயர்‌ வைக்கின்றனர்‌. இதற்குச்‌ 
சரியான காரணம்‌ இல்லை. இது இடுகுறிப்‌ பெயர்‌. 

பொதுவாக இடுகுறிப்‌ பெயர்‌ மொழி பெயர்க்கப்படாது. 


ஆனால்‌, காரணப்‌ பெயர்‌ மொழி பெயர்க்கப்படும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


காரணப்‌ பெயர்‌ : 


ஏதாவது ஒரு காரணம்‌ கருதி வைக்கப்பட்ட பெயர்‌ காரணப்‌ பெயர்‌. எனவே, கடவுளுக்கு மனிதர்‌ 
வைத்த பெயர்கள்‌ அனைத்தும்‌ காரணப்‌ பெயர்களாகவே உள்ளன. கடவுளின்‌ பெயர்கள்‌ பலவாக 


உள்ளன. அவை பொதுவாக மொழி பெயர்க்கப்படும்‌. 


ஒலி திரிபு : 


இடுகுறிப்‌ பெயர்‌, காரணப்‌ பெயர்‌ தவிர மூன்றாவதாக, ஒலி மாற்றமடைந்து காணப்படும்‌ 'ஒலி 


திரிபை'க்‌ கொள்ளலாம்‌. 


இந்த மூன்று வகைப்‌ பெயர்களில்‌, கடவுளின்‌ பெயர்களை எடுத்துக்‌ கொள்வோமானால்‌, அவை 
பெரும்பாலும்‌ காரணப்‌ பெயர்‌' களாகவே இருப்பதைக்‌ காணலாம்‌. எனவே, கடவுளின்‌ பெயர்‌ பல 
மொழிகளிலும்‌ மொழி பெயர்க்கப்பட்டு இருப்பதைக்‌ காணலாம்‌. சில பெயர்கள்‌ “ஒலி திரிபாய்‌'க்‌ 
காணப்படுவதுமுண்டு. 


கடவுளின்‌ பெயர்‌ என்ன என்று கேட்டால்‌, கிறிஸ்தவர்கள்‌, பொதுவாக 'யேகோவா' என்று 
கூறுவார்கள்‌. ஆனால்‌, புதிய ஏற்பாட்டில்‌ ஒரு இடத்தில்‌ கூட 'யேகோவா' எனும்‌ பெயரால்‌ 


கடவுள்‌ ஏன்‌ குறிக்கப்படவில்லை என்பது ஆழ்ந்து நோக்கற்குரியது. 


'முற்பிதாக்கள்‌' எனப்படும்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு 'யேகோவா' எனும்‌ 


பெயரால்‌ கடவுள்‌ அறியப்படவில்லை என்பதை யாத்‌ 6:3 தெளிவாகக்‌ காட்டுகிறது. 
“அங்கே கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொண்டான்‌ ' (ஆதி: 12.8) 


எனும்‌ வசனத்தில்‌ வரும்‌ 'நாமம்‌' என்பது குறிப்பிட்ட ஒரு பெயரைக்‌ குறிக்காமல்‌, ஆபிரகாம்‌ 
கடவுளைத்‌ தொழுது கொண்டதையே குறிக்கின்றது. இவ்வசனத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள 'நாமம்‌' 
என்பது குறிப்பிட்ட பெயரைக்‌ குறித்திருந்ததானால்‌, ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு 
ஆகியோருக்கு 'யேகோவா' எனும்‌ பெயரால்‌ கடவுள்‌ அறியப்படவில்லை என்னும்‌ யாத்‌ 6:3 
வசனம்‌ பொருளற்றதாகிவிடும்‌. 


மற்றும்‌, இவ்வசனத்தில்‌ (ஆதி: 12.8) இடம்‌ பெற்றுள்ள 'நாமம்‌' என்பது குறிப்பிட்ட பெயரைக்‌ 
குறித்திருந்ததானால்‌, மோசே, கடவுளை நோக்கி 'உம்‌ நாமம்‌ என்னவென்று அவர்கள்‌ கேட்டால்‌ 
என்னவென்று அவர்களுக்குச்‌ சொல்ல வேண்டும்‌? என்று கேட்டிருக்க மாட்டார்‌. எனவே, 


ஆபிரகாம்‌, கர்த்தரின்‌ நாமத்தைத்‌ தொழுது கொண்டான்‌ என்பது இவ்வசனத்தில்‌ கடவுளைத்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தொழுது கொள்வதையே தெளிவாகக்‌ குறிப்பிடுகிறதே தவிர அவருடைய பெயர்‌ என்று 
குறிப்பிட்ட எந்த ஒரு பெயரையும்‌ குறிக்கவில்லை. 


கிறிஸ்து வருவதற்கு முற்பட்ட பழைய ஏற்பாட்டில்‌ 'யேகோவா' எனும்‌ பெயர்‌, “கடவுள்‌ குறிப்பிட்ட 
ஓர்‌ இனத்திற்கு மட்டுமே உரியவர்‌' (குலதெய்வம்‌) எனும்‌ பொருளில்‌ ஆளப்பட்டுள்ளதாலும்‌ 
அப்பெயர்‌, அனைவருக்குமே கடவுள்‌ உரியவர்‌' எனும்‌ பொருளில்‌ ஆளப்படாததாலும்‌, கிறிஸ்து 
வந்த பின்‌ உள்ள புதிய ஏற்பாட்டில்‌ கடவுளுக்கு 'யேகோவா' எனும்‌ பெயரைக்‌ காண 


முடியவில்லை. 
கடவுளின்‌ பெயர்‌ என்ன? 


மோசேயிடம்‌ கடவுள்‌ தன்னுடைய பெயர்‌ யாது என்று கூறும்போது, 'இருக்கிறவராகவே 
இருக்கிறேன்‌' என்று கூறுகிறார்‌. 


'இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌' என்பது ஒரு காரணத்தோடு அமைந்த காரணப்‌ பெயரே 
(Logical) தவிர இயற்பெயர்‌ கிடையாது என்பதை அப்பெயரே வெளிப்படுத்துகின்றது. இடுகுறிப்‌ 
பெயர்‌ மொழி பெயர்க்கப்படாது. ஆனால்‌, காரணப்‌ பெயர்‌ மொழி பெயர்க்கப்படும்‌ என்பது 


ஏற்கெனவே குறிப்பிடப்பட்டது. 
மொழி பெயர்க்கப்படும்‌ காரணப்‌ பெயர்கள்‌ : 


'கிறிஸ்து' எனும்‌ பெயர்‌ ஒரு காரணப்‌ பெயர்‌. எபிரேயத்தில்‌ 'மேசியா' என்பது கிரேக்கத்தில்‌ 


'கிறிஸ்டாஸ்‌' என்று மொழி பெயர்க்கப்பட்டது. 
இது காரணப்‌ பெயராய்‌ இருப்பதால்‌, மொழி பெயர்க்கப்‌ பட்டது. 'மேசியா' என்பதற்கு 
“எண்ணெய்‌ ஊற்றப்பட்டவர்‌' என்று பொருள்‌. இக்‌ காரணப்பெயர்‌ மொழி பெயர்க்கப்‌ பட்டதைப்‌ 


பின்வருமாறு காணலாம்‌. 


மொழி பெயர்ப்பு 


எபிரேயம்‌ - மேசியா 
கிரேக்கம்‌ - கிறிஸ்டாஸ்‌ 
தமிழ்‌ ்‌ இறைவன்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இவ்வாறு, 'மேசியா' என்னும்‌ காரணப்‌ பெயர்‌, 'கிறிஸ்டாஸ்‌' என்றும்‌, 'இறைவன்‌' என்றும்‌ மொழி 


பெயர்க்கப்பட்டுள்ளன. 

அவருடைய நாமமே அல்லாமல்‌ ' 

எனும்‌ வசனம்‌ குறிப்பிடுகின்ற 'நாமம்‌' எது? 
திருமறையில்‌, 

“ஆமென்‌ ' என்பவர்‌ (வெளி 3:14) 

“இயேசு ' (மத்‌ 1:21) 

“இராஜாதி ராஜா ', 'கர்த்தாதி கர்த்தா ' (வெளி 19:16) 
“இம்மானுவேல்‌ ' (மத்‌ 1:23) 

கர்த்தர்‌ ' ( ஆதி 2:7) ) 

“அல்பா, ஓமேகா ' ( வெளி 22:13) 


எனப்‌ பல பெயர்களில்‌ கடவுள்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. எனவே, கடவுளின்‌ நாமம்‌ அல்லது பெயர்‌ 
என்பது, குறிப்பிட்ட ஒரு பெயரைக்‌ குறிக்கவில்லை என்பதை மேற்குறிக்கப்பட்ட 'பெயர்கள்‌' 


காட்டுகின்றன. 


இப்‌ பெயர்களை ஆழ்ந்து நோக்கினால்‌, அவை அனைத்துமே, காரணத்தோடு வைக்கப்பட்ட 
பெயர்களே தவிர அதாவது காரணப்‌ பெயர்களே தவிர இடுகுறிப்‌ பெயர்கள்‌ அல்ல. 


காரணப்‌ பெயர்கள்‌ பொதுவாக மொழி பெயர்க்கப்படும்‌. எனவேதான்‌, எபிரேயத்தில்‌ - 'மேசியா' 
என்பது கிரேக்கத்தில்‌ - கிறிஸ்டாஸ்‌' என்றாகி தமிழில்‌ - 'இறைவன்‌' என்று மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது. இது மொழி பெயர்ப்பு. 


ஒலி திரிபு : 


பெயர்கள்‌ மொழிக்கு மொழி ஒலி மாற்றம்‌ அடைவது இன்னொரு நிலை. இது 'ஒலி திரிபு' ஆகும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'இயேசு' என்னும்‌ பெயரை எடுத்துக்‌ கொண்டோமானால்‌, இது மொழிக்கு மொழி ஒலி மாற்றப்‌ 


பெற்றுள்ளதைப்‌ பின்வருமாறு காணலாம்‌. 


எபிரேயத்தில்‌ - ஜோசுவா 
கிரேக்கத்தில்‌ - ஈசுஸ்‌ 
ஆங்கிலத்தில்‌ - ஜீசஸ்‌ 
அரபியில்‌ - ஈசா 
தமிழில்‌ - ஈசன்‌ 


என ஒலி மாற்றம்‌ பெற்றுள்ளது. 

“ஈசன்‌ வந்து சிலுவையில்‌ மாண்டான்‌ 
எழுந்து உயிர்த்தனன்‌ நாள்‌ ஒரு மூன்றில்‌ 
நேசமா மரியா மகதலேனா 

நேரிலே இந்தச்‌ செய்தியைக்‌ கண்டாள்‌ ” 
என்கிறார்‌ பாரதியார்‌. 


ஈசன்‌ எனும்‌ சொல்லை, கிறித்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளிலுள்ள இந்திய இலக்கியங்கள்‌ 
எவற்றிலுமே காண இயலாது. 


மனிதனாக அவதரித்த கடவுளை, 'இயேசு' என்கின்றனர்‌ கிறிஸ்தவர்கள்‌. ஈசன்‌' என்கின்றனர்‌ 


சைவர்‌. 


இதைப்‌ போன்றே, 


கிரேக்கம்‌ - கிறிஸ்டாஸ்‌ 
ஆங்கிலம்‌ - "கிறைஸ்ட்‌' (சோ) 
தமிழ்‌ - "கிறிஸ்து! 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'கிறிஸ்டாஸ்‌' என்பது 'கிறிஸ்து' என்று திரிந்துள்ளதே தவிர, இது மொழி பெயர்ப்பு ஆகாது. 





கடவுளின்‌ பெயர்களை எடுத்துக்‌ கொள்வோமானால்‌, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ முதல்‌ 
இலக்கியமான திருக்குறளில்‌, கடவுளின்‌ பெயர்கள்‌ காரணப்‌ பெயர்களாகவும்‌ மொழிபெயர்ப்புப்‌ 


பெயர்களாகவும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 


திருக்குறளை அடுத்த பிற தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ பலவற்றில்‌, 


'யோசுவா', 'இயேசு', 'ஈசுஸ்‌' என்பவற்றின்‌ ஒலித்‌ திரிபான ஈசன்‌' எனும்‌ பெயரைக்‌ காணலாம்‌. 


பெரும்பாலும்‌, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவப்‌ புராணங்களும்‌ இலக்கியங்களும்‌ இறையியல்‌ 
நூல்களும்‌ பிதாவாகிய கடவுளையும்‌ தூய ஆவியாகிய கடவுளையும்‌ மனிதனாக வந்த 
கடவுளையும்‌ பல்வேறு கோணங்களில்‌ பல்வேறு பெயர்களில்‌ மொழி பெயர்த்துள்ளமையையும்‌, 


விளக்கியுள்ளமையையும்‌ காணலாம்‌.. 

எனவே, கடவுளின்‌ பெயர்களை நோக்கும்‌ பொழுது அவை, 
மொழி பெயர்ப்பா 
ஒலி திரிபா 


என்பதைக்‌ கண்டறியும்‌ போதுதான்‌, அப்பெயர்கள்‌ உணர்த்தும்‌ ஆழமான பொருளை உணர 


முடியும்‌. 
£. கிறிஸ்தவத்தினால்‌ இந்தியாவில்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ 


இந்தியாவில்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட வழிபாடுகளில்‌, சமயங்களில்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட 
நூற்றாண்டுகளில்‌ புதிய கொள்கைகளும்‌ மாற்றங்களும்‌ ஏற்பட்டதைச்‌ சமய வரலாறு காட்டுகிறது. 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட கால கடவுள்‌ நம்பிக்கையுள்ள வழிபாடுகள்‌, சமயங்களில்‌ எல்லாம்‌ 
கடவுளுக்குப்‌ பலி கொடுத்து வந்தது பற்றிய செய்தியை உலக சமயங்களின்‌ வரலாறு 
தெரியப்படுத்துகிறது. 


கிறிஸ்து தன்னைத்‌ தானே பலியாகக்‌ கொடுத்ததினால்‌, பலி கிறிஸ்துவில்‌ நிறைவேறிவிட்டதால்‌, 
கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட கால சமயங்கள்‌ பலி நிறைவேற்றக்‌ கோட்பாட்டை அடிப்படையாகக்‌ 


கொண்டு உருவாயின. இதன்‌ காரணமாக விலங்கு பலி நிறுத்தப்பட்டது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ கடவுளையும்‌ வழிபடலாம்‌. அதே சமயம்‌ விலங்கு 
பலியும்‌ தேவையில்லை என்ற விலங்கு பலியற்ற புதுவித கடவுள்‌ வழிபாட்டைக்‌ கிறிஸ்தவம்‌ 
உலக சமய வரலாற்றில்‌ அறிமுகப்படுத்தியது. (டாக்டர்‌ மு.தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ 
சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, 1975, ப.15.) 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட சமண, பெளத்த சமயங்களை எடுத்துக்‌ கொண்டோமானால்‌, பூரணத்தை 
அடைதல்‌, பூரண புருஷன்‌ ஒருவரை எதிர்பார்த்தல்‌ என்பது சமண, பெளத்த சமயங்களின்‌ முக்கிய 
நோக்கமாகும்‌. கிறிஸ்தவத்தில்‌ 'மனுஷகுமாரன்‌' எனப்படும்‌ கிறிஸ்து, பூரண மனிதனாக 
நோக்கப்படுகிறார்‌. இவர்‌ மனுஷ குமாரனாகவும்‌, அதே நேரத்தில்‌ கடவுளின்‌ குமாரனாகவும்‌ 
அறியப்படுகிறார்‌. அவர்‌ மனிதப்‌ பண்பு, கடவுள்‌ பண்புகளின்‌ தொகுப்பாக விளங்குகிறார்‌. அவர்‌ 
நூறு விழுக்காடு கடவுளாகவும்‌, நூறு விழுக்காடு மனிதனாகவும்‌ இருப்பதே இதற்குக்‌ 
காரணமாகும்‌. மனுஷகுமாரன்‌ என்னும்‌ கருத்து, இச்சமயங்களின்‌ முக்கிய நோக்கமான பூரண 


மனிதன்‌ பற்றிய எதிர்பார்ப்பின்‌ நிறைவேறுதலாகக்‌ கொள்ளலாம்‌. 


எல்லாவற்றையும்‌ துறந்துவிடுதல்‌ என்பது இச்சமயங்களின்‌ அடிப்படைக்‌ கருத்துகளில்‌ ஒன்றாகும்‌. 
ஒருவனின்‌ சொந்த நலனிற்காக, எல்லாவற்றையும்‌ துறந்துவிடுதல்‌ என்பதற்கு, சமண, 
பெளத்தத்தில்‌ அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்‌ பட்டுள்ளது. 


ஆனால்‌, பிறர்‌ நன்மைக்காக, மேன்மைக்காக எல்லா வற்றையும்‌ துறந்துவிடுதலே உண்மையான 
துறவாகக்‌ கிறிஸ்தவம்‌ கருதுகிறது. கிறிஸ்தவத்தில்‌ முழு மனுக்‌ குலத்தையும்‌ மீட்பதற்காகக்‌ 
கிறிஸ்து எல்லாவற்றையும்‌ துறந்தார்‌. அவர்‌ தனக்கென்று எதையும்‌ வைத்திருக்கவில்லை. 


((Dr.M.Deivanayagam & Dr.D.Devakala, Christianity in Hinduism, 1997, Pp.52-54). 


ஒரு மாட்டுத்தொழுவத்தில்‌, அதுவும்‌ தனக்கென்று சொந்தமில்லாத ஒன்றில்‌ பிறந்தார்‌. தனக்குச்‌ 
சொந்தமில்லாத ஒரு கல்லறையில்‌ அடக்கம்‌ பண்ணப்பட்டார்‌. “நரிகளுக்குக்‌ குழிகளும்‌, 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்குக்‌ கூடுகளும்‌ உண்டு; ஆனால்‌ மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க 
இடமில்லை” என்று மத்தேயு 8:20-ல்‌ கிறிஸ்துவே கூறுகிறார்‌. இது அவரது பூரண துறவு 
வாழ்வைக்‌ காட்டுகிறது. (Dr.M.Deivanayagam & Dr.D.Devakala, Christianity in Hinduism, 1997, P.53). 


சமணத்தின்‌ திகம்பரப்‌ பிரிவில்‌ சொல்லப்பட்டுள்ளது போன்று ஒரு துண்டு துணி கூட இல்லாமல்‌ 





அவர்‌ சிலுவையில்‌ தொங்கி, தன்னைப்‌ பலியாக்கினார்‌. எனவே பூரணத்‌ துறவு வாழ்வு என்பது 
கிறிஸ்துவின்‌ வாழ்வில்‌ காணலாம்‌. திகம்பரர்‌ ஆடை அணிவதில்லை. தாங்கள்‌ “நிர்வாண நிலை” 
அடைவதற்கே அவர்கள்‌ தியானித்து, நோன்பு நோற்பார்கள்‌. திகம்பரப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 
அனைத்துச்‌ சிற்பங்களும்‌ மூடிய கண்களுடனும்‌, ஆடையற்ற உடல்களுடனும்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணம்‌ திகம்பர நிலையில்‌ அதாவது, ஆடை 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஏதுமற்ற நிலையில்‌ நிறைவேறியமை ஆழ்ந்து கவனிக்கத்தக்கது. (Dr.M.Deivanayagam & Dr.D.Devakala, 


Christianity in Hinduism, 1997, Pp.52-54). 
சுவேதாம்பர சமணம்‌ (கிறிஸ்தவத்தின்‌ செல்வாக்கு பெற்ற சமணம்‌) 


கிறிஸ்தவத்தினால்‌, கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ சமணத்தில்‌ உருவான புதிய 
பிரிவே சுவேதாம்பரம்‌ ஆகும்‌. 





திகம்பர நிலையில்‌ கிறிஸ்து எல்லாவற்றையும்‌ துறந்து, தன்னையே பலியாகக்‌ கொடுத்ததாலும்‌, 
மற்றவர்களுக்காக அவர்‌ பெரிதும்‌ கரிசனை உள்ளவரானதாலும்‌, ஒருவர்‌ மற்றவர்‌ மேல்‌ கரிசனை 
கொள்ள வேண்டும்‌ என்ற புதிய கருத்து கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட காலத்தில்‌ சுவேதாம்பர 
சமணத்தில்‌ உருவானது. எனவேதான்‌, கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட கால சமண சிற்பங்கள்‌ 
ஆடையுடனும்‌, மற்றவர்‌ மேல்‌ கொள்ளும்‌ கரிசனையின்‌ அடையாளமாகத்‌ திறந்த கண்களுடனும்‌ 
காணப்படுகின்றன. இப்படியாகக்‌ கிறிஸ்துவில்‌ சமணம்‌ நிறைவேறுகிறது. (டாக்டர்‌ தெ. 
தேவகலா, 'தமிழ்‌ பக்தி இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌',1997,பக்‌.143-144) 


மஹாயான பெளத்தம்‌ (கிறிஸ்தவத்தின்‌ செல்வாக்கு பெற்ற பெளத்தம்‌) 


புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைதான்‌ மஹாயான பெளத்தம்‌. 
ஹீனயானத்தின்படி (கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்தில்‌) எதுவுமே கடவுளால்‌ 
படைக்கப்படவில்லை. தன்‌ சொந்த முயற்சியினாலோ அல்லது மற்றவர்களால்‌ வழி 


நடத்தப்பட்டோ ஒருவன்‌ நிர்வாண நிலை அடைய முடியும்‌. 


ஆனால்‌, மஹாயான பெளத்தம்‌ என்பது ஹீனயான பெளத்தத்திற்கு முற்றிலும்‌ மாறுபட்டது 


ஆகும்‌. மஹாயான பெளத்தத்தின்படி சகலமும்‌ கடவுளால்‌ படைக்கப்பட்டன. கடவுள்‌ மனித 





வடிவம்‌ எடுத்து இவ்வுலகத்திற்கு வந்தார்‌. தன்னையே பலியாகக்‌ கொடுத்து, மனுக்குலத்திற்கு 
மீட்பு கொடுத்தார்‌ என்ற கருத்து மஹாயான பெளத்தத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடு ஆகும்‌. 


மஹாயானம்‌ என்றால்‌ பெரிய வாகனம்‌ என்று பொருள்‌. 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட கால பெளத்தம்‌ 'ஹீனயானம்‌' என்று குறிக்கப்பட்டது. ஹீனயானம்‌ 
என்றால்‌ சிறிய வாகனம்‌ என்று பொருள்‌. அவரவரே முயன்று நிர்வாண நிலை அடைய 
வேண்டும்‌ என்பதால்‌ இது சிறிய வாகனம்‌ அல்லது ஹீனயானம்‌ என்று குறிப்பிடப்பட்டது. 


ஆனால்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட கால பெளத்தர்கள்‌ தங்களைத்‌ தேரவாத பெளத்தத்தினர்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


என்றுதான்‌ குறிப்பரே தவிர, ஹீனயான பெளத்தத்தினர்‌ என்று கூறப்படுவதை விரும்ப 


மாட்டார்கள்‌. 


மஹாயான பெளத்தத்திற்கு அடிப்படையே கடவுள்‌ கோட்பாடாக இருப்பதால்‌ - கடவுளின்‌ மீது 
நம்பிக்கை வைத்தால்‌, கடவுளே நன்னிலைக்கு வழி நடத்துவார்‌ என்பதால்‌, இது ஒரே நேரத்தில்‌ 
பலரை நன்னிலைக்கு வழி வகுக்கின்றது எனும்‌ பொருளில்‌ மஹாயானம்‌' எனக்‌ 


குறிக்கப்படுகிறது. 


மஹாயான பெளத்தத்தில்‌ திரித்துவக்‌ கோட்பாடு பின்வருமாறு விளக்கப்படுகிறது. 


தர்மகாயா - பிதாவாகிய கடவுள்‌ 
சம்போக காயா - பரிசுத்த ஆவியாகிய கடவுள்‌ 
நிர்மாண காயா - குமாரனாகிய கடவுள்‌ 


B.L. Susuki என்பவர்‌ தன்னுடைய மகாயான பெளத்தம்‌ என்ற நூலில்‌ 'திரிகாயா' என்ற கருத்தைக்‌ 
கிறிஸ்தவத்தின்‌ திரித்துவக்‌ கொள்கையுடன்‌ ஒப்பிடுகிறார்‌. (B.L. Suzuki, Mahayana Buddhism, Pp.101-102, 


‘Quoted by Susmita Pande, Birth of bhakti in Indian religions and art, 1982, Pp.87,88) 
தர்மகாயாவைப்‌ பரப்பிரம்மத்திற்கும்‌ 

சம்போககாயாவை ஈஸ்வரனிற்கும்‌ 

நிர்மாணகாயாவை அவதாரங்களுக்கும்‌ 

ஒப்பிடலாம்‌ என்கிறார்‌. 


மனவுருக்கம்‌ மட்டுமல்லாமல்‌, பாடு அனுபவிப்பவராக உள்ள கிறிஸ்து, மகாயான பெளத்தத்தில்‌ 
'போதிசத்துவர்‌' ஆகக்‌ குறிக்கப்படுகிறார்‌. அவரைப்‌ பற்றி விளக்க முற்படும்‌ போது கிறிஸ்தவ 


அடிப்படையில்‌ விளக்குகின்றனர்‌. 


சுசுகி இதைப்‌ பின்வருமாறு விளக்குகிறார்‌, பாடு அனுபவிக்கும்‌ இரட்சகர்‌ பற்றிய கருத்து சில 
மத்திய கிழக்கு நாடுகளில்‌ கிறிஸ்தவம்‌ தோன்றுவதற்கு முன்பு இருந்திருக்கக்‌ கூடும்‌. கிறிஸ்துவின்‌ 
காலம்‌ தொடங்குவதற்கு முன்‌ இது போன்ற கருத்துகள்‌ பெளத்தத்தில்‌ காணப்படவில்லை / ஏற்றுக்‌ 


கொள்ளப்படவில்லை. போதிசத்துவரின்‌ பாடுகள்‌- அநேகரை மீட்கும்‌ பொருளாகக்‌ தன்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஜீவனைக்‌ கொடுக்கின்ற கருத்து, கிறிஸ்தவத்திலிருந்து பெளத்தம்‌ பெற்றுக்‌ கொண்ட ஒரு 
கோட்பாடு ஆகும்‌ என்கிறார்‌. 


“எல்லோருடைய கிரியைகளையும்‌.... நரகத்தில்‌ உள்ளவர்களுடையதையும்‌.... மற்ற உலகங்களில்‌ 
உள்ளவர்களுடையதையும்‌.....தண்டனை அடையும்‌ பிராந்தியத்தில்‌ உள்ளவர்களுடையதையும்‌..... 
நான்‌ என்மேல்‌ சுமந்து கொள்கிறேன்‌. அவர்கள்‌ பாடுகளை என்மேல்‌ ஏற்றுக்கொள்கிறேன்‌..... 
நான்‌ அதைச்‌ சுமக்கிறேன்‌.....நான்‌ அதிலிருந்து பின்வாங்கு வதில்லை...... அவைகளால்‌ 
நடுங்குவதில்லை...... அவற்றினால்‌ நான்‌ பயப்படுவதில்லை..... நான்‌ மனந்தளருவதில்லை..... 
பிறப்பு, மூப்பு, வியாதி, மரணம்‌, மறுபிறப்பு என்னும்‌ காட்டினூடாய்‌ அவர்களைப்‌ பாதுகாப்பாய்க்‌ 


கொணர்ந்து, எல்லாரையும்‌ இரட்சிக்க உறுதி பூண்டுள்ளேன்‌. 


நான்‌ என்னுடைய சொந்த இரட்சிப்பை விரும்பாமல்‌, எல்லாருக்கும்‌ அந்த மேலான ஞானமாகிய 
உரிமையை அளிக்கப்‌ பாடுபடுகிறேன்‌..... எனவே அனைவரது துக்கத்தையும்‌ நான்‌ என்மேல்‌ 
ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. இப்பிரபஞ்சத்தின்‌ வாதைகளைச்‌ சுமக்க விரும்புகிறேன்‌. அனைவரும்‌ 
பாதிக்கப்‌ படுவதைவிட, நான்‌ ஒருவனே பாடு அனுபவிக்க விரும்புகிறேன்‌. நான்‌ என்னையே 
பணயமாகக்‌ கொடுக்கிறேன்‌. மரணத்தின்‌ ஆளுகையிலிருந்து, மாமிசத்தின்‌ கர்ப்பத்திலிருந்து 
இப்பிரபஞ்சத்தை மீட்கவே விரும்புகிறேன்‌. எல்லாவற்றையும்‌ மீட்கும்‌ பொருளாக, 
எல்லாருக்காகவும்‌ நான்‌ பாடு அனுபவிக்க ஒப்புக்கொள்கிறேன்‌. நிச்சயமாகவே நான்‌ 
அவர்களைக்‌ கைவிடமாட்டேன்‌.” (Vajradhvaja sutra quoted Santideva’s Siksasamuccaya, tr. Bendall and Rouse/ 


P.256f - Quoted by A.L.Basham) 


எனும்‌ பகுதிகள்‌ கிறிஸ்துவை, பெளத்தர்கள்‌ “போதிசத்துவர்‌” எனும்‌ பெயரில்‌ கண்டதைத்‌ 
தெளிவாக விளக்குகின்றன. 


கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ கிறிஸ்தவத்‌ தினால்‌ சமண, பெளத்த சமயங்கள்‌ 
எவ்வாறு பெரும்‌ மாற்றங்கள்‌ அடைந்தனவோ, அவ்வாறே பழந்தமிழர்‌ வழிபாட்டிலும்‌ பெரும்‌ 


மாற்றங்களையும்‌ புதிய கோட்பாடு களையும்‌ காண்கிறோம்‌. 


பழந்திராவிட வழிபாடு : 


கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட காலத்தில்‌ பழந்திராவிட வழிபாட்டில்‌ புதிய மாற்றங்கள்‌, கருத்துகள்‌, 
சிந்தனைகள்‌ தோன்றின. பழந்திராவிட வழிபாடு கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட காலங்களில்‌ பக்தி 
இயக்கமாக வளர்ந்தது. பழந்திராவிட வழிபாட்டில்‌ கடவுளுக்குப்‌ பலி செலுத்தி வழிபட்டனர்‌. 
பழந்திராவிட வழிபாட்டிலிருந்து வளர்ந்த பக்தி இயக்கச்‌ சமயங்களான சைவ, வைணவ 


சமயங்களில்‌ பலி கொடுப்பது 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிடையாது. ஏனென்றால்‌, அவை, கடவுளே மனிதனாக வந்து பலியாகிவிட்டார்‌ எனும்‌ 


கொள்கையுடைய பலி நிறைவேற்றக்‌ கோட்பாட்டுச்‌ சமயங்கள்‌. 


பக்தி இயக்கச்‌ சமயங்களில்‌ புதிதாக இடம்‌ பெற்ற இப்புதிய அன்பு நெறி குறிப்பிடற்குரியதாய்‌ 
இருப்பதுடன்‌, தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌ இவ்வன்பு என்பது கிறித்தவர்‌ கூறும்‌ அன்பு எனும்‌ 
பண்போடு ஒத்திருப்பது பின்வருமாறு காட்டப்படுகிறது. 


"தமிழ்ச்‌ சொல்லாகிய அன்பு கிறித்தவர்‌ கூறும்‌ அன்பெனும்‌ பண்பை ஓரளவு ஒத்துள்ளது." 


"தமிழ்‌ இலக்கியங்களில்‌ முதன்முதல்‌ இப்பேரன்பு நெறி காணப்படுவது கி.பி.7ஆம்‌ 
நூற்றாண்டிற்கு முற்பட்டதாய்‌ திருமுருகாற்றுப்படையில்‌ என்றும்‌, பின்னர்‌ நாயன்மார்‌, ஆழ்வார்‌ 
பாடல்களில்‌ இக்கொள்கை முதன்முதலாய்‌ முழுமையாய்த்‌ தோன்றுகிறது" என்றும்‌ அறிஞர்‌ 
எடுத்துக்‌ கூறுவன சிந்தனைக்குரியன. (&.1.. பசாம்‌, வியத்தகு இந்தியா, ப.414) 


கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌, பழந்திராவிட வழிபாட்டிலிருந்து வளர்ச்சி பெற்ற 
சைவ, வைணவ சமயங்களில்‌ பலியிடும்‌ வழக்கம்‌ இடம்‌ பெறவில்லை. எனவே சைவ, வைணவக்‌ 
கோவில்களில்‌ "பலிபீடம்‌' காணப்படினும்‌ பலி செலுத்தப்படும்‌ நிலையில்லை. ஆனால்‌, 
பழந்திராவிட வழிபாட்டில்‌ இறைவனுக்குப்‌ பலியிட்டு வந்தனர்‌. எனவே, இன்றளவும்‌ 
பழந்திராவிட வழிபாட்டில்‌ பலி செலுத்தப்படும்‌ நிலை உள்ளது. 


சைவ, வைணவ சமயங்களில்‌ "பலி” செலுத்தப்படா நிலைக்குக்‌ காரணம்‌ "கிறித்தவமே” என்பதை 


அறிஞர்‌ பின்வருமாறு விளக்கிக்‌ காட்டுவர்‌. 


"கிறித்தவம்‌ தோன்றுவதற்கு முன்னர்‌, கடவுள்‌ கோட்பாடு உடைய எவரும்‌ பலியிடாமல்‌ 
இருந்ததில்லை. பலி அல்லது வேள்வியின்‌ சிறப்பை இகழ்ந்தவர்‌ எவருமிலர்‌. கிறித்தவம்‌ புதிய ஒரு 
கோட்பாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. கடவுள்‌ கோட்பாடும்‌ வேள்வி மறுப்புக்‌ 





கோட்பாடும்‌ இணைந்த வேள்வி நிறைவேற்றக்‌ கோட்பாட்டுச்‌ சமயமாக அது அறிமுகமாகியது. 
கடவுள்‌ இயேசுவாகிய மனிதனாகி, இவ்வுலகில்‌ தோன்றிச்‌ சிலுவையில்‌ தம்மைப்‌ பலியாக்கனொர்‌ 
என்ற நிலையில்‌, வேள்வியின்‌ சிறப்பை ஏற்ற வேள்விக்‌ கோட்பாடாகவும்‌, இயேசு கிறித்துவின்‌ 
பலிக்குப்‌ பின்னால்‌ ஆடு, மாடு போன்ற உயிர்களைக்‌ கொன்று செய்யும்‌ பலி தேவையற்றது 
என்ற நிலையில்‌, வேள்வி மறுப்புக்‌ கோட்பாட்டுச்‌ சமயமாகவும்‌ உலகிற்கு அறிமுகமாகியது. 
கிறித்தவம்‌ தோன்றுவதற்கு முன்னர்‌, கடவுளை வணங்கும்‌ எவரும்‌ வேள்வி செய்யாதிருத்தல்‌ 
இயலாது என்ற நிலை இருந்தது". (மு. தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - 
ஒப்பாய்வு, ப.15) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ : 
கி.பி. முதல்‌ நூற்றாண்டில்‌ கிறிஸ்தவம்‌ இந்தியாவிற்கு வந்ததினாலும்‌, இந்திய மொழி மற்றும்‌ 
பண்பாட்டில்‌ வளர்ச்சியடைந்ததாலும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ திருக்குறளாகவும்‌ 
சைவ, வைணவ சமயங்களாகவும்‌ வளர்ந்தன. 

1. மூவொருமைக்‌ கோட்பாடு 

2. அவதாரக்‌ கோட்பாடு 

3. பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு 

4. பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு 


5. விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு 


போன்ற கிறிஸ்தவத்தின்‌ கோட்பாடுகள்‌, புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ 
விளைவான திருக்குறளிலும்‌ புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ சமயங்களான சைவ, 
வைணவ சமயங்களிலும்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ ஆயின. இன்றைக்கு இவை "இந்து மதம்‌' 


எனும்‌ பெயரில்‌ குறிப்பிடப்‌ படுகின்றன. 


புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ விளைவான திருக்குறள்‌ ஒரு தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவ நூலே என்பது இயல்‌ 15 இல்‌ சற்று விளக்கப்பட்டுள்ளது. 


இனி, புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளை சமயங்களான சைவ, வைணவ சமயங்கள்‌ 


அல்லது பக்தி இயக்கத்தின்‌ தோற்ற வளர்ச்சி குறித்து இனி காணலாம்‌. 
8. இன்றைய “இந்து மதம்‌' எனப்படும்‌ சைவம்‌, வைணவம்‌ / பக்தி இயக்கம்‌ 


'பக்தி' என்பதற்குப்‌ பல பொருள்கள்‌ சொல்லப்‌ பட்டாலும்‌ இறைவன்‌ மீது கொண்ட 
“மரியாதையுடன்‌ கூடிய ஆழ்ந்த அன்பு எனும்‌ பொருளே இங்கு அடிப்படையாகக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


புனித தோமா அடக்கம்‌ செய்யப்பட்ட மயிலாப்பூர்‌ மற்றும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ உள்ள 
தூய தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவர்கள்‌, கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்ட காலங்களில்‌, 
தங்கள்‌ பக்தியைப்‌ பாடல்கள்‌ வழியாக வெளிப்படுத்தினர்‌. இவர்களு, புனித தோமா அடக்கம்‌ 


செய்யப்பட்ட மயிலாப்பூர்‌ பகுதியைச்‌ சார்ந்த பொய்கையாழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌, பேயாழ்வார்‌ 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆகியோர்‌ முதன்மையானவர்கள்‌. கடவுளைப்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ வழியாகப்‌ போற்றிப்‌ பாடி 
மகிழ்ந்தனர்‌. இவ்வாறு, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவர்கள்‌, கோவில்‌, கோவிலாகச்‌ சென்று, 
பக்திப்‌ பாடல்கள்‌ பாடி, மக்களிடையே பக்தியுணர்வை ஊட்டியமை, பக்தி இயக்கம்‌' என்று 


குறிக்கப்படுகின்றது. 


'தமிழ்‌ பக்தி இயக்கம்‌' என்பது தமிழில்‌ அமைந்துள்ள இறை பக்திப்‌ பாடல்களான பன்னிரு 
திருமுறைகளையும்‌ (சைவம்‌) நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தத்தையும்‌ (வைணவம்‌) குறிக்கிறது. இந்த 
பக்தி இயக்கப்‌ பாடல்களின்‌ காலம்‌ கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்டது. 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்தில்‌ இருந்த திராவிட வழிபாடுகளின்‌ கருப்பொருள்‌ / 
மூலப்பொருள்களை அடிப்படையாகக்‌ கொண்டு தோமா வழித்‌ திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌, 'தமிழ்‌ 


பக்தி இயக்கமாக” அதாவது சைவம்‌, வைணவமாக வளர்ந்தது. 


கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ சைவம்‌, வைணவம்‌ இரண்டும்‌ பக்தி இயக்கமாகத்‌ 
தென்னிந்தியாவில்‌ வளர்ந்து, பின்னர்‌ வட இந்தியாவிற்குப்‌ பரவியது. 


இப்பொழுது, பக்தி இயக்கச்‌ சமயங்களான சைவம்‌, வைணவம்‌ ஆகியவை "இந்து மதம்‌' என்ற 
பெயரில்‌, பிராமணக்‌ கொள்கைகளால்‌ முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளதால்‌, பக்தி 


யக்கத்திற்குக்‌ காரணம்‌ வேதங்களே என்‌ வறான கருத்து பொதுவாக நிலவுகி ்‌ 
த்துற்கு த ற தவற ரத்து து வுகறது 


வேதத்திலுள்ள உருத்திரனே சைவத்தின்‌ சிவன்‌ என்றும்‌ 


வேதத்திலுள்ள விஷ்ணுவே வைணவத்தின்‌ விஷ்ணு என்றும்‌ 


பொதுவாகக்‌ கருதப்படுகிறது. ஆனால்‌ வேதங்களை ஆழ்ந்து ஆராய்ந்தால்‌, சைவம்‌, வைணவம்‌ 


இரண்டும்‌ வேதத்திலுள்ள உருத்ரன்‌, விஷ்ணுவுடன்‌ எந்த விதத்திலும்‌ தொடர்புடையது அல்ல 


என்ற உண்மை வெளிப்படும்‌. 


வேதத்தில்‌ வருகின்ற "உருத்திரன்‌' என்பது கடும்புயலின்‌ தெய்வமாகக்‌ கருதப்பட்டது. (ரகா 
Chakrabarty, COMMON பாட்‌ IN THE RGVEDA AND ARTHARVAVEDA an account of the folklore in the vedic period, 1977.) எந்த 


இடத்திலும்‌ இது பரம்பொருளைச்‌ சுட்டவில்லை. 


இவ்வாறே, வேதத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள விஷ்ணு என்பது சூரியனையே குறிக்கின்றது. இதன்‌ 
எழுகை, உச்சிச்‌ செலவு, விழுகை ஆகிய மூன்றே இதன்‌ மூன்று அடிகளாகக்‌ கூறப்படுகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆனால்‌, வைணவத்தில்‌ கூறப்படும்‌ "விஷ்ணு' என்பது முழு முதற்‌ கடவுள்‌. பெயரொப்புமையை 
மட்டும்‌ கொண்டு, வேதத்தில்‌ கூறப்பட்ட "விஷ்ணு'வே பின்னர்‌ வைணவத்திற்கு அடிகோலியது 
என்பது முற்றிலும்‌ பொருத்தமற்றதாகவுள்ளது. (டாக்டர்‌ தெ. தேவகலா, 'தமிழ்‌ பக்தி இயக்கத்தின்‌ 
தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌', ப.129) 





தூய தோமா அடக்கம்‌ செய்யப்பட்ட இடத்தில்‌ உருவான பக்தி இயக்கச்‌ சமயங்களான சைவ, 
வைணவ சமயங்கள்‌ பரவுவதற்குக்‌ காரணமாயிருந்த 63 நாயன்மார்கள்‌, 12 ஆழ்வார்கள்‌ 
ஆகியோர்‌, தமிழ்நாட்டைச்‌ சார்ந்தோர்‌ என்கிற குறிப்பு ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. சைவ, 
வைணவ சமயங்கள்‌ வடநாட்டிலிருந்து தென்னாடிற்குப்‌ பரப்பப்பட்டவையல்ல. தென்னாட்டில்‌ 
தோன்றி வட நாட்டிற்குப்‌ பரவியவை. சைவ, வைணவ சமயங்களின்‌ தொகுப்பு நூல்களாக 
விளங்கும்‌ பன்னிரு திருமுறையும்‌ நாலாயிர திவ்வியப்பிரபந்தமும்‌ தமிழ்மொழியில்‌ "மட்டும்‌' 
தோன்றியவை என்பதும்‌, வடமொழிக்கும்‌ இவற்றிற்கும்‌ தொடர்பில்லை என்பதும்‌ ஆழ்ந்து 
நோக்க வேண்டிய கருத்துகளாகும்‌. 


சைவ, வைணவ சமயக்‌ கருத்துகள்‌ முதலிலே தமிழகத்தில்‌ தோன்றி, பின்னர்‌ மற்ற இடங்களிலும்‌ 
பரவும்படியாக, வடமொழியிலும்‌ எழுதப்படலாயின. இச்சமயங்களுக்கு மூலம்‌, தமிழ்‌ 
மொழியேயன்றி வடமொழியன்று. தமிழ்‌ மொழியிலிருந்து வடமொழிக்குச்‌ சென்ற 
கருத்துகளேயன்றி, வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்த கருத்துகள்‌ அல்ல. ( டாக்டர்‌ 
மு.தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, ப.137) 


வேதங்களின்‌ செல்வாக்கு எதுவுமே இல்லாமல்தான்‌ சைவம்‌, வைணவம்‌ தோன்றி வளர்ந்தமை 
பின்வருமாறு விளக்கப்படுகிறது. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ 
சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, பக்‌.10,11) 


1. சைவ, வைணவத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளின்‌ தோற்றம்‌ ஆரியத்தையோ, 


வேதங்களையோ சார்ந்ததல்ல. 
4. இந்தக்‌ கோட்பாடுகளின்‌ வளர்ச்சி வேதங்களில்‌ காணப்படவில்லை. 


3. கோயில்‌ கட்டுதல்‌, வழிபாடு போன்ற ஆகம முறைகளின்‌ தோற்றம்‌ வேதத்திற்கு முற்றிலும்‌ 


மாறானவை. 


4. கோயில்‌ வழிபாட்டின்‌ தோற்றம்‌ வேதத்திற்குப்‌ புறம்பானது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


5. சிவன்‌, விஷ்ணு மேல்‌ துதிப்பாடல்கள்‌ இயற்றிய நாயன்மார்கள்‌, ஆழ்வார்கள்‌ வேத 


சமயத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ அல்லர்‌. 


6. திராவிட சமய இலக்கிய விளக்க உரையாளர்களான சங்கரர்‌, ராமானுஜர்‌, மாத்வர்‌ 
ஆகியோரது கோட்பாட்டு விளக்கங்கள்‌ வேதங்களின்‌ கோட்பாட்டு விளக்கத்திற்கு 


மாறானது. 


Ts கடவுளின்‌ பெயர்களான சிவன்‌, சக்தி, குமரன்‌ போன்ற பெயர்களைக்‌ கூட வேதங்களில்‌ 


காண முடியாது. 
6. திரித்துவ வடிவத்தில்‌ கடவுளை வழிபடுவது வேத வழிபாட்டில்‌ இல்லாதது. 


நான்கு வேதங்களுக்குத்‌ தொடர்பற்ற, பக்தி இயக்கம்‌, புனித தோமா அடக்கம்‌ செய்யப்பட்ட 
தமிழகத்திலிருந்து உருவான தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ விளைவாக இருப்பதால்‌, 
கிறிஸ்தவத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகள்‌ பக்தி இயக்கச்‌ சமயங்களான சைவ, வைணவ 


சமயங்களின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளாக உள்ளன. அவை 
ர்‌ கடவுளை மூவொருவராகக்‌ காணும்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு (Doctrine of Trinity) 


2. கடவுள்‌ குருவாகிய மனிதனாக அவதாரம்‌ எடுத்தார்‌ என்னும்‌ அவதாரக்‌ கோட்பாடு 


(Doctrine of Avatar) 


3. அவதாரம்‌ எடுத்த கடவுள்‌ மனிதனை மீட்க தன்னையே பலியாக்கினார்‌ என்னும்‌ பலி 


நிறைவேற்றக்‌ கோட்பாடு (Doctrine of Fulfilment of Sacrifice) 


4. கடவுளிடம்‌ சரணடைந்து, அவர்‌ மீது நம்பிக்கை கொண்டால்‌ பாவங்களிலிருந்து விடுதலை 


அடையலாம்‌ என்னும்‌ பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு (Doctrine of Salvation by faith) 


எனவே, பக்தி இயக்கத்தின்‌ வளர்ச்சி வேதத்திலிருந்து அல்ல. இந்தப்‌ புதிய கோட்பாடுகளின்‌ 
தோற்றம்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்திலிருந்தே காணப்படுகிறது என்பதைச்‌ சமய 
வரலாறு காட்டுகிறது. 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ தூய தோமா அடக்கம்‌ செய்யப்பட்ட தமிழகத்திலிருந்து 
உருவானதால்‌, பக்தி இலக்கியங்கள்‌ தமிழ்‌ மொழியில்‌ உருவாயின. பக்தி இயக்கம்‌ 
தமிழகத்திலிருந்து வட நாட்டிற்குச்‌ சென்றதால்‌, தமிழ்‌ மொழியைத்‌ தொடர்ந்து சமஸ்கிருதத்தில்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பக்தி இலக்கியங்கள்‌ உருவாயின. சமஸ்கிருதம்‌ பற்றி சற்று ஆழமாக ஆயும்போது இவ்வுண்மை 


புலப்படும்‌. 


9. சமஸ்கிருதமும்‌ தோமா வழிக்‌ கிறிஸ்தவமும்‌ 


சமஸ்கிருதத்தில்‌ இந்திய சமய இலக்கியங்கள்‌ ஏராளமாக உள்ளன. சமஸ்கிருதம்‌ பொதுவாக 
ஆரியர்களின்‌ மொழியாகக்‌ கருதப்படுகிறது. ஆனால்‌ வரலாறு காட்டுவது என்ன என்பதைப்‌ 


பின்வருமாறு காணலாம்‌. 
சமஸ்கிருதம்‌ பற்றிய விளக்கங்கள்‌ : 


உ சமஸ்கிருதம்‌ என்பது ஆரியர்களின்‌ மொழி என்று பொதுவாக நம்பப்படுகிறது. 
சமஸ்கிருதம்தான்‌ உலகின்‌ முதல்‌ மொழி - மிகப்‌ பழமையான மொழி என்று 
பரப்பியவர்கள்‌ 18, 19ஆம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்த சர்‌.வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ மற்றும்‌ 
மாக்ஸ்முல்லர்‌ ஆவர்‌. 

உ ஆனால்‌, கி.மு. 3 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த அசோக மன்னனின்‌ கல்வெட்டுகள்‌, 
விலங்கு பலி தடை குறித்து எழுதியபோது, அக்காலத்தில்‌ வழக்கில்‌ இருந்த இந்திய 
மொழிகளிலும்‌, அவரது அரசாட்சியில்‌ இருந்த வெளிநாட்டு மொழிகளான கிரேக்கம்‌, 
அராமிக்‌ மொழிகளிலும்‌ உள்ளன. ஆனால்‌ அசோகரின்‌ கல்வெட்டுகளில்‌ ஒன்றுகூட 
சமஸ்கிருதத்தில்‌ காணப்படவில்லை. 

உ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்தில்‌ சமஸ்கிருதம்‌ இருந்திருந்தால்‌, அது ஆரிய மொழியாக 
இருந்திருந்தால்‌, ஆரிய வழிபாட்டில்‌ முக்கியமாக இடம்பெறும்‌ விலங்கு பலி தடை 
செய்யப்பட்டது என்ற செய்தியை, கல்வெட்டுகளில்‌ எழுதுவதற்கு அசோக மன்னன்‌ 
சமஸ்கிருதத்தையும்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ சமஸ்கிருதத்தில்‌ 
காணப்படாமை நோக்கற்குரியது. 

உ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்தில்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டுகள்‌ காணப்படவில்லை. கி.பி. 
150இல்‌ தான்‌ முதல்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டு காணப்படுகிறது. 

உ கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டிற்கு முன்‌ இந்தியாவிலுள்ள கல்வெட்டுகளில்‌ தமிழ்‌, பாலி, 
அர்த்தமாகதி, கிரேக்கம்‌, அராமிக்‌ போன்ற மொழிகள்‌ காணப்படுகின்றனவே தவிர, 
சமஸ்கிருதம்‌ காணப்படவில்லை. 


உ சமஸ்கிருதம்‌ மக்களின்‌ பேச்சு மொழியாக இருந்ததில்லை. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'சமஸ்கிருதம்‌'- என்றால்‌ “நன்றாகச்‌ செய்யப்பட்டது” அல்லது செம்மை செய்யப்பட்டது என்பது 


பொருள்‌. 


வேதங்கள்‌ சமஸ்கிருதத்தில்‌ உள்ளன. சமஸ்கிருதக்‌ கல்வெட்டு முதன்முதல்‌ கி.பி. 150-ல்‌ தான்‌ 
காணப்படுகிறது. எனவே, வேதங்களின்‌ காலம்‌ கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்ட 
காலம்‌. [Dr.AlexanderHarris - http://www.geocities.com/appiusforum/book.pdf 


http://www.geocities.com/appiusforum] 





சமஸ்கிருதக்‌ கல்வெட்டுக்கு முதல்‌ சான்றாக விளங்கும்‌ கி.பி. 150-ல்‌ உள்ள பிராமி எழுத்துக்களால்‌ 
எழுதப்பட்ட கல்வெட்டில்‌ சந்திரகுப்த மெளரியர்‌ கட்டிய அணையொன்று பழுதுபார்க்கப்பட்ட 
செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது, கத்தியவாரில்‌ உள்ள கிர்னார்‌ என்ற இடத்தில்‌ உஜ்ஜயினின்‌ 
சிற்றரசனான சக வம்சத்தைச்‌ சார்ந்த ருத்ர தமனா என்பவனால்‌ நிறுவப்பட்டதாகும்‌. இதே 
பாறையில்‌ அசோகரது 14 கல்வெட்டு சாசனங்கள்‌ காணப்படுகின்றன. (Nirad C. Chaudhuri, Hinduism, 


1979, Pp. 38,39) 


சர்‌. வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ (5. Wim 1௦065) என்ற ஆங்கிலேயர்‌ சமஸ்கிருதத்தில்‌ இருந்த மனுதர்ம 
சாஸ்திரத்தை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தார்‌. அதில்‌ உள்ள லத்தீன்‌, கிரேக்கச்‌ சொற்களைக்‌ 
கண்டவுடன்‌ சமஸ்கிருதம்‌ தான்‌ கிரேக்கம்‌, லத்தீன்‌ இவற்றிற்கெல்லாம்‌ தாய்மொழி என்றும்‌, 
இதிலிருந்து தான்‌ ஐரோப்பிய மொழிகள்‌ எல்லாம்‌ உருவாயின என்றும்‌ ஒரு தவறான முடிவிற்கு 
வந்தார்‌. இது ஆரியர்‌ மொழி என்றும்‌ தீர்மானித்தார்‌. 


இந்தியாவிலுள்ள புனித தோமா வழிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தமிழர்களுக்கு மத்தியில்‌ நற்செய்தியைக்‌ 
கூறுவதற்குத்‌ தமிழைப்‌ பயன்படுத்தினர்‌. தமிழ்‌ பேசாத பிற மக்கள்‌ மத்தியிலே நற்செய்தி 


கூறுவதற்காக ஒரு பொதுமொழியை உருவாக்க வேண்டிய கட்டாயம்‌ ஏற்பட்டது. 


எனவே, கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளின்‌ தொடக்கக்‌ காலத்தில்‌ இந்தியாவில்‌ இருந்த 
இந்திய மொழிகளாகிய 


தமிழ்‌ 
பாலி 
அர்த்தமாகதி மற்றும்‌ அயல்‌ மொழிகளாகிய 


பாரசீகம்‌ 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிரேக்கம்‌ 
இலத்தீன்‌ 
அரமேயம்‌ 
ஆகிய மொழிகளைக்‌ கலந்து உருவாக்கிய மொழியே சமஸ்கிருதம்‌. 
பழமையான சமஸ்கிருத இலக்கியங்களின்‌ முக்கியக்‌ கோட்பாடுகளாக 
1: மூவொருமைக்‌ கோட்பாடு 
2. அவதாரக்‌ கோட்பாடு 
3. பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு 
4. பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு 
5. விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு 
ஆகியவை விளங்குகின்றன. 


இக்கோட்பாடுகள்‌ கிறிஸ்தவத்திற்கேயுரிய கோட்பாடு களாதலால்‌ இக்கோட்பாடுகளை இந்திய 


மக்கள்‌ எல்லோருக்கும்‌ விளக்குவதற்காகச்‌ செய்யப்பட்ட மொழி “சமஸ்கிருதம்‌”. 


இந்தியாவில்‌ பழமையான இதிகாசங்களான இராமாயணத்தையும்‌, மஹாபாரதத்தையும்‌ 
எழுதியோர்‌ திராவிடரே. மற்றும்‌ பிரம சூத்திரம்‌, பகவத்கீதை முதலியவற்றை இயற்றியவரும்‌ 
உபநிடதங்களைத்‌ தொகுத்தவருமான வேதவியாசர்‌ திராவிடரே. எனவே, தோமா வழிக்‌ 
கிறிஸ்தவர்களால்‌ கிறிஸ்தவக்‌ கருத்துகளை இந்தியா முழுவதும்‌ கூற, பயன்படுத்தப்பட்ட 


கருவியே சமஸ்கிருதம்‌ என்பது வரலாறு காட்டும்‌ உண்மை ஆகும்‌. 


நாட்டில்‌ பல்வேறு மொழி பேசுவோருக்குக்‌ கருத்தினைப்‌ பரப்புவதற்காக அறிஞர்களால்‌ 
உருவாக்கப்பட்டதே சமஸ்கிருத மொழி. இந்தியாவில்‌ அப்போது வழக்கத்திலிருந்த சமணர்களின்‌ 
மொழியாகிய அர்த்தமாகதி, பெளத்தர்களின்‌ மொழியாகிய பாலி, திராவிட மொழிகளின்‌ மூல 
மொழியாகிய தமிழ்‌, இந்தியாவிற்கு வெளி நாடுகளிலிருந்து வந்தவர்களின்‌ மொழிகளாகிய 
பாரசீகம்‌ மற்றும்‌ கிரேக்க மொழிகள்‌ போன்றவற்றின்‌ கலப்பு மொழியாக - சமயக்‌ குறியீட்டு 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மொழியாக (C௦௪ Langபaஜge) உருவாக்கப்பட்டதே சமஸ்கிருதம்‌. எனவே இது செயற்கை மொழியே 
அன்றி இயற்கை மொழி அன்று. 


தோமா வழிக்‌ கிறிஸ்தவத்தை அறிவிக்க தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ அறிஞர்கள்‌ 
இம்மொழியைப்‌ பயன்‌ படுத்தியுள்ளனனர்‌ என்பதற்கு - பழமையான சமஸ்கிருத இலக்கியங்களின்‌ 
முக்கியக்‌ கோட்பாடுகளாக, கிறிஸ்தவக்‌ கோட்பாடுகளாகிய மூவொருமைக்‌ கோட்பாடு, 
அவதாரக்‌ கோட்பாடு, பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு, பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு, 
விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு ஆகியவையே விளங்குகின்றமை இதைத்‌ தெளிவாகக்‌ 


காட்டும்‌. 


இயேசு கிறஸ்து தம்‌ கருத்துகளை சாதாரண மக்களுக்கு உவமைகள்‌ வழியாக விளக்கியதைப்‌ 
போன்று, வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு நோக்குகளில்‌ விளக்கப்பட்ட தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌, சாதாரண மக்களுக்கு, கதைகள்‌, புராணங்கள்‌ வழி எவ்வாறு 


விளக்கப்பட்டன என்பதை இனி காணலாம்‌. 


10. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - புராண நோக்கு 


மனிதனாக வந்த கடவுளையும்‌ பிதாவாகிய கடவுளையும்‌ தூய ஆவியாகிய கடவுளையும்‌ பல்வேறு 
கோணங்களில்‌ பல்வேறு பெயர்களில்‌ மொழி பெயர்த்துள்ளமையையும்‌ விளக்கியுள்ளமையையும்‌ 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவப்‌ புராணங்களும்‌ இலக்கியங்களும்‌ காட்டுகின்றன. 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவம்‌ வளரும்போது, திரித்துவக்‌ கோட்பாடு பல்வேறு கோணங்களில்‌ 
புராணங்களில்‌ விளக்கப்பட்டன. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ 
சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, பக்‌.130 - 137). பிதா, பரிசுத்தஆவி, குமாரனாக, திரித்துவம்‌ 
விளக்கப்படும்‌ போது, சிலர்‌ பரிசுத்த ஆவியைப்‌ பெண்‌ வடிவத்தில்‌ காணத்‌ தொடங்கினர்‌. 


இக்கூட்டத்தாரின்‌ எண்ணப்படி, ஒரு குடும்பத்தில்‌, 
அப்பா (பிதா), 
மகன்‌ (குமாரன்‌) இருக்கும்‌ போது, 
அவர்களுக்கு இடையில்‌ 


ஒரு தாய்‌ இருந்தாக வேண்டும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனவே, அவர்கள்‌ பரிசுத்த ஆவியைத்‌ தாய்‌ ஆகக்‌ கண்டு, திரித்துவத்தை 
அப்பன்‌ (பிதா), 
அம்மை (தாய்‌ - சக்தி), 
மகன்‌ 

என்று விளக்கினர்‌. 


பரிசுத்த ஆவியைப்‌ பெண்ணாக ஒரு பிரிவினர்‌ எண்ணியபோது, அதற்கு எதிர்ப்பு உருவாகி, 
மற்றொரு பிரிவு உருவாயிற்று. அக்கருத்தின்படி, ஒரு கன்னிகை பரிசுத்த ஆவியினால்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்றெடுத்ததினால்‌, பரிசுத்த ஆவி ஆண்‌ வடிவிலேயே இருக்க வேண்டும்‌ என்று 
கருதி, பரிசுத்த ஆவியை ஆணாக உருவகித்தனர்‌. 


அவர்கள்‌ திரித்துவத்தில்‌ மூவரையுமே ஆணாக உருவகித்தனர்‌. 
பிதா, 
பரிசுத்த ஆவி, 
குமாரன்‌ மூவருமே ஆண்‌ என்ற நிலையில்‌ 
'மும்மூர்த்தி' (அ) திரிமூர்த்தி கொள்கையான வைணவமாக அது வளர்ந்தது. 


இவ்வாறு, பரிசுத்த ஆவியைப்‌ பெண்ணாகக்‌ கண்ட நிலையில்‌ சைவம்‌ வளர்ந்தது. ஆணாகக்‌ 


கண்ட நிலையில்‌ வைணவம்‌ வளர்ந்தது. 


இவ்வாறு, பரிசுத்த ஆவியை, பெண்‌ அல்லது சக்தி என்று விளக்கியது சைவமாகவும்‌, பரிசுத்த 





ஆவியை ஆண்‌ அல்லது விஷ்ணு என்று விளக்கியது வைணவமாகவும்‌ வளர்ந்தன. இந்த இரண்டு 
கோட்பாடுகளின்‌ அடிப்படையில்‌ சைவ, வைணவத்தை நோக்கும்பொழுது, பரிசுத்த ஆவி பெண்‌ 
(சக்தி) என்னும்‌ நிலையில்‌ குமரன்‌, பிள்ளையார்‌ என்று இரு பிள்ளைகள்‌ கூறப்படுவதை 


நோக்கலாம்‌. 


அம்மைக்கு இரு குழந்தைகள்‌ என்னும்‌ நிலையில்‌, அப்பன்‌ சிவனாகவே விளங்குகிறார்‌. அதைப்‌ 
போன்று விஷ்ணுவிற்கு பிரமன்‌, ஐயப்பன்‌ ஆகிய இரு குழந்தைகள்‌ என்கிற நிலையில்‌, 
விஷ்ணுவின்‌ கணவனாகச்‌ சிவன்‌ கூறப்பட்டிருப்பது ஆழ்ந்து நோக்கத்தக்கது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


விஷ்ணு என்பதன்‌ வேர்ச்சொல்‌ 'விண்‌' ஆகும்‌. விண்‌ என்பது 'விண்ணு”, 'விட்டுணு', 'விஷ்ணு' என 
மாறியுள்ளது. 'விண்‌' என்பதன்‌ சமஸ்கிருத வடிவமே 'விஷ்ணு' ஆகும்‌. 'விண்‌', 'வான்‌' இரண்டும்‌ 


ஆகாயம்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. 


வைணவத்தில்‌ சிவன்‌, விஷ்ணு, பிரமா என்று மும்மூர்த்தி யாகத்‌ திரித்துவம்‌ விளக்கப்படுகிறது. 
இது வைணவம்‌ எனப்படுகிறது. 


சைவரும்‌, வைணவரும்‌ புராண நோக்கில்‌ பிதாவாகிய கடவுளை 'சிவன்‌' என்ற ஒருவராகவே 
குறிக்கின்றனர்‌. 'சிவம்‌' என்றால்‌ 'அன்பு' என்று பொருள்‌. அன்பே உருவானவன்‌ 'சிவன்‌' என்று 
குறிக்கப்படுகிறார்‌. பரிசுத்த ஆவியாகிய கடவுளை, 'சக்தி' என்று பெண்‌ வடிவில்‌ சைவர்களும்‌, 
'விஷ்ணு' என்று ஆண்‌ வடிவில்‌ வைணவர்களும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, 
விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, பக்‌.130 - 137) 


சிவனின்‌ உடம்பின்‌ இடப்பாகம்‌ பெண்‌ வடிவாக (சக்தி) விவரிக்கப்பட்டால்‌, அது 


'அர்த்தநாரீஸ்வரர்‌' எனப்படுகிறது. 


அர்த்தம்‌ - பாதி, நாரி - பெண்‌, ஈஸ்வரர்‌ - கடவுள்‌; அதாவது, தன்‌ உடம்பின்‌ இடப்‌ பகுதியைப்‌ 


பெண்ணாகக்‌ கொண்ட கடவுள்‌ என்று பொருள்‌. 


சிவனின்‌ உடம்பில்‌ இடப்‌ பாகம்‌ ஆண்‌ வடிவாக (விஷ்ணு) விவரிக்கப்பட்டால்‌, அது ஹரிஹரன்‌ 


எனப்படும்‌. 
ஹரி ஈ விஷ்ணு, ஹரன்‌ - சிவன்‌; தன்‌ உடம்பின்‌ இடப்பகுதியை ஆணாகக்‌ கொண்ட கடவுள்‌. 


சிவனுடைய உடம்பின்‌ இடதுபாதி ஆண்‌ வடிவமாகவும்‌, பெண்‌ வடிவமாகவும்‌ 
சித்தரிக்கப்படுவதால்‌, இடதுபாதி ஓர்‌ உருவகமே என்பது பெறப்படுகிறது. அதாவது, அன்பே 
உருவான சிவனின்‌ (பிதாவாகிய கடவுளின்‌) உடம்பின்‌ இடப்பாகம்‌ பரிசுத்த ஆவியை இரண்டு 
நோக்கில்‌ சித்தரிக்கும்‌ (௱etaphorism) உருவக நிலையை உணரலாம்‌. 
தந்தை, மகன்‌, பரிசுத்த ஆவி என்னும்‌ நிலையில்‌, 

சிவன்‌ தந்தையாகவும்‌ 


அம்மை பரிசுத்த ஆவியின்‌ பெண்‌ தன்மையாகவும்‌, 


விஷ்ணு பரிசுத்த ஆவியின்‌ ஆண்‌ தன்மையாகவும்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


காட்டப்படுவதுடன்‌, மகனாகிய இயேசு கிறிஸ்து நான்கு கோணங்களில்‌ விளக்கப்படுகிறார்‌. 
சாத்தானை (௮) தீமையை வென்றவர்‌ 
என்கிற தன்மையை விளக்கிக்‌ குமரக்‌ கடவுளும்‌ 
இறந்து உயிர்பெற்றவர்‌ 
என்னும்‌ தன்மையை விளக்கிப்‌ பிள்ளையாரும்‌ 
சூரியனைப்‌ போன்றே ஒளிமயமானவர்‌ 
என்கிற தன்மையை விளக்கி ஐயப்பனும்‌ 
உலகப்‌ படைப்புக்குக்‌ காரணமானவர்‌ 
என்னும்‌ தன்மையை விளக்கிப்‌ பிரமனும்‌ 
காட்டப்படுகின்றனர்‌. 


இவ்வாறு, குமாரனாகிய கடவுள்‌ சைவ, வைணவ நோக்கில்‌ நான்கு கோணங்களில்‌ 
விளக்கப்படுகிறார்‌. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - 
ஒப்பாய்வு, பக்‌.130 - 137) சுருக்கமாக இதனைப்‌ பின்வருமாறு குறிப்பிடலாம்‌. 


1. சாத்தானை வென்றவர்‌ குமரக்கடவுளாகவும்‌ 


2. இறந்து, உயிர்த்தெழுந்தவர்‌ = பிள்ளையார்‌ (அ) கணபதியாகவும்‌ 
(பிள்ளை - குமாரனாகிய கடவுள்‌; “ஆர்‌ சிறப்பு விகுதி) 


3. படைப்புக்‌ கடவுள்‌ = பிரமனாகவும்‌ 
4. உலகத்தின்‌ ஒளி என்னும்‌ கருத்து ௪ ஐயப்பனாகவும்‌ 
என நான்கு கோணங்களில்‌ விளக்கப்படுகிறார்‌. 


எனவே, சிவக்‌ குடும்பம்‌ என்பது அன்பே உருவான கடவுளின்‌ மகனாகிய இயேசு கிறிஸ்து 
அளவற்ற அன்பினால்‌ தாமே பலியாகி, நமக்கு மீட்பை ஈட்டியமையை விளக்குவது ஆகும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பிதா பரிசுத்தஆவி குமாரன்‌ 
சிவன்‌ (அப்பன்‌) சக்தி (அம்மை) 1. குமரன்‌ (மகன்‌) 
2. பிள்ளையார்‌ 
விஷ்ணு 3. பிரமன்‌ 
4. ஐயப்பன்‌ 


இவ்வாறு, ஏழு கடவுளர்‌ பெயர்கள்‌ கூறப்பட்டுள்ள போதிலும்‌, இவை ஓரிறைக்‌ 


கோட்பாட்டையுடைய தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ விளக்கங்களாகவே 





காணப்படுகின்றன. 


கடவுள்‌ பல பெயர்களில்‌ கூறப்பட்டாலும்‌ கடவுள்‌ ஒருவரே என்பதை, தோமா வழி திராவிடக்‌ 


கிறிஸ்தவ இலக்கியங்களும்‌, தத்துவங்களும்‌ தெளிவாக விளக்குகின்றன. 


சைவ, வைணவ சமயங்களில்‌ திரித்துவம்‌ புராண நிலையில்‌ எவ்வாறு விளக்கப்படுகிறது 


என்பதைப்‌ பின்வருமாறு காணலாம்‌. 
(1) பிள்ளையார்‌ : 


மனிதனாக அவதரித்த கடவுளை, புராண நோக்கில்‌ 'பிள்ளையார்‌' என்கின்றனர்‌ சைவர்‌. அவர்‌ 
கடவுளுக்குப்‌ பிள்ளையாக இருப்பதால்‌ 'பிள்ளை' என்பதுடன்‌ 'ஆர்‌' எனும்‌ மரியாதைப்‌ பன்மை 


விகுதியை இணைத்து, 'பிள்ளையார்‌' என்கின்றனர்‌. 


* பிள்ளையாரை அழுக்கு உருண்டைப்‌ பிள்ளையார்‌ என்பது ஏன்‌? 

௪ பிள்ளையார்‌ தலையை அவருடைய தந்தையாகிய சிவனே வெட்டுவதாகக்‌ 
கூறுவது ஏன்‌? 

* பிள்ளையார்‌ மட்டும்‌ ஏன்‌ வினை தீர்க்கும்‌ விநாயகர்‌' என்று குறிக்கப்படுகிறார்‌? 


* பிள்ளையார்‌ ஊர்வல இறுதியில்‌ பிள்ளையாரை, தண்ணீரில்‌ கரைப்பது ஏன்‌? 
என்பவற்றை இங்குக்‌ காணலாம்‌. 


ஏன்‌ பிள்ளையாரை வினை தீர்ப்பவராகக்‌ கூறுகின்றனர்‌? அவர்‌ யாருடைய வினையை எவ்வாறு 


தீர்த்தார்‌? 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இதைக்‌ குறித்து 'விநாயகர்‌ அகவலில்‌', கடவுள்‌ மனிதனாகி, குருவாக இவ்வுலகில்‌ வந்து, 
மனிதரின்‌ கொடிய பாவ வினையைத்‌ தீர்த்தார்‌ என்று ஒளவையார்‌ கூறுகிறார்‌. இதைப்‌ 
பின்வருமாறு பாடுகின்றார்‌. 


“குருவடி வாகிக்‌ குவலயம்‌ தன்னில்‌ 

திருவடி வைத்துத்‌ திறம்‌ இது பொருள்‌ என 
வாடாவகைதான்‌ மகிழ்ந்து எனக்கு அருளிக்‌ 
கோடு ஆயுதத்தால்‌ கொடுவினை களைந்தே ' 
(ஒளவையார்‌, விநாயகர்‌ அகவல்‌) 


இப்பாடலில்‌ மனிதரின்‌ கொடிய வினை அல்லது கொடுவினை என்பது, பிறக்கும்போதே 
வருகின்ற வினையாகிய ஜென்ம பாவத்தையும்‌ (ஞழ்ண்ஞ்ண்ய்ஹப்‌ ள்ண்ய்‌, சைவத்தில்‌ சகசமலம்‌), 
அவரவர்‌ செய்கின்ற வினையாகிய கர்ம பாவத்தையும்‌ (ஐய்க்ண்ஸ்ண்க்ன்ஹப்‌ நண்ய்‌) 
குறிக்கின்றது. இவை இரண்டும்‌ மனிதனைக்‌ கொடிய நிலைக்குத்‌ தள்ளுவதால்‌ இந்தக்‌ 
கொடுவினையிலிருந்து மனிதரை மீட்க, கடவுள்‌ குருவாக அவதரித்தார்‌. 


குருவாக அவதரித்த கடவுள்‌, கோடு ஆயுதத்தின்‌ மூலம்‌ (கோடு' என்றால்‌ மரக்கொம்பு என்று 
பொருள்‌) அதாவது, மரக்‌ கொம்பாலான ஆயுதத்தின்‌ மூலம்‌ கொடிய வினையைத்‌ தீர்த்தார்‌ 
என்று கூறப்படுகிறது. 


குருவாக அவதரித்து, மரக்‌ கொம்பாலான ஆயுதத்தின்‌ மூலம்‌ பாவ வினைகளைத்‌ தீர்த்த கடவுள்‌ 
யார்‌? என்பதை வரலாற்று வழியில்‌ நோக்கினால்‌, அது மனிதராக வந்து, மரக்‌ கொம்பாலான 


சிலுவையில்‌ பலியாகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. 


சிலுவையில்‌ கொலை செய்யும்‌ வழக்கம்‌ இந்தியாவில்‌ இல்லாததால்‌, மரக்‌ கொம்பாலான அக்‌ 


கருவி 'கோடு ஆயுதம்‌' எனும்‌ சொற்றொடரால்‌ குறிக்கப்படுகிறது. 
திருக்குறளில்‌ இவ்வாயுதம்‌ 'பொறி' எனும்‌ சொல்லால்‌ குறிக்கப்படுவது இங்கு கவனிக்கத்தக்கது. 


பொதுவாக, நாம்‌ பயன்படுத்தும்‌ கருவியை, பொறி' எனும்‌ சொல்லால்‌ குறிப்பிடுவது வழக்கம்‌. 


“அவர்‌ சிலுவையில்‌ பலியானார்‌' என்பதை, திருவள்ளுவர்‌, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


“பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 


நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌' (திருக்குறள்‌ - 6) 


எனும்‌ குறளில்‌ விளக்குகிறார்‌. மனிதனாக வந்த கடவுள்‌, பொறியாகிய கருவியில்‌ ஐம்புலனாகிய 
முழு உடலையும்‌ அவித்தார்‌ அதாவது பலியாக்கினார்‌ என்பதையே இக்குறள்‌ காட்டுகிறது. 
இவ்வாறு மனிதனாக வந்த கடவுள்‌ தன்னையே பலியாக்கி, நமக்குக்‌ காட்டிய வழியில்‌ நிற்பவரே 
நீடு வாழ்வை அடைவர்‌ என்று கூறுகிறார்‌. 


அவர்‌ பலியாகி, மனிதரைப்‌ பாவத்திலிருந்து விடுவித்ததால்‌, அவருடைய பலியை, 
“கண்டத்தைக்‌ கொண்டு கருமம்‌ முடித்தவர்‌”(இருவுந்தியார்‌ 3) 


அதாவது, கண்டமாகிய சாவைக்‌ கொண்டு, (தம்மையே பலியாக்கி), கருமமாகிய நம்‌ வினையை 


முடித்தவர்‌ என்று சைவ சித்தாந்தம்‌ கூறுகிறது. 


கடவுளுடைய பிள்ளை, இவ்வாறு மக்களுக்காகப்‌ பலியானதையே, திராவிடச்‌ சிந்தனையில்‌, 


புராண நோக்கில்‌ பிள்ளையாராகக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 

அழுக்கு உருண்டைப்‌ பிள்ளையார்‌ 

பிள்ளையாரை, அழுக்கு உருண்டைப்‌ பிள்ளையார்‌' என்று கூறக்‌ காரணம்‌ என்ன? 
பிள்ளையாரைப்‌ பற்றிய கதையில்‌, அவர்‌, தாயின்‌ அழுக்கினால்‌ பிறந்தவராகக்‌ காட்டப்படுகிறார்‌. 
இதற்குக்‌ காரணம்‌ பாவ அழுக்காகிய சகசமலத்தில்‌ (ஞழ்ண்ஞ்ண்ய்ஹப்‌ ள்ண்ய்‌) உள்ள நம்மை 
மீட்பதற்காக, கடவுள்‌ தாமே தம்மைப்‌ பாவம்‌ நிறைந்த மனித நிலைக்கு உட்படுத்தினார்‌ என்பதை, 
சைவத்தில்‌ புராணம்‌ இவ்வாறு விளக்குகிறது. 


விவிலியத்தில்‌ 2 கொரி. 5:21 ன்படி, 


“மனிதர்‌ அனைவரும்‌ கடவுளின்‌ நீதியுள்ள பிள்ளைகளாகுபடி, பாவம்‌ அறியாத அவரை நமக்காகப்‌ 


பாவம்‌ ஆக்கினார்‌ ' 


என்று கூறப்படுகிறது. 


பிள்ளையார்‌ தலையை அவருடைய தந்தையே வெட்டியது ஏன்‌? 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பிள்ளையார்‌ கதையில்‌ அவருடைய தந்தையே, பிள்ளையார்‌ தலையை வெட்டியதாகவும்‌ பின்னர்‌, 
யானைத்‌ தலையை ஒட்டியதாகவும்‌ கூறப்படுவது நோக்குதற்குரியது. திருமறையின்‌ பின்வரும்‌ 
பகுதிகள்‌ ஆழ்ந்து சிந்தித்தற்குரியன. 


“என்‌ உயிரை என்னிடமிருந்து யாரும்‌ பறித்துக்‌ கொள்வதில்லை. நானாகவே அதைக்‌ 
கொடுக்கிறேன்‌. உயிரைக்‌ கொடுக்கவும்‌ எனக்கு அதிகாரம்‌ உண்டு; அதை மீண்டும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவும்‌ எனக்கு அதிகாரம்‌ உண்டு; என்‌ தந்தையின்‌ கட்டளைப்படியே நான்‌ இப்படிச்‌ 


செய்கிறேன்‌” (யோவான்‌ 10:18) 


..இறந்த அவரை (இயேசு கிறிஸ்துவை) உயிர்த்தெழச்‌ செய்த தந்தையாம்‌ 
கடவுளாலும்‌... (கலாத்தியர்‌ 1:1-2) 


மக்களை விடுவிப்பதற்காக, மனிதனாக அவதரித்த கடவுள்‌, தனது தந்தையாரின்‌ திட்டப்படி, 
இவ்வுலகில்‌ குருவாக வந்து, பலியாகி, மீண்டும்‌ உயிர்த்தெழுந்தார்‌ என்பதையே புராணத்தின்‌ வழி 


தந்தையே பிள்ளையின்‌ தலையை வெட்டி ஒட்டுவதாக விளக்குகின்றனர்‌ சைவர்‌. 
வினை தீர்க்கும்‌ விநாயகர்‌ 


'வினை தீர்க்கும்‌ விநாயகர்‌' என்று வினை தீர்ப்பவராக விநாயகர்‌ கூறப்படுவதற்குக்‌ காரணம்‌, 
அவர்‌ நம்‌ பாவ வினையைத்‌ தீர்ப்பதற்காக, கோடு ஆயுதத்தில்‌ பலியானார்‌. தம்மையே 
பலியாக்கினார்‌ என்பதைப்‌ புராணத்தின்‌ வழி தலை வெட்டப்பட்ட பிள்ளையாராக 


விளக்குகின்றனர்‌. 


பலியானபோதிலும்‌ அவர்‌ அப்படியே அழிந்துவிட வில்லை; மீண்டும்‌ உயிர்தெழுந்தார்‌ என்பதை 
விளக்கவே யானைத்‌ தலை ஒட்டப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. உயிர்தெழுவதற்கு முன்புள்ள 
உடல்‌ வேறு; உயிர்த்தெழுந்த பின்புள்ள மறு ரூபமாக்கப்பட்ட உடல்‌ வேறு. அது மகிமைக்குரிய 


உடல்‌ என்பதை விளக்க, யானைத்‌ தலை ஒட்டப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. 
பிள்ளையார்‌ ஊர்வலத்தின்‌ இறுதியில்‌ பிள்ளையாரை, தண்ணீரில்‌ கரைப்பது ஏன்‌? 


மக்களை விடுவிப்பதற்காக மனிதனாக அவதரித்த கடவுள்‌, தூய ஆவியினால்‌ அவதரித்தமையைத்‌ 
திருமறை விளக்குகிறது. தூய ஆவியை, திருவள்ளுவர்‌ வான்சிறப்பு' எனும்‌ அதிகாரத்தில்‌ 
வாழ்த்துகிறார்‌. 


தூய ஆவி மழையாகவும்‌ அருள்‌ மாரியாகவும்‌ கிறிஸ்தவத்‌ திருமறையிலும்‌ சைவத்‌ திருமுறையிலும்‌ 


விளக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தாகமுள்ளவன்‌ மேல்‌ தண்ணீரையும்‌, வறண்ட நிலத்தின்‌ மேல்‌ ஆறுகளையும்‌ ஊற்றுவேன்‌... 
(ஏசாயா 44:3) 

இதோ இறுதி நாட்களில்‌ எல்லார்‌ மேலும்‌ என்‌ ஆவியைப்‌ பொழிவேன்‌.(அப்போஸ்தலர்‌ 2:17) 
ஆவியை மழைபோல ஊற்றுவேன்‌ ஆவி அருள்மாரி பொழியவே 


என இறையருள்‌, தூய ஆவி, அருள்மாரி என்று துதிபாடல்களில்‌ பாடப்படுவது 
குறிப்பிடுதற்குரியது. 


தூய ஆவியினால்‌ உற்பவித்து அவதரித்தவர்‌ கடவுளின்‌ பிள்ளை என்பதால்‌, தூய 
ஆவியினிடத்திற்கே சென்று, நமக்கு, தூய ஆவியை அனுப்புகிறார்‌ என்பது பின்வருமாறு 
விளக்கப்படுகிறது. 


'தந்தை அனைத்தையும்‌ தம்‌ கையில்‌ ஒப்படைத்துள்ளார்‌ என்பதையும்‌ தாம்‌ கடவுளிடமிருந்து 
வந்தது போல்‌ அவரிடமிருந்தே திரும்பச்‌ செல்ல வேண்டும்‌ என்பதையும்‌ அறிந்தவராய்‌ 
(யோவான்‌ 13:3) 


'நான்‌ போகாதிருந்தால்‌ தேற்றரவாளன்‌ உங்களிடத்தில்‌ வாரார்‌... (யோவான்‌ 16:7) 
தூய ஆவியால்‌ உற்பவித்து, அவதரித்தவர்‌, அவதாரம்‌ எடுக்கக்‌ காரணமாய்‌ இருந்தவரிடத்திலே 
செல்வதையும்‌ அவர்‌ சென்ற பின்‌ தூய ஆவியை நம்முடைய தேற்றரவாளனாக அனுப்புவதையும்‌ 


விளக்குவதற்காக, பிள்ளையார்‌ ஊர்வல இறுதியில்‌ தூய ஆவியின்‌ உருவகமாகிய தண்ணீரில்‌ 


கரைக்கப்படுவதன்‌ வழி விளக்குகிறார்கள்‌. 

சிற்பங்களில்‌ பிள்ளையார்‌ 

பிள்ளையார்‌ சிற்பங்கள்‌ அனைத்தும்‌ கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்பட்டவையே. 

தமிழகத்தில்‌ திருவாரூர்‌ மாவட்டத்தில்‌ பிள்ளையார்‌ உருவம்‌ மனித முகத்துடன்‌ காணப்படுகிறது. 
இதனை ஸ்ரீ ஆதி விநாயகர்‌' எனும்‌ பெயரில்‌ குறிப்பிடுகின்றனர்‌. திருஞான சம்பந்தர்‌ பாடல்‌ 
பெற்ற இடம்‌ இது. (திலதர்ப்பணபுரி (செதலபதி) ஸ்ரீசுவர்ணவல்லி அம்பிகா சதேம 


ஸ்ரீமுக்தீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ வடகிழக்கு பாகத்தில்‌ இவ்வுருவம்‌ உள்ளது. (தினமணி 15, பிப்ரவரி 
2003) இது, மனிதனாக வந்த கடவுள்‌ இறப்பதற்கு முந்திய நிலையைக்‌ காட்டுவதாக உள்ளது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


திருநெல்வேலி கடைய நல்லூர்‌ அருகில்‌ தலையின்றிக்‌ காணப்படும்‌ பிள்ளையார்‌ உருவம்‌, 
மனிதனாக வந்த இறைவனின்‌ இறப்பினைக்‌ காட்டுவதாகக்‌ கொள்ள இடம்‌ தருகின்றது. 


மனிதனாக வந்த கடவுள்‌ மனிதரை மீட்க, தாமே பலியானதை மேற்கண்டவை காட்டுகின்றன. 
பலியான கடவுள்‌ பின்னர்‌ உயிர்த்தெழுந்ததையே, வெட்டப்பட்ட தலை பின்னர்‌ ஒட்டப்பட்டதன்‌ 


வழி புராண நிலையில்‌ விளக்கப்படுகிறது. 
(11) பிரமன்‌ : 


சைவ, வைணவ சமயங்களில்‌ பிரமன்‌ என்பது மனிதனாக வந்து, தன்னையே பலியாக்கிய 
கடவுளாகிய கிறிஸ்துவைக்‌ குறிப்பதை, சைவத்தில்‌, தேவாரத்தில்‌, இடம்‌ பெற்றுள்ள பின்வரும்‌ 
பாடலடிகள்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. ஆனால்‌ பிற்காலத்தில்‌ பிராமணர்கள்‌ 'பிரமன்‌' 


கருத்தைத்‌ தவறாக, திரித்து விட்டனர்‌. 
'அவியாய்‌ அவியுமாகி அருக்கமாய்‌ பெருக்கமாகிப்‌ 


பாவியர்‌ பாவம்‌ தீர்க்கும்‌ பரமனாய்ப்‌ பிரமனாகி ' (திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 320) 


அருக்கமாய்‌ ன்‌ ஒருவராய்‌ இருந்த கடவுள்‌ 
பெருக்கமாகி = மூவராகி 

பரமனாய்‌ = பரமன்‌ 

பிரமனாகி = பிரமனாகி (இயேசுவாகி) 


பாவியர்‌ பாவம்‌ தீர்க்கும்‌ பாவியர்‌ பாவத்தைத்‌ தீர்ப்பதற்காக 
அவியாய்‌ = பலி என்பதற்கு இலக்கணமாய்‌ 


அவியுமாகி = தானே பலியாகி விட்டார்‌. 


அதாவது, பாவியர்‌ பாவத்தைத்‌ தீர்ப்பதற்காகப்‌ பரம்பொருள்‌ பிரமனாகி, பலி என்பதற்கு 


இலக்கணமாய்த்‌ தானே பலியானார்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


(111) நடராஜர்‌ தத்துவம்‌ 

கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ சிவபெருமானின்‌ இடுகாட்டு நடனமாகக்‌ காட்டப்படுகின்றது. 
“மாண்டார்சுட லைப்பொடி பூசி மயானத்‌ 

தீண்டாநட மாடிய வேந்தன்‌” (திருஞானசம்பந்தர்‌ - தேவாரம்‌-ப.46-9) 

“கறையணி மாமிடற்றன்‌ கரிகாடரங்‌ காவுடையான்‌”(தர௫ஞானசம்பந்தர்‌ - தேவாரம்‌-ப.614-1) 


எனும்‌ பாடலடிகளும்‌ சிவபெருமானை, அச்சந்தரக்‌ கூடிய சாவினை வென்ற இடுகாட்டு 


ஆடலரசனாகக்‌ காட்டுகின்றன. 

சிவன்‌ சுடுகாட்டில்‌ நடனம்‌ ஆடுகிறார்‌. 
நடனம்‌ ஆடுதல்‌ மகிழ்ச்சிக்கு அடையாளம்‌. 
மகிழ்ச்சிக்குக்‌ காரணம்‌ வெற்றியாகும்‌. 


ஏன்‌ மயானத்தில்‌ ஆடினார்‌? மயானம்‌ என்பது மரணத்தைக்‌ குறிக்கும்‌ இடம்‌. மரணத்தை வென்ற 
நிலையே மயானத்தில்‌ நடனம்‌ ஆடுவதின்‌ வழி விளக்கப்படுகிறது. மயானத்தில்‌ பெற்ற வெற்றி 


என்ன? 


சிலுவையில்‌ பலியான இயேசு கல்லறையில்‌ அடக்கம்‌ பண்ணப்பட்டார்‌. மூன்றாம்நாள்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌. இது மகிழ்ச்சிக்குரியது - மகிழ்ச்சிக்குரிய வெற்றி ஆகும்‌. வெற்றி 
கிடைக்கும்போது பொதுவாக, கூத்தாடுவது இயல்பு. எனவே மயானத்தில்‌ பெற்ற வெற்றி 
மரணத்தை வென்ற வெற்றிக்‌ கூத்தாக விளங்குகிறது. 


வெற்றி கொள்ளப்பட்டது யார்‌? தீமை (௮) பிசாசு; அவர்‌ காலடியில்‌ தீமை - பிசாசு உள்ளது. 


அதாவது, தீமையை வென்ற வெற்றிக்கூத்தே இந்த நடனம்‌. இது ஒழுங்கோடு அமைந்திருக்கும்‌. 


மனிதனாக வந்த கடவுள்‌, தன்னையே பலியாக்கி, தீமையை வென்ற நிலையைக்ளர்‌ மட்டுமே 
என்று நினைத்துவிடக்‌ கூடாது என்பதற்காகவும்‌ அவர்‌ மனிதராக வந்த கடவுள்‌ என்பதைக்‌ 


காட்டுவதற்காகவும்‌ 4 கைகளுடன்‌ வடிவமைத்துள்ளனர்‌. 


4 கைகளில்‌ ஒரு கை உடுக்கையுடன்‌ காணப்படுகிறது. 'உடுக்கை' ( ஒலி / சப்தம்‌ / வார்த்தை ) 


உலகைப்‌ படைத்த வார்த்தையைக்‌ குறிப்பதாக உள்ளது. ஒரு கையில்‌ நெருப்பு உள்ளது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தீமையை (அ) இருளை வென்றவர்‌. ஒளி வடிவமானவர்‌ என்பதைக்‌ குறிப்பது. (உருவம்‌ ஏதும்‌ 


இல்லாத நிலை). 


ஒரு கை - வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே... என்றழைத்து அடைக்கலம்‌ கொடுப்பதாய்க்‌ 
காணப்படுகிறது. மற்றொரு கை, தம்மை அண்டியவர்களுக்கு எந்தத்‌ தீவினையும்‌ அண்டாது 
என்பதை உணர்த்த, திருவடிகளைக்‌ காட்டுகிறதாய்‌ இருக்கின்றது. 


ய உடுக்கை - 'ஓம்‌', 'ஆம்‌' - ஆமென்‌' எனும்‌ வார்த்தையால்‌ கடவுள்‌ உலகைப்‌ 


படைத்ததைக்‌ காட்டுகிறது. 
2. அக்னி (நெருப்பு) - தீமையை அழிக்கிறது. 
3. ஒரு கை வருத்தப்படுபவர்களுக்கு அடைக்கலம்‌ கொடுக்கிறது. 


4. திருவடிகளைக்‌ காட்டும்‌ கை ஆன்மாக்களுக்கு இறைவன்‌ பாதத்தில்‌ அடைக்கலம்‌ 


உண்டு என்பதைக்‌ காட்டுகிறது. 


ஒரு கால்‌ மனிதருக்குத்‌ துன்பத்தைத்‌ தரும்‌ தீமையாகிய சாத்தான்‌ மேல்‌ நின்று 
கொண்டிருக்கிறது. இது தீமையை (அ) சாத்தானை வென்ற நிலை. மற்றொரு 
கால்‌ - ஆடிய பாதம்‌ - தூக்கிய திருவடி. 


எனவே, நடராஜர்‌ சிவநடனம்‌ (08ஈ௦6 ௦4 5ங8) என்பது, அன்பின்‌ நடனத்தைக்‌ குறிக்கிறது. அது 


வெற்றியின்‌ நடனம்‌. தீமையை வென்ற நடனம்‌. 


(சிதம்பர) ரகசியம்‌ - அருவம்‌ 
(கல்தூண்‌) சிவலிங்கம்‌ - அருவுருவம்‌ 
நடராஜர்‌ த உருவம்‌ 


இம்மூன்றும்‌ உள்ள இடம்‌ சிதம்பரமாகும்‌. 


சிதம்பர இரகசியம்‌ - யூத மதம்‌. 
சிவலிங்கம்‌ 4 இஸ்ரவேல்‌ மதம்‌ 
நடராஜர்‌ - கிறிஸ்தவம்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நான்கு வேதங்களில்‌ நடராஜப்‌ பெருமான்‌ குறித்து ஏதும்‌ குறிப்பு கிடையாது. 


இவ்வாறு, உயிர்த்தெழுந்த இயேசுகிறிஸ்து, சைவப்‌ புராண நோக்கில்‌ நடராஜப்‌ பெருமானாக 


விளக்கப்படுகிறார்‌. 


(IV) முருகன்‌ : 


'அழகு' எனும்‌ பொருள்‌ தரும்‌ 'முருகு' எனும்‌ தமிழ்ச்‌ சொல்லிலிருந்து 'முருகன்‌' என்ற பெயர்‌ 
உருவானது. 'முருகன்‌' என்றால்‌ 'அழகன்‌' என்று பொருள்‌. 


இயேசு இளமைப்‌ பருவத்திலேயே பலியானார்‌. நல்ல அழகான பருவம்‌ இளமைப்‌ பருவம்‌ ஆகும்‌. 
எனவே, தமிழில்‌, மனிதனாக வந்து இளமையிலேயே தன்னை பலியாக்கிய கடவுளை 'முருகன்‌' 
என்று அழைத்தல்‌ இயல்பு. 


'தீமை' பல்வேறு நிலைகளில்‌ உருவகிக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்தில்‌ தீமை சாத்தானாக 
உருவகிக்கப்பட்டு இயேசு கிறித்து சாத்தானை வென்றதாகக்‌ கூறப்படுகிறது. 


‘இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்றார்‌” என்பது தமிழ்ப்‌ பண்பாட்டில்‌, 
'முருகன்‌ சாத்தானை வென்றார்‌” என்று கூறப்படுகிறது. 


தீமையாகிய சாத்தான்‌ (அ) சூரபத்மன்‌ மாமரமாக மாறினார்‌. 'சூர்‌' என்றால்‌ தீமை; 'சூரபதுமன்‌' 


என்றால்‌ தீமையே உருவானவன்‌. 

முருகன்‌, மாமரமாக நின்ற சூரபதுமனை வேல்‌ கொண்டு பிளந்தார்‌. 
அதின்‌ ஒரு பாதி மயிலாகவும்‌ மறு பாதி சேவலாகவும்‌ மாறியது. 

சேவல்‌ கொடியாகவும்‌, மயில்‌ வாகனமாகவும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. 


தீமையை அல்லது சாத்தானைத்‌ தன்னுடைய கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ கொண்டு வந்ததை இவ்வாறு 


விளக்குகின்றனர்‌. 


இதில்‌, மாமரம்‌ சிலுவை மரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானை 
அழிக்க வில்லை. ஆனால்‌ சாத்தானை வென்றார்‌. சூரபத்மனும்‌ அழியவில்லை. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


முருகன்‌ சாத்தானை வேல்‌ கொண்டு வென்றார்‌. தீமையை வெல்லும்‌ அந்த வேல்‌, சக்தி (பரிசுத்த 
ஆவி) யிடமிருந்து பெறப்பட்டது. 


இதைப்போல்‌ ஆவியானவரின்‌ பெலத்தினால்‌ இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்று 
உயிர்த்தெழுந்தார்‌. 


மயில்‌ காலின்‌ கீழ்‌ உள்ள பாம்பு, தீமையை அல்லது சாத்தானை வென்ற நிலையைக்‌ குறிக்கும்‌. 


மயிலின்‌ மேல்‌ முருகன்‌ சவாரி செய்கின்றார்‌. மயில்‌ ஆணவத்‌'தைக்‌ குறிக்கிறது. இயேசுவின்‌ 
கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ சாத்தான்‌ கொண்டு வரப்பட்டதை இது குறிக்கும்‌. 


முருகன்‌ சூரபதுமனை வென்றவுடன்‌ தேவேந்திரன்‌ (தேவர்களின்‌ தலைவன்‌) தன்‌ மகள்‌ 


தெய்வயானையை முருகனுக்கு மனைவியாகக்‌ கொடுத்தார்‌. 


தெய்வயானை யூதத்‌ திருச்சபைக்கு அடையாளமாய்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ முருகன்‌ வள்ளியைத்‌ 
தானாகவே தேடிச்‌ சென்று அடைந்தார்‌. இது புறசாதி திருச்சபையைக்‌ குறிக்கும்‌. 


யூதரை விடத்‌ தாழ்ந்த சாதியினராக - புறசாதியினராகக்‌ கருதப்பட்ட சமாரியரை, இயேசு கிறிஸ்து 
தேடிச்‌ சென்று, (யோவான்‌ 4ஆம்‌ அதிகாரம்‌) அவர்களோடு தங்கி, (யோவான்‌ 4:40) உரையாடி, 
நற்செய்தி கூறி, மணவாட்டித்‌ திருச்சபையாகச்‌ சேர்த்தமை, (யோவான்‌ 4:42) கதை வடிவில்‌ 
இவ்வாறு கூறப்படுகிறது. 

முருகனுக்கு இரண்டு மனைவிகள்‌ இருந்தும்‌ பிள்ளைகள்‌ கிடையாது. முருகனுக்கு இன்னொரு 
பெயர்‌ கோவணத்தாண்டி என்பது ஆழ்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே, அவருக்குக்‌ கூறப்பட்டுள்ள 
இரண்டு மனைவியர்‌ என்பதும்‌ 'உருவகமே' என்பதை, 'கோவணத்தாண்டி' எனும்‌ பெயர்‌ 


காட்டுகிறது. 


முருகனுக்கு 12 கைகள்‌ என்றாலும்‌ கால்கள்‌ இரண்டுதான்‌. எனவே 12 கைகள்‌ என்பது 


உருவகமே. 12 சீஷர்களைக்‌ குறிப்பதற்கு 12 கைகள்‌ காட்டப்பட்டுள்ளன. 
(V) காவடி 

காவடி “காவு, தடி... 

காவு * தடி.-- பலிக்குரிய * தடி. 


பலியாவதற்காகக்‌ கொண்டு செல்லப்பட்ட தடி - சிலுவை. 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இயேசு கிறிஸ்து முழு சிலுவையைச்‌ சுமந்து கொண்டு செல்லவில்லை. குறுக்குத்‌ தடியை மட்டும்‌ 
தான்‌ எடுத்துக்‌ கொண்டு சென்றார்‌ என்பது இங்கு நோக்கற்குரியது.. 


(VI) ஐயப்பன்‌ 
ஐயப்பன்‌ - ஐயன்‌ , அப்பன்‌ 


18 படியேறி 'ஒளி'யைக்‌ காண்கின்றனர்‌. 18 படியேறி பார்க்கச்‌ செல்வது கடும்‌ முயற்சியைக்‌ 


குறிக்கலாம்‌. 
நான்‌ உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன்‌' என்பதை இது காட்டுகிறது. 


இப்படி முக்கியமான நிகழ்ச்சிகளை விளக்குவதற்காக வைக்கப்பட்ட உருவங்களை, 


பின்னாட்களில்‌ வழிபடத்‌ தொடங்கினர்‌. 


(VI) இயற்கையிறந்த பிறப்பு 


மனிதனாக வந்த இறைவனின்‌ பிறப்பு இயற்கையிறந்த பிறப்பாகவே பல்வேறு சமயங்களிலும்‌ 
கூறப்படுகின்றமை நோக்கற்குரியது. 


கிறிஸ்தவத்தில்‌, கிறிஸ்துவின்‌ பிறப்பு, தூய ஆவியினால்‌ கன்னிக்குப்‌ பிறந்த தன்மையைக்‌ 
காட்டுவதாக உள்ளது. இஸ்லாமிய சமயத்திலும்‌ இது சிறப்பித்துப்‌ பேசப்படுகிறது. சைவ, 





வைணவ சமயங்களிலும்‌ இந்நிலை காணப்படுகிறது. குமரக்‌ கடவுளாகிய முருகன்‌, பிள்ளையார்‌ 


பிறப்பு, சாதாரண ஆண்‌, பெண்‌ உறவினால்‌ பிறந்ததாகக்‌ கூறப்படாமை நோக்கற்குரியது. 


பொய்கையில்‌ பிறந்தவராக 'முருகன்‌' குறிக்கப்படுவதும்‌, சக்தியாகிய பெண்‌ ஒருத்தியின்‌ 


மூலமாகவே 'பிள்ளையார்‌' உருவானதாகக்‌ கூறப்படுவதும்‌ நோக்கற்குரியன. 


வைணவத்தில்‌ 'பிரமன்‌' விஷ்ணுவின்‌ உந்திக்‌ கமலத்தி லிருந்து வருவதாகக்‌ கூறப்படுவது 
நோக்கற்குரியது. 


ஐயப்பன்‌, சிவன்‌ - விஷ்ணுவின்‌ இணைப்பினால்‌ பிறந்ததாகக்‌ கூறப்படினும்‌ விஷ்ணு, ஆண்‌ 
தன்மையிலிருந்து விடுபடாதவ ராகக்‌ காட்டப்படுவதும்‌ நோக்கற்குரியது. 


பெளத்தத்தில்‌ போதிசத்துவர்கள்‌, சாதாரணமான ஆண்‌, பெண்‌ உறவினால்‌ பிறக்காமல்‌ 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பினை உடையவர்கள்‌ அல்லது உடலினை உடையவர்கள்‌ 


(Mahavatsu. Vol.l-P.201- Quoted by Susmita Pande - Op.Cit.,-P.74) எனக்‌ கருதப்படுவது நோக்கற்குரியது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


(VII) இறைவனும்‌ இறைமகனும்‌ 


மனிதனாக வந்த கடவுள்‌, கடவுளினின்று வேறுபடினும்‌ அவர்‌ கடவுளின்‌ அவதாரமாக 
விளங்குவதால்‌ இருவரும்‌ ஒன்றன்‌, வெவ்வேறு வடிவங்களாயுள்ள தன்மையைச்‌ சமயங்கள்‌ 


எடுத்துக்‌ காட்டுகின்றன. 

விவிலியத்தில்‌ 

“என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌” (யோவான்‌ 14:9) 

“நான்‌ பிதாவிலும்‌ பிதா என்னிலும்‌ இருக்கிறதை.......” (யோவான்‌ 14:10 ) 

என, மனிதனாக வந்த கடவுள்‌ கூறுவதாக உள்ள பகுதிகள்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்தும்‌ 
பெளத்தத்தில்‌, 


“நானே அனைத்திற்கும்‌ மேலான கடவுளாக இருக்கிறேன்‌. இவ்வுலகினை மீட்கும்படியாக 


வந்தேன்‌.” (5பsmita Pande, BIRTH OF BHAKTI IN INDIAN RELIGIONS AND ART, 1982, P.76) 
என்று புத்தர்‌ கூறுவதாக அமைந்துள்ள பகுதியும்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்தும்‌. 
“அகளமாய்‌ யாரும்‌ அறிவரி தப்பொருள்‌ சகளமாய்‌ வந்தது ” (திருவுந்தியார்‌ - 1 ) 
எனும்‌ சைவ சித்தாந்தப்‌ பகுதியும்‌ 

வைணவத்தில்‌ விஷ்ணுவின்‌ அவதாரங்களும்‌ இதற்குச்‌ சான்றுகளாயுள்ளன. 


சிவபெருமானைக்‌ குறிக்கும்‌ பல பெயர்களுள்‌ ஒன்று 'நடராசன்‌' என்பது. இப்பெயர்‌ 
பரம்பொருளைக்‌ குறிக்கும்‌ அதே வேளையில்‌, மனிதனாக வந்த கடவுளையும்‌ குறிப்பது 
நோக்கற்குரியது. 


(1X) மனிதனாக வந்த கடவுள்‌ 


மனிதனாக வந்த கடவுளைச்‌ சமயங்கள்‌ பல்வேறு கோணங்களில்‌ கண்டுள்ளமையைப்‌ பல்வேறு 


சமயங்களும்‌ காட்டுகின்றன. 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


குருவாகவும்‌ அரசராகவும்‌ மன்னுயிர்க்காகத்‌ துன்பம்‌ அடைந்தவராகவும்‌ சாவை வென்றவராகவும்‌ 
தீமையை வென்றவராகவும்‌ கண்டுள்ளமையைப்‌ பல்வேறு சமயங்களும்‌ எடுத்துக்‌ காட்டுவதிலும்‌ 


ஓர்‌ ஒற்றுமை புலப்படுகிறது. 
“ஓருருவம்‌ ஒரு நாமம்‌ ஒன்றுமிலாற்கு ஆயிரம்‌ 
திருநாமம்‌ பாடி நாம்‌ தெள்ளேணம்‌ கொட்டாமோ” 


எனும்‌ மாணிக்கவாசகரின்‌ பாடலின்படி, ஓருருவமோ, ஒரு நாமமோ அற்ற இறைவனைப்‌ 
பல்வேறு கோணங்களில்‌ பல்வேறு பெயர்களில்‌ கண்டு போற்றியுள்ளமையைச்‌ சமயங்கள்‌ 


காட்டுகின்றன. 


(9 குரு 


மனிதனாக வந்த இறைவன்‌ குருவாக, அறிவுரைகள்‌ பல கூறிச்‌ சென்றமையைக்‌ குருக்‌ கோட்பாடு 
விளக்குகிறது. 


கிறிஸ்தவத்தில்‌, 'கிறித்து' என்பதற்கு, குரு எனும்‌ பொருளும்‌ இருப்பது குறிப்பிடற்குரியது. 


“மேசியா', 'கிறிஸ்டாஸ்‌' என்னும்‌ சொற்கள்‌, எண்ணெய்‌ வார்க்கப்பட்டவர்‌' என்னும்‌ பொருளை 
யுடைய எபிரேய, கிரேக்கச்‌ சொற்களாகும்‌. 'எண்ணெய்‌ வார்த்தல்‌' என்பது ஒருவரைத்‌ 
தீர்க்கராகவோ, குருவாகவோ, அரசராகவோ நியமிப்பதற்கு இசுரவேல்‌ மக்கள்‌ கையாண்ட ஒரு 
சடங்கு ஆகும்‌. எண்ணெய்‌ வார்க்கப்பட்டவர்‌ என்னும்‌ பொருள்‌ கொண்ட 'மேசியா' அல்லது 
'கிறிஸ்டாஸ்‌' அல்லது 'கிறித்து' என்றால்‌ தீர்க்கர்‌, குரு, அரசர்‌ என்னும்‌ பொருளை உணர்த்தும்‌. 
வரப்போகும்‌ காரியங்களை உலகிற்கு முன்னறிவிக்கும்‌ தீர்க்கராகவும்‌ மாணவர்களுக்குக்‌ 
குருவாகவும்‌ அவர்‌ போதித்த இறையரசுக்கு அரசராகவும்‌ இயேசு விளங்கினார்‌.” (டாக்டர்‌ மு. 
தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு,1975, ப.256.) எனும்‌ 
பகுதிகள்‌ மேற்கூறியதைத்‌ தெளிவுபடுத்தும்‌. 


பெளத்தத்தில்‌ புத்தரைத்‌ தெய்வமாகக்‌ காணும்‌ வடிவங்கள்‌ பலவற்றில்‌, அவரைக்‌ குரு வடிவில்‌ 
காண்பதும்‌ நோக்கற்குரியது. சைவத்தில்‌ தட்சிணாமூர்த்தியின்‌ உருவம்‌ இத்‌ தன்மையைக்‌ 
காட்டும்‌. ஆலமர்‌ செல்வனாக, குருவாக அமர்ந்து, விளக்கும்‌ நிலை இதில்‌ காட்டப்படுகிறது. 


“ஒருவராயிரு மூவருமாயவன்‌ குருவதாய குழகன்‌” (திருநாவுக்கரசர்‌ - பன்னிரு திருமுறை - முதற்‌ 
பகுதி - ப.43(1)) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


“குருவே சிவமெனக்‌ கூறினன்‌ நந்தி” (திருவாசகம்‌ 1581) 

எனும்‌ பாடலடிகளும்‌ இறைவனின்‌ குரு தன்மையைக்‌ காட்டுகின்றன 
“வணங்குவாய்‌ செகசோதி ஒருவனாகி........ 

குணமான மனிதரைப்‌ படைத்த பின்பு 

குவலயத்தில்‌ தானுதித்துக்‌ குருவாய்‌ வந்து” (அகத்தியர்‌ ஞானம்‌ 30) 


எனும்‌ பாடலும்‌ இங்கு நோக்கற்குரியது. இப்பாடல்கள்‌ இறைவன்‌ குருவாக வந்து 
ஆன்மாக்களுக்கு உணர்த்திச்‌ சென்றமையைத்‌ தெற்றெனக்‌ காட்டுகின்றன. 


இவ்வாறு, கிறிஸ்தவத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளை எளிய மக்களும்‌ புரிந்து கொள்ளும்‌ 
முறையில்‌, கதை வடிவில்‌ - புராண நோக்கில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவப்‌ புராணங்கள்‌ 


விளக்கியுள்ளமையை மேற்கண்டவற்றால்‌ அறியலாம்‌. 


[ஆனால்‌, பிற்காலத்தில்‌ ஆரியரால்‌ தவறான கருத்துகள்‌ திணிக்கப்பட்டு, தோமா வழி திராவிடக்‌ 


கிறிஸ்தவம்‌ கறைபடுத்தப்பட்டமை பின்னிணைப்பு 2 -(1),(॥) இல்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டுள்ளது.] 


11. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - இலக்கிய நோக்கு 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ கிறிஸ்தவத்தின்‌ அடிப்படைக்‌ 


கோட்பாடுகளைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 
மூவொருமைக்‌ கோட்பாடு: 


சைவத்தில்‌ கடவுள்‌ மூன்று நிலைகளில்‌ காட்டப்படுகின்றார்‌. 


அருவம்‌ = வடிவமற்ற நிலை 
உருவம்‌ = வடிவமுள்ள நிலை 
அருஉருவம்‌ - முழுவடிவமற்ற நிலை 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இவ்வாறு மூன்று நிலைகளில்‌ காட்டப்படுகின்றார்‌. 

ஒருவராக இருக்கின்ற கடவுளே மூவராக, அஃதாவது மூவொருவராக விளங்குகின்றார்‌. ஞய்ங்‌ 
உள்ள்ங்ய்ஸ்ரீங்‌ பட்ழ்ங்ங்‌ டங்ழ்ள்ர்ய்ள்‌' ('ட்ர்ம்ர்ர்ன்ள்ண்ன்ள்‌') என்று கிறிஸ்தவ இறையியலில்‌ 
விளக்கப்படுவதை, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ பின்வரும்‌ பாடல்களில்‌ தெளிவாக 


எடுத்துக்காட்டுகின்றது. 

“ஏகன்‌ அநேகன்‌ இறைவனடி வாழ்க' (திருவாச.சிவ.5 ) 

எனும்‌ திருவாசகப்‌ பாடலடி விளக்குகிறது. 

வைணவ அடியார்களின்‌ பின்வரும்‌ பாடலடிகளும்‌ இதற்குச்‌ சான்றுகளாயுள்ளன. 
'மூவராகிய மூர்த்தியை' (நம்மாழ்‌.திருவாய்‌.-3-6-2 ) 

உடம்பு உருவில்‌ மூன்றொன்றாய்‌ மூர்த்தி வேறாய 

உலகுய்ய நின்றவன்‌ ' ( திருவாய்‌.1-9-1 ) 

'மூவராகிய ஒருவனை ' ( திருமங்கை. 3-1-10 ) 

'யாவருமா யாவையுமா யெழில்‌ வேதப்‌ பொருள்களுமாய்‌ 
'மூவருமாய்‌ முதலாய மூர்த்தி' ( திருமங்கை. 4-1-2 ) 

“தன்னாலே தன்னுருவம்‌ பயந்த தானாய்த்‌ 

தயங்கொளிசேர்‌ மூவுலகும்‌ தானாய்‌ வானாய்த்‌ 

தன்னாலே தன்னுருவில்‌ மூர்த்தி மூன்றாய்த்‌ 

தானாய னாயினான்‌ சரணென்‌ றுய்வீர்‌' (திருமங்கை. 6-6-6 ) 
'அருவமோ உரூவாரூபம்‌ ஆனதோ அன்றிநின்ற 

உருவமோ உரைக்கும்‌ கர்த்தா வடிவெனக்‌ குணர்திங்கென்னின்‌ 


அருவமும்‌ உரூவாரூபம்‌ ஆனதும்‌ அன்றிநின்ற 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


உருவமும்‌ மூன்றும்‌ சொன்ன ஒருவனுக்‌ குள்ளலாமே' (சிவஞானசித்தியார்‌ 1:38 ) 
எனும்‌ சிவஞானசித்தியார்‌ பாடலும்‌ இதனைத்‌ தெளிவு படுத்துகின்றன. 
அவதாரக்‌ கோட்பாடு: 


கடவுள்‌ ஏன்‌ மனிதனாக அவதரித்தார்‌ எனும்‌ அவதாரத்தின்‌ நோக்கம்‌ சைவத்தில்‌ கீழ்க்காணுமாறு 
விளக்கப்படுகிறது. 


'அருபரத்‌ தொருவன்‌ அவனியில்‌ வந்து 

குருபரன்‌ ஆகி அருளிய பெருமையைச்‌ 

சிறுமை என்றிக ழாதே' (திருவாசகம்‌ - போற்றித்‌ திரு அகவல்‌ 75-77 ) 
எனும்‌ திருவாசகப்‌ பாடலடிகள்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றன. 


பாவ இயல்பிலிருந்து மனிதனை விடுவித்து, புதிய வாழ்வு கொடுப்பதற்கு, கடவுள்‌ பிறந்ததாக 


வைணவம்‌ கூறுகிறது. 
பொய்ந்நின்ற ஞானமும்‌ பொல்லா ஒழுக்கும்‌ 
அழுக்குடம்பும்‌ 
இந்நின்ற நீர்மை இனி யாம்‌ உறாமை 
உயிர்‌ அளிப்பான்‌ 
எந்நின்ற யோனியுமாய்ப்‌ பிறந்தாய்‌ 
இமையோர்‌ தலைவா. ( நம்மாழ்வார்‌ திருவிருத்தம்‌ 1 - 3580) 


பாவக்கட்டிலிருந்து மனிதனை விடுவித்து, நித்திய பேரின்பத்தை அளிப்பதற்குக்‌ கடவுள்‌ 
அவதாரம்‌ எடுத்தார்‌. 


பலி நிறைவேற்றக்‌ கோட்பாடு 


பலி / தவம்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எல்லா மனிதர்களும்‌ பாவ இயல்புடன்‌ பிறக்கின்றனர்‌ என்று சைவம்‌, வைணவம்‌ இரண்டுமே 


ஏற்றுக்‌ கொள்கின்றன. ஆனால்‌ கடவுள்‌ கோட்பாட்டிற்கு முற்றிலும்‌ முரண்பட்ட கோட்பாடை 





உடைய அத்வைதிகள்‌' பாவம்‌ என்ற கருத்து மாயை (அ) பொய்த்‌ தோற்றம்‌ என்கின்றனர்‌. பிறகு 
ஒவ்வொருவரும்‌ நானே கடவுள்‌' என்று உரிமை பாராட்டி, தாமே கடவுளுக்குச்‌ சமமாகலாம்‌ 
என்கின்றனர்‌. இது கடவுள்‌ கொள்கைக்கு எதிரான 'போலி ஆத்திகக்‌ கொள்கை' அல்லது 'நய 
வஞ்சக நாத்திகக்‌ கொள்கை' ஆகும்‌. இது, கிறிஸ்தவத்தில்‌ கூறப்படும்‌ “அந்திக்‌ கிறிஸ்து 


கொள்கை' ஆகும்‌. 
பாவ இயல்புடன்‌ பிறந்த மனிதன்‌ விடுதலை அடைவது எவ்வாறு? 


செம்பில்‌ களிம்பு சேரக்‌ கூடாது என்றால்‌ களிம்பே இல்லாத தங்கத்துடன்‌ சேர்த்து உருக்கி, 
இரண்டையும்‌ ஒன்று கலக்க வேண்டும்‌. அதன்‌ பின்‌ அது களிம்பால்‌ பாதிக்கப்படாது. அதைப்‌ 
போன்று, தாம்‌ ஒருவரே பரிசுத்தராய்‌ இருக்கும்‌ கடவுள்‌ மட்டுமே பிறப்பிலேயே பாவ இயல்பைப்‌ 
பெற்ற மனுக்குலத்தை விடுவிக்க இயலும்‌. 


எனவே, கடவுள்‌ மனிதனாக வந்து, தம்மையே பலியாக்கி, நம்மைப்‌ பாவத்திலிருந்து 


விடுவித்ததைப்‌ பின்வரும்‌ பாடல்கள்‌ காட்டுகின்றன. 
பவம்‌ அறுப்பார்‌ (சடகோபர்‌ அந்தாதி - 8) 
அவன்‌ கண்டாய்‌ நன்னெஞ்சே 
ஆரருளும்‌ கேடும்‌ 
அவன்‌ கண்டாய்‌ ஐம்புலனாய்‌ நின்றான்‌ 
அவன்‌ கண்டாய்‌.... 
( நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌ இயற்பா - இரண்டாந்‌ திருவந்தாதி (24) - 3307) 


இவ்வாறு, கடவுள்‌ ஐம்புலன்களை உடைய மனிதனாக வந்து, தன்னையே பலியாக்கி, பாவத்தின்‌ 


வல்லமையை அழித்ததாக மேற்கண்ட பாடல்கள்‌ தெளிவாகத்‌ தெரிவிக்கின்றன. 


அறுவகைச்‌ சமயங்களும்‌ வெளிப்படுத்தும்‌ மையக்‌ கருத்து - கடவுள்‌ எல்லா ஆசிர்வாதங்களுக்கும்‌ 
மூலகாரணன்‌; தொடக்கம்‌, முடிவு அற்றவன்‌; தன்னுடைய பாடுகள்‌ என்ற தவத்தால்‌ அதாவது 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பாடு மரணமாகிய தவத்தை ஏற்றுக்‌ கொண்டு, தன்னையே பலியாகக்‌ கொடுத்து, மற்றவர்கள்‌ 


நீடுவாழ்வு பெற வழிவகுத்தார்‌ என்பதைச்‌ சைவம்‌ கீழ்க்காணும்‌ பாடல்கள்‌ வழி விளக்குகின்றது. 

பிணக்கற அறுவகை சமயமும்‌ நெறியுள்ளி 

வுரைத்த, 
கணக்கறு நலத்தன்‌; அந்தமில்‌ ஆதியம்‌ பகவன்‌ 
வணக்குடை தவநெறி... வழிநின்று; 
( நம்மாழ்வார்‌ திருவாய்மொழி - 1-3-5 (2108) ) 

'அவியுமாகி ' ( அப்பர்‌ 307-8) 
பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு : 


சமண, பெளத்த மதங்களில்‌ அவரவர்‌ செய்த தீமைக்கு மன்னிப்பு, கிடையாது. காரணம்‌, 


அம்மதங்களில்‌ கடவுள்‌ கொள்கை கிடையாது. 


எனவேதான்‌, இளங்கோ அடிகள்‌ சிலப்பதிகாரத்தில்‌ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்‌' 
என்கிறார்‌. அதாவது, அவரவர்‌ செய்த வினைக்கு உரிய பலனை அவரவரே அனுபவிக்க 


வேண்டும்‌ என்று கூறப்பட்டுள்ளது. 


உலகிலேயே மன்னிப்பு என்ற தெளிவான கருத்தை - கடவுள்‌ மன்னிக்கிறார்‌ - மன்னிப்பைக்‌ 


கொடுத்து விட்டார்‌ என்ற ஆழமான கருத்தை உடையது கிறிஸ்தவம்‌ மட்டுமே ஆகும்‌. 
கடவுள்‌ மன்னிப்பு கொடுத்துவிட்டார்‌; 
நான்‌ பெற்றுக்‌ கொண்டேன்‌. 

என்பதுதான்‌ சரணாகதி தத்துவம்‌ ஆகும்‌. 


இந்தக்‌ கொள்கை - கடவுள்‌ மன்னிப்பைக்‌ கொடுக்கிறார்‌; கொடுத்துவிட்டார்‌ - என்பது இஸ்ரேல்‌, 
யூத சமயங்களில்‌ கிடையாது. எனவே, இவற்றில்‌ பலி கொடுக்க வேண்டும்‌; பலி 


கொடுக்காவிட்டால்‌ மன்னிப்பு கிடையாது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆனால்‌, இயேசு நம்‌ பாவங்களுக்காகப்‌ பலியாகி விட்டார்‌..... கடவுள்‌ என்‌ பாவத்தை மன்னித்து 
விட்டார்‌; அதை ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌ என்‌ கடமை என்ற கிறிஸ்தவக்‌ கொள்கைதான்‌ சைவ, 


வைணவக்‌ கொள்கையாகும்‌. 


சைவ, வைணவ சமயங்களில்‌ காணப்படும்‌ சரணாகதி தத்துவம்‌ என்பது பாவ மன்னிப்பு அடைந்த 


ஆன்மா இறைவனுடைய பாதத்தைச்‌ சரணடைந்த நிலையைக்‌ காட்டுகிறது. 
விசுவாசத்தினால்‌ இரட்சிப்பு கோட்பாடு : 
மீட்பு : 
எல்லாப்‌ பாவங்களில்‌ இருந்தும்‌ நான்‌ உன்னை விடுவிப்பேன்‌. (பகவத்கீதை 18:66 ) 
செம்மலர்‌ நோன்தாள்‌ சேரல்‌ ஒட்டா 
அம்மலம்‌ கழீஇ அன்பர்‌. (சிவஞானபோதம்‌ - 12) 


மனிதனாக வந்து தன்னையே பலியாக்கிய கடவுளின்‌ தியாக அன்பால்‌ ஆன்மா தன்‌ 
பாவத்திலிருந்து கழுவப்‌ பட்டுவிட்டால்‌, அது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பின்பு அது கடவுளின்‌ 
ஆலயமாக மாறுகிறது. 


மீட்கப்பட்ட ஆன்மா கடவுள்‌ வாழும்‌ கோவிலாக விளங்குவதைப்‌ பின்வருமாறு திருமூலர்‌ 


கூறுகிறார்‌ : 
உள்ளம்‌ பெருங்கோயில்‌; ஊன்‌ உடம்பு ஆலயம்‌. (திருமூலர்‌ திருமந்திரம்‌ 1792 ) 
உள்ளம்‌ - ஆன்மா 

வைணவம்‌ இதையே ஷேத்ரம்‌, ஷத்ரஞ்ஞன்‌ என்கிறது. 


இவ்வாறு, மனிதனாக வந்த கடவுளின்‌ பலியால்‌ மனிதனின்‌ பாவம்‌ கழுவப்பட்டு, தான்‌ கடவுள்‌ 


வாழும்‌ கோவிலாகின்றான்‌ என்பதை மேற்கண்ட பாடல்கள்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


12. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - இறையியல்‌ / தத்துவ நோக்கு 


தமிழ்நாட்டில்‌ தோன்றிய சைவம்‌, இறையியல்‌ நோக்கில்‌ 14 சைவசித்தாந்த சாத்திரங்களாக 
உருவாயின. இவற்றின்‌ காலம்‌ கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு வரை 
ஆகும்‌. 


சைவ சித்தாந்தம்‌ 


சைவ சித்தாந்தத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கையாக முப்பொருள்‌ அநாதி என்று சைவ சிந்தாந்திகள்‌ 
கூறுகிறார்கள்‌ அந்த மூன்று பொருள்கள்‌. 


பதி பசு பாசம்‌ 
கடவுள்‌ ஆன்மா உலகம்‌ 
சிவஞான போதம்‌ 


சைவ சித்தாந்த நூல்கள்‌ 14இல்‌ சிவஞானபோதம்‌ மட்டும்‌ சூத்திரங்களால்‌ எழுதப்பட்டது. 
மற்ற 13 நூல்களும்‌ செய்யுளால்‌ எழுதப்பட்டவை ஆகும்‌. சைவ சித்தாந்த நூல்களில்‌ முதல்‌ 
இரண்டு நூல்கள்‌ தவிர மற்ற 11 நூல்களும்‌ சிவஞானபோதத்திற்கு விளக்கம்‌ கொடுக்கும்படி 


எழுதப்பட்ட நூல்களாகும்‌. 
பதி பசு பாசம்‌ என்பவற்றைத்‌ தெளிவாகக்‌ கூறுவது சிவஞானபோதம்‌. 


மற்றும்‌ மனிதனுடைய படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு என்ற மூன்று பற்றியும்‌ சிவஞானபோதம்‌ 
தெளிவாக விளக்குகின்றது. 


இந்த 12 சூத்திரங்களில்‌ ஆதியாகமம்‌ முதல்‌ வெளிப்‌ படுத்தின விசேஷம்‌ வரை உள்ளவற்றைச்‌ 
சாறு பிழிந்து கொடுத்திருக்கிறார்‌ ஆசிரியர்‌. 


சைவ சித்தாந்தத்தில்‌ விளக்கப்படும்‌ அடிப்படைக்‌ கருத்துகள்‌ : 
படைப்பும்‌ மனிதனின்‌ வீழ்ச்சியும்‌ : 


சைவத்தின்‌ அடிப்படையான இறையியல்‌ நூலான சிவஞானபோதம்‌' படைப்பைப்‌ பற்றியும்‌ 
படைக்கப்பட்ட முதல்‌ மனிதன்‌ எப்போது வீழ்ச்சிக்குள்ளானான்‌ என்பதையும்‌ தெளிவாகப்‌ 


பின்வருமாறு விளக்குகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அவன்‌, அவள்‌, அது எனும்‌ அவை மூவினைமையின்‌ 
தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம்‌ 
அந்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌. (சிவஞானபோதம்‌ - 1 ) 


ஆதியில்‌ கடவுள்‌ ஆண்‌ (அவன்‌ - முதல்‌ மனிதன்‌), பெண்‌ (அவள்‌ - முதல்‌ பெண்‌), உலகம்‌ (அது) 
இம்மூன்றையும்‌ மூன்று வேறுபட்ட செயல்களினால்‌ படைத்தார்‌. அவை பரிசுத்தமாய்‌ இருந்தன. 
ஆனால்‌ பின்பு அவை பாவத்தில்‌ (மலம்‌) வீழ்ந்தன. இது பரிசுத்த வாழ்க்கைக்கு முடிவாயிற்று. 
பாவ வாழ்க்கையின்‌ தொடக்கமாயிற்று என்று அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. 


பரிசுத்தப்‌ படைப்பு பாவத்தில்‌ விழுந்தது எவ்வாறு? இதைச்‌ சைவ சித்தாந்தம்‌ பின்வருமாறு 
விளக்குகின்றது. 


முத்தி முதற்கொடிக்கே மோகக்‌ கொடி படர்ந்து 
அத்தி பழுத்தது என்று உந்தீ பற. 
அப்பழம்‌ உண்ணாதே உந்தீ பற. (திருவுந்தியார்‌ - 41 ) 


பரிசுத்தமாய்‌ இருந்த (கொடிகளில்‌) படைப்புகளில்‌ முதற்கொடியாகிய முதல்‌ மனிதனில்‌ பாவக்‌ 
கொடி படர்ந்து, தீமையாகிய பழம்‌ பழுத்தது. அப்பழத்தை உண்ணாதே என்கிறது சைவ 
சித்தாந்தம்‌. 


இது எப்பொழுது நிகழ்ந்தது? விலிலியத்தின்படி, உண்ண வேண்டாம்‌ என்று கட்டளையிடப்பட்‌। 





பழத்தை முதல்‌ மனிதனாகிய ஆதாம்‌ உண்டான்‌. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசிக்க வேண்டாம்‌ என்ற கட்டளையிடப்பட்டிருந்தது. ஆனால்‌ அவன்‌ கடவுளின்‌ 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போனபோது, பாவம்‌ அவனை மேற்கொண்டது. முதல்‌ மனிதனின்‌ 
சந்ததியினரும்‌ பாவத்தில்‌ வீழ்ந்தனர்‌. இப்படியாக அவனது வழித்‌ தோன்றல்களின்‌ மீது 
தொடர்ந்து வரும்‌ பாவம்‌ சகசமலம்‌' என்று சைவத்தில்‌ குறிப்பிடப்படுகின்றது. (டாக்டர்‌ மு. 


தெய்வநாயகம்‌,. சிவஞானபோதம்‌, பக்‌.10 -14) 


'சகசமலம்‌' அல்லது இயல்பாகவே வருகின்ற பாவத்தில்‌ வீழ்ந்த மனிதருக்குத்‌ தாமாக இறைவனை 
உணர்ந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ இல்லை என்பதையும்‌, கடவுளே மனிதனாக - குருவாக வந்ததன்‌ 
மூலம்‌ மனிதருக்குத்‌ தன்னை உணர்த்தும்‌ ஆற்றல்‌ பெற்றவன்‌ என்பதையும்‌, அதாவது இரும்பை 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இழுக்கும்‌ காந்தத்தைப்‌ போல இறைவன்‌ இருக்கின்றான்‌ என்பதையும்‌ காந்தங்கண்ட பசாசத்‌ 
தவையே' (5) என்னும்‌ சிவஞானபோதத்‌ தொடர்‌ விளக்குகின்றது. 


குருவாதல்‌: 


பதினான்கு சித்தாந்த சாத்திரங்களில்‌ முதல்‌ சாத்திரமான திருவுந்தியார்‌, இறைவன்‌ குருவாக 
உலகில்‌ பிறந்ததை, 


'அகளமாய்‌ யாரும்‌ அறிவரி தப்பொருள்‌ 
சகளமாய்‌ வந்ததென்‌ றுந்தீபற 

தானாகத்‌ தந்ததென்‌ றுந்தீபற'( திருவுந்தியார்‌, 1) 
என்று தெளிவாகக்‌ கூறுகின்றது. 


இறைவனோடு மகிழும்‌ முக்தி நிலையில்‌ தோன்றிய முதல்‌ கொடியான ஆதாமால்‌ ஏற்பட்ட, 
மோகக்‌ கொடியாகிய பாவத்தின்‌ காரணமாக உலகில்‌ தீமை பழுத்தது. அந்தத்‌ தீமையை, 
அருளாகிய கத்தி கொண்டு மோகக்‌ கொடியை அறுத்து, அதில்‌ திரும்பவும்‌ முக்திப்‌ பழத்தைப்‌ 


பழுக்க வைக்குமாறு, ஒப்பற்ற கொடியாகிய இறைக்‌ குமரன்‌ இவ்வுலகில்‌ வந்தார்‌.. ( டாக்டர்‌ மு. 
தெய்வநாயகம்‌, சிவஞானபோதம்‌, பக்‌. 30-31) இதை, 

“முத்தி முதற்கொடிக்கே மோகக்‌ கொடிபடர்ந்‌ 

தத்தி பழுத்த தருளென்னுங்‌ - கத்தியினால்‌ 

மோகக்‌ கொடியறுக்க முத்திப்‌ பழம்பழுக்கும்‌ 


ஏகக்‌ கொடியெழுங்காண்‌ இன்று” (திருக்களிற்றுப்படியார்‌, 93 ) 


எனத்‌ திருக்களிற்றுப்படியார்‌ கூறுகிறது. பாவத்தில்‌ வீழ்ந்த மனிதரை மீட்க இறைவன்‌ குருவாக 


வந்த தன்மையை, சிவஞானபோதம்‌ பின்வருமாறு விளக்குகின்றது. 


இறைவன்‌ குருவாக வந்து, சிலுவைத்‌ தவத்தினில்‌ உலக மக்களுக்கு உணர்த்தி, மனிதரை 


மீட்டுக்கொண்டதை, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'ஐம்புல வேடரின்‌ அயர்ந்தனை வளர்ந்தெனத்‌ 

தம்முதல்‌ குருவுமாய்த்‌ தவத்தினி லுணர்த்தவிட்டு 

அன்னிய மின்மையின்‌ அரன்கழல்‌ செலுமே' (சிவஞானபோதம்‌, 8 ) 
எனச்‌ சிவஞானபோதம்‌ கூறுகிறது. 


எங்ஙனம்‌ அரசகுலத்தில்‌ பிறந்த ஒருவன்‌ நிலை மாறி வேடர்‌ குலத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்து 
தன்னுடைய உயர்‌ நிலையை அறியாமலிருக்கின்றானோ அங்ஙனமே கடவுளோடு இன்புற்றிருக்க 
வேண்டிய ஆன்மா, சகசமலமாகிய இயல்பான பாவத்தால்‌ தன்‌ நிலையிலிருந்து வீழ்ந்து ஐம்புல 
வேடராகிய ஐம்புல இச்சைகளுக்கு அடிமைப்பட்டுத்‌ தன்னையே அறிய இயலாத நிலையில்‌ 
இருக்கின்றது. 


வேடர்‌ குலத்தில்‌ இருக்கும்‌ தன்‌ மகனை மீட்க, அரசன்‌ எவ்வாறு எளிய வேடனுருவெடுத்து, 
அவனைக்‌ கண்டு, அறிவுறுத்தி, அவன்‌ நன்னிலையடையச்‌ செய்கின்றானோ, அவ்வாறே 
கடவுளும்‌ எளிய மனுவுருவெடுத்து, மனுக்‌ குலத்திற்கு மெய்யறிவை அறிவுறுத்தி, தன்னையே 
அழித்து, அவர்கள்‌ நன்னிலை அடையச்‌ செய்கின்றான்‌. 


இறைவன்‌ சிலுவைத்‌ தவத்தில்‌ சிந்திய செந்நீரால்‌ மனிதனுடைய பாவம்‌ கழுவப்படுகிறது. 
செந்நீரைச்‌ சிந்தும்‌ திருத்தாள்கள்‌ செம்மலர்‌ நோன்தாள்‌' (சிவஞானபோதம்‌, சூத்‌. 12) எனக்‌ 
குறிக்கப்படுவதுடன்‌, அம்மலம்‌ கழுவிய அன்பர்‌ எனவும்‌ இறைவன்‌ போற்றப்படுகின்றார்‌. 


தவத்தின்‌ தலைவன்‌: 
உலகில்‌ துன்பங்களை ஏற்றுத்‌ தவம்‌ செய்யும்‌ தவ முனிவர்களின்‌ தவங்களில்‌ எல்லாம்‌, மிக 
உயர்ந்த தவம்‌ இறைவனுடையதாகும்‌ என்கிறது சைவ சித்தாந்தம்‌... 


தன்னுயிர்‌ தானறப்‌ பெறுதலாகிய தவங்களில்‌, தன்‌ உயிரைச்‌ சிலுவையின்‌ சித்திரவதைக்கு ஒப்புக்‌ 
கொடுத்துத்‌ துன்பங்களின்‌ உச்ச நிலையைத்‌ தாங்கிக்‌ கொண்ட அவருடைய தவம்‌, எல்லாத்‌ 
தவங்களிலும்‌ தலைமையானதாகும்‌. பாவமாகிய இருள்‌ நிறைந்த மூலையிலிருந்து மீட்பாகிய ஒளி 
நிறைந்த முற்றத்திற்குக்‌ கொண்டு வந்துவிட்டவராகிய அவரே தவத்தில்‌ தலைவராகின்றார்‌ 


என்பதை, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'மூலை யிருந்தாரை முற்றத்தே விட்டவர்‌ 

சாலப்‌ பெரியரென்‌ றுந்தீபற 

தவத்தில்‌ தலைவரென்‌ றுந்தீபற” (திருவுந்தியார்‌, 12 ) 
என்று திருவுந்தியார்‌ கூறுகின்றது. 


இயேசு கிறிஸ்துவின்‌ சிலுவைப்பாடாகிய வரலாறும்‌, அன்பே உருவான சிவபெருமான்‌ 
நஞ்சுண்டதாகிய புராண விளக்கமும்‌, மனிதர்‌ மீது இறைவன்‌ கொண்ட அன்பை, அன்பால்‌ 


ஏற்றுக்கொள்ளும்‌ துன்பத்தை - தவத்தை வெளிப்படுத்திக்‌ காட்டும்‌ செயல்களாகும்‌. 
அன்பின்‌ மறுபெயரே 'சிவம்‌' என்று பின்வருமாறு திருமூலர்‌ கூறுவது இங்கு குறிப்பிடற்குரியது. 
அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்‌ தாரே (திருமூலர்‌ திருமந்திரம்‌, 257 ) 


என்னும்‌ திருமூலர்‌ வாக்கின்‌ வழி, அன்பு வேறு; சிவம்‌ வேறு அன்று என்பது 
தெளிவுபடுத்தப்படுகிறது. 


அன்பேயென்‌ அன்பேயென்‌ றன்பால்‌ அழுதாற்றி 
அன்பேயன்‌ பாக அறிவழியும்‌ - அன்பன்றித்‌ 
தீர்த்தந்‌ தியானம்‌ சிவார்ச்சனைகள்‌ செய்யுமவை 
சாற்றும்‌ பழமன்றே தான்‌ (திருக்களிற்றுப்படியார்‌, 55 ) 
என்னும்‌ திருக்களிற்றுப்படியார்‌ வாக்கின்படி, அன்பால்‌ அழுது அரற்றல்‌ சிறப்பிக்கப்படுகிறது. 


அன்புக்கும்‌ அழுகைக்கும்‌ இணைப்புக்‌ கூறுவானேன்‌ என்கிற நோக்கில்‌ காணும்போது, 
அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌, ஆர்வலர்‌ புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌' என்று திருக்குறள்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


விளக்கம்‌ கிறது. அன்புடையார்‌ என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு என்னும்‌ லக்கணத்திர்‌ 
தருகிறது. அன்பு 1 பாக்டு னு த்திறகு 
இலக்கியமாக, இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை அமைந்திருப்பதாக திரு.வி.க. கூறுகின்றார்‌. 


“மனிதரே ஆலயம்‌' எனும்‌ கோட்பாடு: 


இடைக்காலத்தில்‌ ஆரிய பிராமணர்களால்‌ உருவாக்கப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு 
மாறாக, கடவுளால்‌ மீட்கப்பட்ட அனைவருமே கடவுள்‌ வாழும்‌ 'ஆலயங்கள்‌' என்பதைப்‌ 


பின்வருமாறு விளக்குகின்றது சிவஞானபோதம்‌.. 


மனிதனாக வந்து தன்னையே பலியாக்கிய கடவுளின்‌ தியாக அன்பால்‌ ஆன்மா தன்‌ 
பாவத்திலிருந்து கழுவப்‌ பட்டுவிட்டால்‌, அது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு, பின்பு அது கடவுளின்‌ 
ஆலயமாக மாறுகிறது என்பதை, 


செம்மலர்‌ நோன்தாள்‌ சேரல்‌ ஒட்டா 

அம்மலம்‌ கழீஇ அன்பரொடு மறீஇ 

மாலற நேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ 

ஆலயந்‌ தானும்‌ அரனெனத்‌ தொழுமே. (சிவஞானபோதம்‌ - 12) 


எனும்‌ பாடல்‌ விளக்ககின்றது. மீட்கப்பட்ட ஆன்மா கடவுள்‌ வாழும்‌ கோவிலாக விளங்குவதை 
இப்பாடல்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. எனவே, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு சிறிதும்‌ 
இடமில்லாத கோட்பாட்டைக்‌ கொண்டது உண்மையான சைவ சித்தாந்தம்‌ என்பதைத்‌ தெளிவாக 


அறியலாம்‌. 
சைவசித்தாந்தத்தில்‌ மாற்றுக்‌ கருத்துகள்‌ : 


சைவ சித்தாந்தத்தில்‌ 'உயிரை ப்‌ பற்றி விளக்காமல்‌ விட்டுவிட்டனர்‌. உலகம்‌, ஆன்மா, கடவுள்‌ 


என்ற மூன்று பற்றிதான்‌ விளக்குகின்றனர்‌. 


ஆகையினால்தான்‌ சைவ சித்தாந்திகள்‌ உயிருக்கும்‌, ஆன்மாவிற்கும்‌ உள்ள வேறுபாடு 
தெரியாமல்‌, அதில்‌ சொல்லப்பட்ட ஆன்மாவைத்‌ தவறாக உயிர்‌ என்று நம்பி, விளக்கம்‌ 


கொடுக்கிறார்கள்‌. 


இதனால்‌, சைவ சித்தாந்தம்‌ சொல்கின்ற அடிப்படை உண்மைகளை சைவ சித்தாந்திகளால்‌ 


சரியாக விளக்க முடியவில்லை. ( டாக்டர்‌ மு.தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு, 
செம்டம்பர்‌, 1997, ப.131-161 ) 

இதன்‌ காரணமாக, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு மாறுபட்ட சைவ சித்தாந்த கருத்துகளுக்கு 
ஏற்ற விளக்கம்‌ கொடுக்க முடியாமல்‌, கொடுக்கத்‌ தெரியாமல்‌ - சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை 
ஆதரிக்கின்றவர்களாக இருக்கின்றனர்‌. இதற்குக்‌ காரணம்‌, இவர்களும்‌ ஆன்மாவை உயிர்‌ என்று 
கருதுகிறார்கள்‌. 


இறைவன்‌ குருவாக வந்தாரா? 


இறைவன்‌ அருள்‌ உருவோடு மாயத்‌ தோற்றத்தைக்‌ கொண்டு, குரு வடிவில்‌ 
காட்சியளிக்கின்றானேயன்றி, உலகில்‌ கடவுள்‌ ஒரு மனிதனாகப்‌ பிறந்து, குருவின்‌ தன்மையை 
வெளிக்‌ காட்டியிருத்தல்‌ இயலாது என்னும்‌ மாற்றுக்‌ கருத்தை எழுப்பி வெளியிடலாயினர்‌. 


இன்றும்‌ சைவசித்தாந்த அன்பர்களின்‌ உள்ளங்களில்‌ இப்படிப்பட்ட கருத்தே இடம்‌ 
பெற்றிருக்கின்றது. 


ஆனால்‌, சித்தாந்த சாத்திரங்களின்‌ விளக்கங்களில்‌ பெரும்பகுதியை எழுதிய உமாபதி 


சிவாசாரியார்‌, இறைவன்‌ மனிதனாக இப்பூவுலகில்‌ நம்மைப்போல்‌ பிறந்த தன்மையை, 
அருளுரு என்ற பொருளினை ஆயின்‌ 
மாயா உருவினன்‌ மாயா உருவினை 
ஏயான்‌ ஏய்ந்தவர்‌ எம்ம னோரே (சங்கற்ப நிராகரணம்‌, சைவவாதி நிராகரணம்‌, 25-27 ) 
என்று தெளிவாகக்‌ கூறுகிறார்‌. 
இறவா இன்பத்து எமை இருத்த வேண்டிப்‌ 
பிறவா முதல்வன்‌ பிறந்தான்‌. (போற்றிப்பஃறொடை 69 ) 


நீங்காத இன்பத்தில்‌ நாம்‌ இருக்க வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பிறவா முதல்வனாகிய கடவுள்‌ 
பிறந்தான்‌ என விளக்கமாகத்‌ தெளிவுபடுத்தியும்‌ உள்ளார்‌. 


பின்னர்‌ வந்தவர்களோ சைவ சித்தாந்த சாத்திரங்கள்‌ பதினான்கையும்‌ எழுதிய, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


(1) திருவியலூர்‌ உய்யவந்த தேவர்‌. 
(2) திருக்கடவூர்‌ உய்யவந்த தேவர்‌. 
(3) மெய்கண்டார்‌. 

(4) அருள்நந்தி சிவாச்சாரியார்‌. 

(5) மனவாசங்கடந்தார்‌. 

(6) உமாபதி சிவாச்சாரியார்‌ 


ஆகிய அறுவரில்‌, முதல்‌ இருவரையும்‌ ஐந்தாமவரையும்‌ நீக்கிவிட்டு மீதி மூவரை மட்டும்‌ தனியே 
பிரித்து, எந்த நூலும்‌ எழுதாதவரும்‌, உமாபதி சிவாச்சாரியாரால்‌ மனிதனாக வந்த இறைவனாகச்‌ 
சொல்லப்படும்‌ மறை ஞான சம்பந்தரை (மனிதனாக வந்த கடவுளை) சந்தான குரவருள்‌ 
ஒருவராகச்‌ சேர்த்திருப்பது, பிறவா முதல்வன்‌ பிறந்த தன்மையை மறுப்பதற்கும்‌ மறைப்பதற்குமே 
எடுத்துக்‌ கொண்ட முயற்சியாகும்‌. 


தோமா வழியாகத்‌ தமிழகத்திற்குக்‌ கொடுக்கப்பட்ட நற்செய்தி, பிற்காலத்தில்‌ வேற்று மக்களால்‌ 
ஒடுக்கப்பட்டு - மறைக்கப்பட்டு - திரிக்கப்பட்டுப்‌ பலவித மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது 


என்பதை இவை புலப்படுத்துகின்றன. 


சைவ சித்தாந்தத்திற்கு முன்‌ தோமா வழித்‌ திராவிடக்‌ கிறிஸ்தவ நூல்களாகிய பிரமசூத்திரம்‌, 
பகவத்கீதை, உபநிஷத்‌ ஆகியவற்றிற்கு உரை நூல்களாக எழுதப்பட்டவையே அத்வைதம்‌, 
துவைதம்‌, விசிஷ்டாத்வைதம்‌ என்பவை ஆகும்‌. இவையும்‌ இறையியல்‌ கருத்துகளை 


உடையதாய்‌ இருப்பதால்‌ இவற்றின்‌ மையக்‌ கருத்தைப்‌ பின்வருமாறு கோடிட்டுக்‌ காட்டலாம்‌. 
அத்வைதம்‌ - விசிஷ்டாத்வைதம்‌ - துவைதம்‌: 


குருவாக வந்த இறைவனுடைய வரலாற்று உணர்வு பிற்காலத்தில்‌ மறைக்கப்பட்ட காரணத்தால்‌, 
தவத்தின்‌ தலைவனாகிய முதல்வனின்‌ தவம்‌ அறியப்படா நிலையில்‌, ஆன்மாவின்‌ தவமாகப்‌ 
பொருள்‌ கூறப்படும்‌ நிலையை அது அடைந்தது. கடவுளுக்கு உரிய இடத்தில்‌ கடவுளுக்குச்‌ சிறப்பு 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக, மனிதருக்குச்‌ சிறப்பு கொடுக்கும்‌ நிலையைக்‌ காணலாம்‌. 


ஆதிசங்கரரின்‌ அத்வைதம்‌ பெளத்தத்துடன்‌ தொடர்புடையது ஆகும்‌. ஆதிசங்கரரின்‌ குருவின்‌ குரு 
ஒரு பெளத்தர்‌ ஆவார்‌. எனவே சங்கரரின்‌ சிந்தனைகளில்‌ பெளத்த மதக்‌ கருத்துகள்‌ உள்ளன. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நான்கு அடிப்படை உண்மைகளான உடல்‌, உயிர்‌, ஆன்மா, கடவுள்‌ என்பவற்றுள்லி அத்வைதம்‌ 


புரிந்து கொண்டது உடல்‌, உயிர்‌ எனும்‌ இரண்டு மட்டும்‌ தான்‌. 


அத்வைதம்‌ என்றால்‌ இரண்டு அற்றது (£௦ - ப) என்று பொருள்‌. ௮ , த்வைதம்‌ (இரண்டு) - 
இரண்டு அல்ல. எனவே அத்வைதம்‌ என்றால்‌ 'இரண்டு அற்றது' என்று பொருள்‌ ஆகும்‌. 


அதாவது சிற்றுயிர்‌, பேருயிர்‌ என்ற இரண்டு கிடையாது. மனிதர்‌, கடவுள்‌ என்ற இரண்டு 
கிடையாது ( உயிரைத்தான்‌ பிரமம்‌ என்று குறிக்கிறார்கள்‌. ) என்கிறது அத்வைதம்‌. 


ஆன்மாவைப்‌ புரிய இயலாமல்‌ சிற்றுயிரை (பிரமம்‌ - உயிர்‌) மட்டுமே நம்புகிறார்கள்‌. இதுதான்‌ 
அத்வைதம்‌. 


இதில்‌ வரும்‌ பிறவி சுழற்சிக்‌ கொள்கை என்பது சமணத்திலிருந்து எடுத்துக்‌ கொண்டது ஆகும்‌. 


உயிருக்கும்‌ ஆன்மாவிற்கும்‌ வேறுபாடு தெரியாத நிப்லையில்‌, சாதி, இன ஏற்றத்தாழ்வுக்‌ 
கொள்கையைத்‌ தத்துவ அடிப்படையில்‌ நியாயப்படுத்துகிறது அத்வைதம்‌. 


விசிஷ்டாத்வைதம்‌ : 


விசிஷ்டாத்வைதம்‌ என்பதற்கு, சிறப்புடைய இரண்டற்றது (௮) சிறப்புடைய ஒன்று என்பது 
பொருள்‌ ஆகும்‌. நமக்கும்‌, பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கும்‌ எவ்வாறு உறவு உள்ளது? 
நமக்கும்‌ கடவுளுக்கும்‌ இடையேயுள்ள உறவு 'சுவீகாரபுத்திரர்‌' உறவு என்கிறார்‌ இராமானுஜர்‌. 


இயேசு - நம்‌ சகோதரர்‌. 

இயேசு - பிதாவின்‌ ஒரே பேறான குமாரர்‌ (nly begotten son) 
நாம்‌ - பிதாவின்‌ சுவீகார புத்திரர்‌ (8000160 5005) 

சொந்த குமாரன்‌ - சுவீகார குமாரன்‌ 


சொந்த குமாரனுக்கு என்றும்‌ உரிமை உண்டு. சுவீகாரப்‌ பிள்ளைகளுக்குத்‌ தகப்பன்‌ 
விரும்பும்வரைதான்‌ அந்த உறவு, உரிமை நீடிக்கும்‌. தகப்பன்‌ விரும்பாத அக்கணமே, அனைத்து 
உரிமைகளும்‌ உறவுகளும்‌ துண்டிக்கப்படும்‌. 


இவ்வாறு சிற்றுயிர்‌, பேருயிர்‌ என்ற இரண்டற்கும்‌ இடையேயுள்ள விசேஷ தொடர்பை 
இராமானுஜர்‌ சொல்கிறார்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆயினும்‌, உயிருக்கும்‌ ஆன்மாவிற்கும்‌ வேறுபாடு தெரியாத நிப்லையில்‌, சாதி, இன 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையிலிருந்து விசிஷ்டாத்வைதமும்‌ விடுபடவில்லை. 


துவைதம்‌ : 


தகப்பன்‌ - பிள்ளை என்ற உறவே கிடையாது. கடவுள்‌ எஜமான்‌; நாம்‌ வேலைக்காரர்கள்‌. 
எஜமானுக்கு வேலைக்காரர்கள்‌ சேவை செய்வதன்‌ மூலமே அவரது அன்பைப்‌ பெற முடியும்‌ 


என்கிறார்‌ மாத்துவர்‌. 


உயிருக்கும்‌ ஆன்மாவிற்கும்‌ வேறுபாடு தெரியாத நிப்லையில்‌, .சாதி, இன ஏற்றத்தாழ்வுக்‌ 
கொள்கையிலிருந்து துவைதமும்‌ விடுபடவில்லை. 


சைவசித்தாந்தத்தில்‌ மறுக்கப்பட்ட மாற்றுக்‌ கருத்துகள்‌ : 


தோமா வழிக்‌ கிறிஸ்தவ இறையியலில்‌ ஏற்பட்ட குழப்பங்களையும்‌ அக்குழப்பங்கள்‌ நீங்க 
ஆணித்தரமாகக்‌ கிறிஸ்தவக்‌ கருத்துகள்‌ விளக்கப்பட்ட நிலையையும்‌ (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, 


விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, 1975, பக்‌.131 -161) பின்வருமாறு சுட்டலாம்‌. 


எஜமானுக்கு வேலைக்காரர்கள்‌ சேவை செய்வதன்‌ மூலமே அவரது அன்பைப்‌ பெற முடியும்‌ 
எனும்‌ துவைதக்‌ கருத்துக்கு மாறாக, அன்பே உருவான கடவுள்‌, தாமாகவே, மனித உருவில்‌ 
வந்து, மனிதர்‌ மீது அன்பு காட்டி, மனிதரை மீட்க, தம்மையே துன்பமாகிய தவத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌ என்று தெளிவுபடுத்துகிறது சைவ சித்தாந்தம்‌. 


எனவே, சைவசித்தாந்தத்தில்‌ 'தவம்‌' முக்கியமான இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 


இறைவன்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ பல அவதாரங்களை எடுத்துத்‌ தீமையை அழிக்கின்றான்‌ என்று 
கூறப்படுவதைத்‌ தவறு என்று பின்வருமாறு விளக்குகிறது சைவ சித்தாந்தம்‌. 


கடவுள்‌ இந்த உலகில்‌ மனிதனாகப்‌ பிறந்து, சாவாகிய கண்டத்தை அதாவது, தவத்தை ஏற்று, 
மீட்பாகிய கருமத்தை முடித்து விட்ட காரணத்தால்‌, திரும்ப வந்து மறுபடியும்‌ பிறக்க வேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ இல்லை. ஒரே முறையில்‌ உலக மீட்பிற்கான காரியத்தைச்‌ செய்துவிட்டார்‌ 
என்பதால்‌, இனி இறைவன்‌ உலகில்‌ பிறக்கப்‌ போவதும்‌ இல்லை, இறக்கப்‌ போவதும்‌ இல்லை 


என்பதை, 


கண்டத்தைக்‌ கொண்டு கருமம்‌ முடித்தவர்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பிண்டத்தில்‌ வாராரென்‌ றுந்தீபற 
பிறப்பிறப்‌ பில்லையென்‌ றுந்தீபற (திருவுந்தியார்‌, 3 ) 
எனத்‌ திருவுந்தியார்‌ கூறுகின்றது. 


குருவாக வந்த இறைவன்‌, சிலுவைத்‌ தவத்தில்‌ இருந்த போது, தன்னைச்‌ சிலுவையில்‌ அடித்த 
மக்களுக்காக, “தந்தையே இவர்களை மன்னியும்‌; தாங்கள்‌ செய்வது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்களே” என்று அவர்களுக்காக வேண்டிக்‌ கொண்டதுடன்‌, அவருக்கு அருகில்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்ட கள்வன்‌ ஒருவன்‌ அவரிடத்தில்‌ வேண்டிக்‌ கொண்டதற்கிணங்க (லூக்‌. 
23 : 42) “இன்று என்னுடனே மேலுலக இல்லத்தில்‌ இருப்பாய்‌” (லூக்‌. 23 : 43) என்று கூறி, 
அவனுக்கு வீட்டை அருளினார்‌. 


இப்படிப்பட்ட அருளாளராகிய அவரோடு சேருங்கால்‌, ஒளியையுடைய வீட்டை எளிதாகப்‌ 
பெறலாம்‌ என்பதைத்‌ திருவுந்தியார்‌ பின்வருமாறு கூறுகின்றது. 


கள்ளரோ டில்ல முடையார்‌ கலந்திடில்‌ 
வெள்ள வெளியாமென்‌ றுந்தீபற 
வீடும்‌ எளிதாமென்‌ றுந்தீபற (திருவுந்தியார்‌, 23 ) 


அந்தக்‌ கள்வனுக்கு மட்டுமல்லாது, ஆணவ மலமாகிய இருளிலே ஆழ்ந்திருக்கும்‌ உலகம்‌ 
முழுவதையும்‌ மீட்டு, அவர்கள்‌ மீட்பு அடையும்படியாக, இந்த உலகில்‌ குருவாக வந்தவருடைய 
திருவுரைகளை உணர்ந்தவர்களே உண்மையை உணர்ந்தவர்கள்‌ என்பதை, திருவுந்தியார்‌ 


பின்வருமாறு கூறுகிறது. 

வைய முழுவதும்‌ மலக்கயங்‌ கண்டிடும்‌ 

உய்யவந்‌ தானுரை யுந்தீபற 

உண்மை யுனர்ந்தாரென்‌ றுந்தீபற (திருவுந்தியார்‌, 45 ) 
இவ்வாறு குருவாக உலகில்‌ பிறந்து வாழ்ந்து, ஆணவ மலத்திலிருந்து, உலக மக்களுக்கு 
விடுதலையைத்‌ தேடித்‌ தந்துள்ள இறைவனாகிய வித்திலிருந்து முளைத்தெழுந்த முளையாக 


விளங்குபவர்‌ அருள்‌ குரு (கடவுளின்‌ மகன்‌). அருள்‌ குருவை அறியாது கைவிட்டு, முளை 
தோன்றுவதற்குக்‌ காரணமாகிய வித்தினை மட்டுமே தேடி முளையைக்‌ (குருவை) 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கைவிட்டவர்கள்‌, பித்தர்களாக விளங்குவதுடன்‌ அவர்கள்‌ பெறக்‌ கூடியது இவ்வுலகில்‌ ஏதும்‌ 


இல்லையென்பதை, 

வித்தினைத்‌ தேடி முளையைக்கை விட்டவர்‌ 

பித்தேறி னார்களென்‌ றுந்தீபற 

பெறுவதிங்‌ கென்பெணே யுந்தீபற' (திருவுந்தியார்‌, 28 ) 
எனத்‌ திருவுந்தியார்‌ கூறுகிறது. 
இருவினை ஒப்பு - மலபரிபாகம்‌ - சத்தினிபாதம்‌ : 


(நம்‌ தீவினை இறைவன்‌ - பாவம்‌ - இறைபாதம்‌ நல்வினையால்‌ நீக்கப்படல்‌ கழுவப்படல்‌ 


சரணடைதல்‌ ) 


முத்தி நிலையிலிருந்து ஒடுங்கி பாவமாகிய மலத்துள்‌ ஆனதால்‌, மனிதர்களுக்குப்‌ பிறப்பிலேயே 
ஜென்ம பாவமாகிய பிறவிப்பெருங்கடல்‌, மற்றும்‌ கர்ம பாவமாகிய பிறவாழி ஆகிய இருளில்‌ 


சேர்க்கும்‌ இருவினைகள்‌ இணையலாயின. 


இந்த இருள்சேர்‌ இருவினைகளையும்‌ நீக்குவதற்கு இறைவன்‌ சிலுவைத்‌ தவமாகிய 
நல்வினையால்‌, பொறிவாயில்‌ ஐந்தவித்து, அதாவது தன்னையே பலியாக்கி ஈட்டியுள்ள 
மீட்பாகிய 'இறைவன்‌ பொருளே' நீடுவாழ்வு அளிக்கும்‌. 


மனிதன்‌ பிறக்கும்பொழுதே அவனைத்‌ தொடரும்‌ தீவினையிலிருந்து, இறைவன்‌ பொறிவாயில்‌ 
ஐந்தவித்தலாகிய தவத்தினால்‌, ஈட்டிய மீட்பை (இறைவன்‌ பொருளை” ஈவாக ஈந்து, மனிதருக்கு 
நீடுவாழ்வைக்‌ கொடுத்துள்ளான்‌. 


இதனால்‌ மனிதனைப்‌ பிறப்பிலேயே தொடர்ந்து வருகின்ற தீவினையாகிய இருள்சேர்‌ 
இருவினை, இறைவனுடைய பொறிவாயில்‌ ஐந்தவித்த நல்வினையின்‌ காரணமாக 
நீக்கப்படுகின்றது. மனிதனுடைய தீவினை இறைவனுடைய நல்வினையால்‌ நீக்கப்படும்‌ 
இந்நிகழ்ச்சி இருவினை ஒப்பு, மலபரிபாகம்‌, சத்தினிபாதம்‌ என விளக்கப்படுகிறது. 





இருவினை ஒப்பு - நம்‌ தீவினை இறைவனுடைய நல்வினையால்‌ நீக்கப்படுகிறது. 


மலபரிபாகம்‌ - பாவம்‌ கழுவப்படுகிறது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சத்தினிபாதம்‌ ன்‌ பாவம்‌ கழுவப்பட்ட ஆன்மா, கடவுளின்‌ பாதம்‌ சரண்‌ அடைகிறது. 


இருவினை ஒப்பாவதும்‌ மலபரிபாகம்‌ நடைபெறுதலும்‌ சத்தினிபாதம்‌ சேருதலும்‌ ஆகிய மூன்றும்‌ 
தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள்‌ ஆகும்‌. 


தொகுப்பு: 


அன்பாகிய சிவம்‌ ஐம்புல மனிதனாகி, குருவாக இவ்வுலகிற்கு வந்து, சிலுவைப்‌ பொறிவாயில்‌ 
ஐந்தவித்த தன்மையைத்‌ 'தம்‌ முதல்‌ குருவுமாய்த்‌ தவத்தினில்‌ உணர்த்த” எனவும்‌ 


அதை உணரும்‌ தன்மை ஆன்மாவிற்கு உண்டு என்பதை, 'இருதிறன்‌ அறிவுள்ளது ஆன்மா”, 


'மாயா எந்திர தனுவினுள்‌ உணர்த்த உணர்கின்றது' எனவும்‌ மெய்கண்டார்‌ கூறுகின்றார்‌. 


தவத்தினில்‌ உணர்த்தாவிட்டால்‌, ஆன்மா இறைவனின்‌ அன்பை உணர இயலாது என்பது இதன்‌ 


வழி பெறப்‌ படுகின்றது. ( டாக்டர்மு.தெய்வநாயகம்‌,. , சிவஞானபோதம்‌, பக்‌.18-21 ) 


ஆகவே, சிலுவையில்‌ இறைமகனாம்‌ இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளும்‌ அவருடைய தியாக 
பலியுமே மனிதருக்கு மீட்பு அளிக்கிறது எனும்‌ நற்செய்தி தோமா வழி இந்தியக்‌ கிறிஸ்தவ 
இறையியல்‌ நூல்களான சைவசித்தாந்த சாத்திரங்‌ களில்‌ ஆழமாக இடம்‌ பெற்றுள்ளதை 


மேற்கண்டவை காட்டுகின்றன. 


லிஉடல்‌, உயிர்‌,ஆன்மா, கடவுள்‌ ஆகியவற்றிடையேயுள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ள 


விரும்புவோர்‌ டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ 


1. கடவுள்‌ உண்டா? 


2. புற ஒளியும்‌ அக ஒளியும்‌ 


ஆகிய நூல்களைக்‌ காண்க. 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


13. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - சிற்பவியல்‌ நோக்கு (1௦௦௭௦80116 Aspect) 

சிந்தனையின்‌ வெளிப்பாட்டு வடிவங்களை ஆறு நிலைகளில்‌ காணலாம்‌. 

1. சிந்தனை வடிவம்‌. 

ந சொல்‌ வடிவம்‌. 

3. எழுத்து வடிவம்‌. 

4. ஓவிய வடிவம்‌. 

9. புடைசிற்ப வடிவம்‌. 

6. சிற்ப வடிவம்‌. 


இவை அனைத்தும்‌ கடவுளை விளக்குகின்ற கருவிகளாகப்‌ பயன்படுத்தப்பட்டதை வரலாற்றில்‌ 


பார்க்கலாம்‌. 


யூத சமயத்தில்‌ கடவுள்‌ மனிதனாக வந்ததை ஏற்றுக்‌ கொள்ளமாட்டார்கள்‌. கிறிஸ்தவத்தின்படி 
மனித உருவில்‌ வந்தவர்தான்‌ இயேசு கிறிஸ்து. 


கடவுளுக்கு உருவம்‌ கிடையாது என்பது யூத நம்பிக்கை. 
கடவுள்‌ உருவத்தில்‌ வந்தார்‌ என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை. 


உருவத்தில்‌ வந்த கடவுள்‌ தன்னைக்‌ 'கடவுளின்‌ குமாரன்‌' என்று சொல்லி, தன்னை, கடவுளுக்குச்‌ 


சமமாக்கினபடியால்‌ யூதர்கள்‌ அவரைக்‌ கொலை செய்தார்கள்‌. 
எனவே, 

யூத நம்பிக்கை வேறு. 

கிறிஸ்தவ நம்பிக்கை வேறு. 


இயேசு கிறிஸ்து மாமிசத்தில்‌ வெளிப்பட்டார்‌; குமாரன்‌ உருவத்தில்‌ வந்தார்‌. 
இவ்வாறு 'கடவுள்‌ உருவத்தில்‌ வந்தார்‌' என்பதுதான்‌ நற்செய்தி. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிறிஸ்தவம்‌ பரவிய இடங்களில்‌ எல்லாம்‌ உருவங்கள்‌ வைத்து விளக்கப்பட்டன. உருவத்தில்‌ 
கிறிஸ்துவை விளக்குவது வேறு; உருவ வழிபாடு என்பது வேறு. ஜெபம்‌ செய்யும்‌ போது 


கடவுளை எண்ண வடிவில்‌ மனதில்‌ கண்டு ஜெபிப்பது இயல்பு. 


விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட உருவம்‌ வேறு; உருவ வழிபாடு வேறு; ஆனால்‌, உருவ 


வழிபாடு என்பது தவறான ஒன்று. 


எனவேதான்‌, நட்ட கல்லை, தெய்வம்‌ என்று எண்ணி புஷ்பம்‌ (பூ) தூவி வழிபடலாமோ? நட்ட கல்‌ 
பேசுமா? நாதன்‌ நம்‌ உள்ளே அல்லவா இருக்கின்றார்‌? கரண்டிக்குப்‌ பொருள்‌ சுவை தெரியாது 


அல்லவா எனப்‌ பின்வரும்‌ பாடல்‌ விளக்குகிறது. 

நட்ட கல்லைத்‌ தெய்வமென்று நாலுபுட்பம்‌ சாற்றியே 

சுற்றிவந்து முணுமுணென்று சொல்லும்‌ மந்திரம்‌ ஏதடா 

நட்ட கல்லும்‌ பேசுமோ நாதன்‌ உள்ளிருக்‌ கையில்‌ 

சுட்ட சட்டி சத்துவம்‌ கறிச்சுவை அறியுமோ. 

கடவுள்‌ வாழும்‌ கோவில்கள்‌ நாமே; 

நம்‌ உள்ளத்தில்தான்‌ கடவுள்‌ வாழ்கின்றார்‌; 

எனவே, உருவ வழிபாடு என்பது தவறான ஒன்று என்பதைத்‌ தெளிவாக இப்பாடல்‌ காட்டுகிறது. 


மனித வடிவம்‌ எடுத்த கடவுளைப்‌ பற்றி பொது மக்களுக்கு எடுத்துரைக்க சிற்பங்கள்‌ வழி 


முயன்றனர்‌. 


கடவுள்‌ மனித உரு எடுத்து, இவ்வுலகிற்கு வந்து, தன்னையே பலியாகக்‌ கொடுத்தார்‌ என்னும்‌ 
கோட்பாடு - பக்தி இயக்கம்‌ தோன்றி வளர்வதற்கும்‌, மனித உருவில்‌ கடவுளின்‌ சிற்பங்கள்‌ 


காட்டப்படுவதற்கும்‌ - காரணமாயிற்று. 


மார்ட்டின்‌ லூதர்‌ வருகை மட்டும்‌, கிறிஸ்தவத்‌ திருச்சபை களிலும்‌ சிற்பங்கள்‌ வழி விளக்கும்‌ நிலை 


காணப்பட்டது. 


இதைப்போன்று, அறுவகைச்‌ சமயங்களான சைவத்திலும்‌ வைணவத்திலும்‌ சிற்ப வடிவில்‌ 


கடவுளை விளக்கும்‌ முறை கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட காலத்தில்‌ உருவானது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மூவொருமைக்‌ கோட்பாடு, அவதாரக்‌ கோட்பாடு போன்றவற்றை வெளிப்படுத்தும்‌ சைவ, 
வைணவ சிற்பங்கள்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட காலங்களில்‌ காணப்படுகின்றனவே தவிர 
கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலங்களில்‌ காணப்‌ படவில்லை. இந்தியாவில்‌ காலந்தோறும்‌ சிற்பக்‌ 
கலையின்‌ வளர்ச்சி பற்றிய ஆராய்ச்சி - சிற்பங்கள்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ 





இருந்த நிலையையும்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ கிறிஸ்தவத்தினால்‌ இந்தியச்‌ 
சமயங்களில்‌ ஏற்பட்ட மாற்றங்களையும்‌ குறிப்பாக தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய 


சைவ, வைணவத்தின்‌ வளர்ச்சி பற்றியும்‌ வரலாற்று வழியில்‌ அறிந்து கொள்ள துணைபுரிகிறது... 
(1) சிந்துவெளி சிற்பங்கள்‌ : 


சிந்துவெளியில்‌ கடவுளை அருவுருவ, உருவ நிலைகளில்‌ வழிபட்டுள்ளனர்‌. கடவுளுக்குப்‌ 


பலியிட்டு வழிபட்டுள்ளனர்‌. 


கடவுளை அருவுருவ நிலையில்‌ வழிபட்டுள்ளனர்‌ என்பதற்கு, சிவலிங்கம்‌' எனப்படும்‌ 
'நினைவுக்கற்கள்‌' சான்றுகளாயுள்ளன. உருவ நிலைகளில்‌ வழிபட்டுள்ளனர்‌ என்பதற்கு, ஆண்‌, 
பெண்‌ உருவங்கள்‌, கலப்புருவங்கள்‌ போன்றவை சான்றுகளாயுள்ளன. விலங்குகள்‌, கற்பனை 
உருவங்கள்‌, மரங்கள்‌ போன்றவை காணப்படுகின்றன. மீன்‌, ஸ்வஸ்திக்‌ போன்ற சின்னங்கள்‌ 


முத்திரைகளில்‌ காணப்படுகின்றன. 


மொஹன்சதாரோவில்‌ யோக நிலையில்‌ உள்ள ஆண்‌ உருவம்‌ ஒன்று முற்றுப்‌ பெறாத நிலையில்‌ 





கண்டெடுக்கப்‌ பட்டுள்ளது. சுடுமண்‌ சிற்பத்தினாலான பெண்‌ உருவங்கள்‌ கிடைத்துள்ளன. 
சிந்துவெளியில்‌ அதிக அளவில்‌ நினைவுக்‌ கற்களின்‌ வழியும்‌ பெண்‌ வடிவிலும்‌ கடவுளை வழி 


பட்டுள்ளனர்‌. 


சிந்து சமவெளி நாகரிகத்திற்குப்‌ பின்‌, சமண, பெளத்தக்‌ கால சிற்பங்கள்‌ காணப்படும்‌ வரை 


நீண்ட காலம்‌ சிற்பங்கள்‌ கிடைக்கப்‌ பெறவில்லை. 
(i) சிந்துவெளியிலும்‌, பைபிளிலும்‌ நினைவுக்கல்‌ : 


நினைவுக்கல்‌ வழிபாடு சிந்துவெளியில்‌ காணப்படுவதைப்‌ போன்று இஸ்ரவேல்‌ வழிபாட்டிலும்‌ 
காணப்படுகிறது. இஸ்ரவேல்‌ வழிபாட்டில்‌ இது 'கல்தூண்‌' எனக்‌ குறிக்கப்படுகிறது. 


கல்தூண்‌ : 
யாக்கோபு - துன்பம்‌, கலக்கம்‌, குழப்பத்தோடு சென்றபோது; கடவுள்‌ அவனுக்குக்‌ காட்சி 


கொடுத்தார்‌. (ஆதியாகமம்‌ 28 : 17,18). கடவுள்‌ தன்‌ மீது காட்டிய அன்பின்‌ வெளிப்பாடு 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அங்கேதான்‌ நடைபெற்றது என்பதன்‌ அடையாளமாக, அந்த இடத்தில்‌ தன்‌ தலைக்கு வைத்திருந்த 
கல்லை எடுத்து நட்டு வைத்தான்‌. மீண்டும்‌ வரும்போது, அந்த இடத்தில்‌ வந்து 
வணங்குவதற்காக, அந்த இடத்தை அடையாளம்‌ கண்டு கொள்வதற்காக அக்கல்‌ நடப்பட்டது. 
கடவுள்‌ தன்‌ மீது காட்டிய அன்பின்‌ வெளிப்பாட்டுக்குரிய இடம்‌ எனும்‌ நிலையில்‌ அந்த இடம்‌ 
ஸ்தல சிறப்பு பெற்ற இடமாக விளங்குகிறது. 


ஒரு மரக்கட்டையை நட்டி வைத்தால்‌ அது காலப்‌ போக்கில்‌ செல்லரித்துப்‌ போகும்‌. ஆனால்‌ கல்‌ 
காலங்கள்‌ தோறும்‌ அப்படியேயிருக்கும்‌. அதை மற்ற கற்களில்‌ இருந்து, வேறுபடுத்திக்‌ 
காட்டுவதற்காக, அதன்மேல்‌ எண்ணெய்‌ பூசப்பட்டது. இது அடையாளத்திற்காகத்‌ தானே தவிர, 


வணங்குவதற்காக அல்ல. 


இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்‌ நடைபெறும்‌ இடங்களில்‌ தாம்‌ கற்களை நடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 


வழிபாட்டில்‌ கல்‌ நட்டு கடவுளை வழிபாடு செய்யும்‌ வழக்கம்‌ இருந்ததைப்‌ பின்வரும்‌ பகுதிகள்‌ 


காட்டுகின்றன. 
1. யாக்கோபு / இஸ்ரேல்‌ -- பெத்தேல்‌ - ஆதியாகமம்‌ 28: 18,19 
ந லாபான்‌ - யாக்கோபு -- மிஸ்பா -- ஆதியாகமம்‌ 31: 45-48. ஜெகசகர்தூதா - 


கலெயெத்‌ 

3. மோசே - யாத்திராகமம்‌ 24 : 4 

சீனாய்‌ மலையின்‌ அடிவாரம்‌ - 12 கற்கள்‌ - ஒரு பலிபீடம்‌ 

யாக்கோபும்‌ பலிபீடம்‌ கட்டினான்‌ - ஆதியாகமம்‌ 35 : 7 
4. யோசுவா - யோசுவா 4 : 20 

கில்கால்‌ - யோர்தானைக்‌ கடந்த உடனே 12 கற்களை எடுத்து நட்டான்‌. 
9. யோசுவா - யோசுவா 24:26-28 

கானானை வெற்றி கொண்ட பின்‌ சீகேம்‌ - கர்வாலி மரத்தின்‌ கீழ்‌ நட்டான்‌. 
6. சாமுவேல்‌ - எபனேசர்‌ - உதவியின்‌ கல்‌ - ஐ சாமுவேல்‌ 7 : 12 


கல்லை நட்டு, பலிபீடம்‌ கட்டி, பலியிட்டு வந்தார்கள்‌; வழிபட்டார்கள்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


திராவிட வழிபாட்டில்‌ கல்‌ நடுதல்‌ வழக்கம்‌ : 


கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்புதான்‌ தமிழ்‌ இலக்கியங்‌ களில்‌ சிவலிங்கம்‌ என்ற பெயர்‌ 
காணப்படுகிறது. அதற்கு முன்‌,திராவிட வழிபாட்டை எடுத்துக்‌ காட்டும்‌ பழமையான சங்க 
இலக்கியங்களில்‌, 'கந்து' என்று வழங்கப்‌ பெற்றது என்பது ஏற்கெனவே குறிப்பிடப்பட்டது. 


கல்‌ நடுதல்‌ - பலி பீடம்‌ கட்டுதல்‌: 


கல்‌ நட்டு, பலியிட்டு வழிபாடு செய்யும்‌ வழக்கம்‌ தமிழ்‌ நாட்டிலிருந்து இஸ்ரவேலிற்குச்‌ 
சென்றதா? இஸ்ரேலிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்ததா? கல்‌ நட்டு வழிபாடு செய்யும்‌ வழக்கம்‌ 
சிந்துவெளி வழிபாட்டில்‌ காணப்பட்டமையும்‌ அது நினைவுக்கல்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றமையும்‌ 


முன்னர்க்‌ குறிப்பிடப்பட்டது. 


கி.மு. 2500 க்கு முற்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தில்‌ இருந்த சிவலிங்க வழிபாடு (அ) நினைவுக்கல்‌ 
வழிபாடு. பின்னர்‌ இஸ்ரவேலில்‌ கல்‌ நடுதலாக மாறியது. 


நினைவுக்கல்‌ வழிபாடு சிந்துவெளி திராவிட வழிபாடு ஆகும்‌. இதில்‌ பலி உண்டு. ஆனால்‌, 
இப்பொழுது சிவன்‌ கோவில்களில்‌ உள்ள சிவலிங்க வழிபாட்டில்‌ பலி இல்லை. எனவே, பலி 
இடுதல்‌ இல்லாத சிவலிங்க வழிபாடு, பலியையுடைய சிந்துவெளி வழிபாட்டில்‌ இருந்து 
நேரடியாக வந்த வழிபாடு அல்ல என்பதைப்‌ பின்வருவன தெளிவுபடுத்தும்‌. 


1. சிவலிங்க வழிபாட்டில்‌ பலிபீடம்‌ கட்டி பலியிட்ட வரலாறு விவிலியத்தில்‌ மட்டுமே 
இருக்கிறது. இவ்வழிபாட்டை விவிலியத்தில்‌ மேற்குறிப்பிட்ட இடங்களில்‌ காண்கிறோம்‌. 

2. சிவலிங்க வழிபாடு என்பது நினைவுக்கல்லாக நடப்பட்ட கல்லின்‌ வழிபாடு அல்ல - 
கல்லை வழிபடுவது அல்ல என்பதும்‌ அது நடப்பட்டுள்ள அந்த இடத்திற்கு மட்டுமே 
சிறப்பு அளிப்பது என்பதும்‌ விவிலியம்‌ தரும்‌ விளக்கம்‌ ஆகும்‌. 

3. ஆகவே, கடவுளைக்‌ காட்டுகிற கல்‌ அல்ல அது; கடவுளின்‌ அருள்‌ வெளிப்பட்ட அந்த 
இடத்தை அடையாளம்‌ காட்டுவதற்காக நடப்பட்ட கல்‌ மட்டுமே அது ஆகும்‌ என்பதையும்‌ 
மற்ற கற்களில்‌ இருந்து அந்தக்‌ கல்லைப்‌ பிரித்து அறிவதற்காக அக்கல்லின்‌ 
(சிவலிங்கத்தின்‌) மீது எண்ணெய்‌ ஊற்றப்பட்டது என்பதும்‌ விவிலிய வழி 
விளக்கப்படுகின்றன. 

4. இன்றைய சிவன்‌ கோயில்களில்‌ கருவறையில்‌ சிவலிங்கமும்‌, வெளியே பலிபீடமும்‌, 
அவற்றோடு கன்றுக்குட்டியும்‌ வைக்கப்பட்டுள்ளன. கன்றுக்‌ குட்டி (௮) காளை 
இறைவனுடைய வாகனம்‌ என்று சொல்லப்படுகிறது. 'காளை என்றால்‌ நீண்ட கொம்பு 


இருக்கும்‌. ஆனால்‌, கன்றுக்குட்டி என்றால்‌ 'கொம்பு' முளைத்துக்‌ கொண்டிருப்பது போல்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இருக்கும்‌. எனவே, சிவன்‌ கோவில்களில்‌ சிறிய அளவிலான கொம்புடன்‌ காணப்படுவது 
கன்றுக்‌ குட்டியே தவிர காளை அல்ல. இதற்கான விளக்கம்‌ விவிலியத்திலிருந்து 
கிடைக்கின்றது. (| இராஜாக்கள்‌ 12 : 28,29) 

யெரொபெயாம்‌ : பெத்தேலில்‌ ஒன்றும்‌, தாணில்‌ ஒன்றுமாக இரண்டு கன்றுக்‌ குட்டிகளை 
உண்டாக்கி வைத்தான்‌. முன்பே நினைவுக்கல்லும்‌ பலிபீடமும்‌ இருந்தன. இப்பொழுது 
பலிபீடமும்‌, கல்லும்‌ இருந்த இடத்தில்‌ கன்றுக்‌ குட்டியும்‌ சேர்க்கப்பட்டது. 

5. யூதர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பத்தரை கோத்திரத்தாரையும்‌ 'சமாரியர்‌' என்று அழைத்து 
அவர்களுடைய வழிபாட்டு இடங்களை இடித்தார்கள்‌ என்பதை வரலாறு காட்டுகிறது. 
ஆகையினால்‌, தங்களுடைய எருசலேம்‌ கோவிலில்‌ கடவுளுக்கு வாகனமாக 
வைக்கப்பட்டிருந்த கேருபீன்களைச்‌ சிறப்பாகவும்‌, பெத்தேலில்‌ கடவுளுக்கு வாகனமாக 
வைக்கப்‌ பட்டிருந்த கன்றுக்‌ குட்டியை இழிவாகவும்‌ எழுதியுள்ளனர்‌. 


யெரொபெயாம்‌ சாலமோனைப்‌ போன்று கடவுளின்‌ வாகனத்தை கருவறையில்‌ வைக்க 
வில்லை. கருவறைக்கு வெளியே வைத்தான்‌. கன்றுக்குட்டியை வாகனமாக வைத்தான்‌. ஆனால்‌, 
பலியிட வைக்கவில்லை; இவற்றை இந்தியாவில்‌ உள்ள சிவன்‌ கோவில்கள்‌ விளக்குகின்றன. 
எல்லா சிவன்‌ கோவில்களிலும்‌ கன்றுக்‌ குட்டியை வாகனமாக வைத்துள்ளனர்‌. ஆனால்‌ நடை 
முறையில்‌ சொல்லும்போது 'ரிஷபம்‌', 'நந்தி', காளை' என்னும்‌ பெயர்களால்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
என்றாலும்‌ அவை உருவத்தில்‌ கன்றுக்‌ குட்டியாகவே - கொம்பு நீளமாக வளராத நிலையில்‌ 


வைக்கப்பட்டுள்ளன. 


அன்புக்குறி, (சிவலிங்கம்‌) பலிபீடம்‌, காளை இவை மூன்றையும்‌ இஸ்ரவேல்‌ வழிபாட்டில்‌ 


பார்க்கின்றோம்‌. 


பழைய ஏற்பாட்டிலுள்ள இஸ்ரவேலர்‌ வழிபாட்டு முறையைத்‌ தொகுத்து நோக்கினால்‌, 


1. ஸ்தல மகிமை - 'ஆண்டவர்‌ இவ்விடத்தில்‌ இருக்கிறார்‌ என்று கூறுதல்‌ 
(ஆதி 28: 17) 
2. ஸ்தல விருட்சம்‌ - கர்வாலி என்ற ஒரு மரத்தின்‌ கீழ்‌ நடுதல்‌ 


(யோசுவா 24: 26-27) 
3. மூர்த்தி மகிமை - இந்தக்‌ கல்லே கோயில்‌ (ஆதி 28: 22) 


4. அபிஷேகம்‌ - எண்ணெய்‌ வார்த்தல்‌ (ஆதி 35: 14) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


5. வழிபாடு - பானபலி வார்த்தல்‌ (ஆதி 35: 14) 

6. காணிக்கை - பத்தில்‌ ஒரு பங்கு செலுத்துவேன்‌ என்று நேர்ந்து கொள்ளல்‌ 
(ஆதி 28: 22) 

7. பலிபீடம்‌ - ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுதல்‌ (ஆதி 35: 7) 

8. வாகனம்‌ ட்‌ பெத்தேலில்‌ கன்றுக்குட்டியை வைத்தல்‌ 


(1 அரசராகமம்‌ 12: 29) 
ஆகியவற்றைத்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. 
இஸ்லாமில்‌ சிவலிங்கம்‌ 


கல்‌ நட்டி கடவுளை வழிபடும்‌ முறை திராவிடருக்குரியது என்பதைச்‌ சமய வரலாறு காட்டுகிறது. 
சைவத்தில்‌ இதற்குச்‌ 'சிவலிங்கம்‌' என்று பெயர்‌. பைபிளில்‌ இதற்குக்‌ 'கல்‌ தூண்‌' என்று பெயர்‌. 
இஸ்லாமில்‌ இதற்குக்‌ “கருப்புக்‌ கல்‌' என்று பெயர்‌. இந்தக்‌ கருப்புக்கல்‌ பழமையான சிவலிங்கம்‌ 
என்பதாக நம்பப்படுகிறது என சையத்‌ கூறுகின்றார்‌. வெக says Syed, is believed to be an old 


Shivalinka’ (K.R. Malkani, ‘Why a separate Sindh’ Indian Express, February 2, 1992) 


இந்தக்‌ கருப்புக்கல்‌ என்பதும்‌ இறைவனை நினைத்து வைக்கப்பட்ட குறிதான்‌ என்றால்‌ இதனை 
இஸ்லாமியர்‌ சிறப்பிக்கின்றனரா என்று பார்க்கும்போது, இந்தக்‌ கருப்புக்கல்‌ திராவிட 
வழிபாட்டுச்‌ சின்னமாக இருப்பதால்‌ இதற்கு இஸ்லாமியர்‌ மிகவும்‌ சிறப்பு கொடுக்கின்றனர்‌ 
என்பதை அறிய முடிகிறது. 


இஸ்லாமியருக்குக்‌ 'கோவில்‌' என்றாலே அது ஒன்றே ஒன்றைத்தான்‌ குறிக்கும்‌. மெக்கா என்ற 
இடத்திலுள்ள இந்தக்‌ கருப்புக்கல்‌ இருக்கும்‌ இடத்தை மட்டுமே 'கோவில்‌' என்று குறிக்கின்றனர்‌. 
மற்ற மசூதிகளெல்லாம்‌ இதை நோக்கியே கட்டப்பட்டிருக்கும்‌ வழிபாட்டு இடங்கள்‌ ஆகும்‌. 
இந்தக்‌ கருப்புக்‌ கல்லுக்கு இன்னுமொரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால்‌, இஸ்லாமியரின்‌ 
முக்கியமான ஐந்து கடமைகளுள்‌ ஒன்று கருப்புக்கல்‌ இருக்கும்‌ மெக்காவிற்குச்‌ சென்று 
வழிபடுவது ஆகும்‌. 


இஸ்லாமியர்‌ ஒவ்வொருவரும்‌ வாழ்நாளில்‌ ஒரு முறையாவது கட்டாயம்‌ மெக்காவிற்குச்‌ சென்று 


கடவுளை வழிபட வேண்டும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மெக்காவிலுள்ள இந்தக்‌ கருப்புக்கல்‌, திராவிட இன வரலாற்றில்‌ சிறப்பு பெற்றதற்குக்‌ காரணமே 
இந்தக்‌ கருப்புக்‌ கல்லை அவர்கள்‌ சிறப்பிக்கும்‌ முறையில்தான்‌ உள்ளது. எப்படி இதைச்‌ 


சிறப்பிக்கின்றனர்‌? 


எங்கள்‌ மூதாதை இப்ராகிம்‌ நபி எப்படி இதைச்‌ சிறப்பித்தாரோ, அப்படித்தான்‌ நாங்கள்‌ இன்றும்‌ 


சிறப்பிக்கின்றோம்‌' என்கின்றனர்‌ இஸ்லாமியர்‌. 


காபாவை ஏழு முறை சுற்றி வந்து அந்தக்‌ கருப்புக்‌ கல்லைத்‌ தொட்டு முத்தமிடுவதை, 
கலைக்களஞ்சியம்‌ பின்வருமாறு கூறுகிறது. 


TheEncyclopaedia Britannica elucidates ; 


Every Muslim who makes pilgrimage is required to walk around the Ka’bha seven times, during which 
process he kisses and touches the black stone....... Muslims consider the Ka’bha the most sacred spot on 
earth and they recite their prayers looking in its direction... ( Encyclopaedia Britannica - Vol.5, Micropaedia, 
15/10, 1982). 


இவர்கள்‌ எந்த நாட்டவராயினும்‌ எப்படிப்பட்ட உடை உடுத்தியிருந்தாலும்‌ அவற்றை எல்லாம்‌ 
கழற்றிவிட்டு, தையலே இல்லாத வெள்ளை வேட்டியை இடுப்பில்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
தையலே இல்லாத வெள்ளைத்துண்டு ஒன்றை மேலே போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. அதன்பிறகு 
இந்தக்‌ கல்லை 7 முறை சுற்றி, சுற்றி வர வேண்டும்‌. பின்‌ அதைத்‌ தொட்டு முத்தமிட வேண்டும்‌. 


தையல்‌ இல்லாத வெள்ளை வேட்டியையும்‌ வெள்ளைத்‌ துண்டையும்‌ அணிந்து கொண்டு, சுற்றி 
வந்து, முத்தமிட்டுச்‌ சிறப்பிக்கும்‌ முறை எதைக்‌ காட்டுகிறது? 


தமிழன்‌ ஒருவன்‌ வழிபடும்‌ முறையைக்‌ காட்டுகிறது. இன்றைக்கும்‌ தமிழரிடையே காணப்படும்‌ 
இவ்வழிபாட்டு முறையில்‌ அன்றைக்குச்‌ சிறப்பித்தவர்தாம்‌ இப்ராகிம்‌ நபி. மற்றும்‌ தமிழர்கள்‌ 
கடவுளுக்குக்‌ காணிக்கையாக முடியைக்‌ கொடுத்து, மொட்டையடித்துக்‌ கொள்வது போல்‌, 
அவர்களும்‌ செய்கின்றனர்‌. 


திராவிடரான ஆபிரகாம்‌ சிறப்பித்த முறையைத்தான்‌ இப்ராகிம்‌ நபியின்‌ வழித்‌ தோன்றல்களான 
இஸ்லாமிய ரிடையே இன்றைக்கும்‌ காணமுடிகிறது. குர்‌ஆனில்‌ கூறப்படும்‌ இப்ராகிம்‌ நபி 
என்பவர்‌ பைபிளில்‌ ஆபிரகாம்‌ என்று குறிக்கப்படுகிறார்‌. இவர்‌, திராவிடரின்‌ சிந்துவெளி 
நாகரிகத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய சுமேரியாவி லுள்ள 'ஊர்‌' என்ற இடத்திலிருந்து 
சென்றதாகப்‌ பழைய ஏற்பாடு குறிப்பிடுகிறது. இவ்விடத்திலிருந்து சென்ற இவரின்‌ நாகரிகம்‌ 
திராவிட நாகரிகம்‌ (தெ. தேவகலா - தமிழ்‌ பக்தி இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ (விவிலிய 
ஒளியில்‌) ,1993) என்பதை அண்மைக்கால ஆராய்ச்சிகள்‌ வெளிப்படுத்தியுள்ளன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இப்ராகிம்‌ நபியும்‌ அவர்‌ மூத்த மகன்‌ இஸ்மவேலும்‌ கடவுளைத்‌ தொழுது கொள்வதற்காக, 
திராவிட மரபுப்படி 'கல்‌' ஒன்றை நட்டிச்‌ சிறப்பித்தனர்‌ என்பது இஸ்லாமியர்‌ நம்பிக்கை. அந்தக்‌ 
கல்தான்‌ 'கருப்புக்கல்‌' ஆகும்‌. அந்த இடம்‌ பைத்துல்லா' எனப்படுகிறது. (பைபிளில்‌ இது 
'பெத்தேல்‌' என்று குறிக்கப்பட்டிருக்கிறது.) 


ஆபிரகாமின்‌ திராவிட வழிபாட்டு முறையைத்தான்‌ இப்ராகிம்‌ நபியின்‌ வழித்தோன்றல்களான 
இஸ்லாமியரிடையே இன்றைக்கும்‌ காண முடிகிறது. 


மெக்காவிலுள்ள கருப்புக்கல்லுக்கு மட்டும்‌ ஒரு தனிச்‌ சிறப்பு உண்டு. 


இஸ்லாமில்‌ பெண்கள்‌ மசூதிக்குச்‌ சென்று தொழ முடியாது. ஆனால்‌, மெக்காவிலுள்ள கருப்புக்‌ 
கல்லைப்‌ பெண்களும்‌ சுற்றி வந்து சிறப்பிக்கலாம்‌. எனவே, இந்தக்‌ கருப்புக்‌ கல்லை, ஆண்களும்‌ 


பெண்களும்‌ சுற்றி வந்து சிறப்பிக்கின்றனர்‌. 


இஸ்ரவேலர்‌ வழிபாட்டிலிருந்து வளர்ந்த யூத வழிபாட்டில்‌, பல கற்களாலாகிய 'கோவில்‌' 


கடவுளைத்‌ தொழுது கொள்ளும்‌ இடமாகக்‌ கொள்ளப்பட்டது. 


இஸ்ரவேலரின்‌ 'கல்‌' வழிபாட்டிலிருந்து யூதரின்‌ 'கோவில்‌' என்ற நிலை வளர்ச்சியடைவதற்கு 


இடையில்‌ உள்ள நிலையைக்‌ காட்டுவது இஸ்லாமின்‌ 'கருப்புக்கல்‌'. “கருப்புக்கல்‌' சுவற்றில்‌ 
பதிக்கப்பட்டுள்ளது. 
ஆக, 


கல்‌ இஸ்ரவேல்‌ வழிபாடு; 


சுவற்றில்‌ பதிக்கப்பட்ட கல்‌ இஸ்லாமிய முறை; 


கோவில்‌ யூத வழிபாடு; 


என, வேறுபட்ட நிலைகளில்‌, கல்லைச்‌ சிறப்பிக்கும்‌ முறை காணப்படுகிறது. 


உயிருள்ள கல்‌: 


கிறிஸ்தவத்தில்‌, அன்பின்‌ அடையாளக்‌ கல்லான நினைவுக்‌ கல்லுக்குப்‌ பதிலாக, கடவுளே இயேசு 
கிறிஸ்துவாகிய மனிதனாக வந்தார்‌ என்று கருதி, இயேசு கிறிஸ்துவையே உயிருள்ள கல்லாகக்‌ 


கண்டனர்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மனிதனாக வந்த கிறிஸ்துவாகிய கடவுளை, உயிருள்ள மரம்‌, உயிருள்ள மண்‌ என்று 
குறிப்பிடாமல்‌ உயிருள்ள கல்‌' (ஜீவனுள்ள கல்‌) (1 இராயப்பர்‌ (பேதுரு) 2: 4) என்று 
குறித்துள்ளமை, கல்‌ நட்டு இறைவனை வழிபடும்‌ திராவிட வழிபாட்டின்‌ வளர்ச்சி நிலையே 
ஆகும்‌. 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்தான்‌ சைவம்‌ என்றால்‌, கிறிஸ்தவம்‌ வந்த பிறகு பழைய 


இஸ்ரேல்‌ வழிபாட்டு முறை கோயில்கள்‌ இங்கு கட்டப்பட்டது ஏன்‌? 


இந்தியாவிலுள்ள சிவலிங்கங்களெல்லாம்‌, கிறிஸ்துவிற்கு முன்பே இருந்தன. பொது இடங்களில்‌ 
கல்‌ மட்டுமே நடப்பட்டு இருந்தன. ஸ்தல விருட்சம்‌ என்று ஒவ்வொரு கோவிலிற்கும்‌ ஒவ்வொரு 
சிறப்பு மரம்‌ உண்டு. கோவில்‌ கட்டடம்‌ கட்டப்‌ பெறுவதற்கு முன்பு அந்த மரத்தடியில்தான்‌ கற்கள்‌ 


நடப்பட்டிருந்தன. கட்டடம்‌ வந்த பிறகு தான்‌ கன்றுக்குட்டிகள்‌ வைக்கப்பட்டன. 


கிறிஸ்தவம்‌ வந்த பிறகு, சிவலிங்க வழிபாட்டில்‌ இருந்து வந்த பலி நிறுத்தப்பட்டுவிட்டது. 
ஆகவே, இந்தியாவில்‌ உள்ள சிவன்‌ கோவில்கள்‌ அனைத்தும்‌ பலிபீடங்கள்‌ உடையனவாய்‌ 


இருக்கின்றன. ஆனால்‌ பலியில்லை. 


இந்தியாவில்‌ “பி 51006' எனப்‌ பொருள்‌ தரும்‌ வழிபாடும்‌, சிவலிங்க வழிபாடும்‌ இருந்தன. 
இந்த இரண்டையும்‌ சேர்த்து குழப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாது. இரண்டும்‌ வேறு வேறானவை. 





இந்தியாவில்‌ கோவில்‌ கட்டும்‌ முறை எல்லாம்‌ எருசலேம்‌ கோவில்‌ கட்டப்பட்ட முறையில்‌ 


உள்ளன. இதுதான்‌ ஆகம முறை என்றழைக்கப்படுகிறது. சிதம்பரம்‌, திருவரங்கம்‌ போன்றவை 





இவற்றைப்‌ பின்பற்றியே கட்டப்பட்டுள்ளன. 


திராவிடர்களிடம்‌ குதிரை கிடையாது; எனவே காளையை, கடவுளுக்கு வாகனமாக வைத்தனர்‌. 


கல்‌, பலிபீடம்‌, கன்றுக்குட்டி உடைய இஸ்ரேல்‌ வழிபாடுதான்‌ சிவன்‌ கோவில்‌ வழிபாடு ஆகும்‌. 


இயேசு உயிருள்ள சிவலிங்கம்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. 1 பேதுரு 2: 4. ஜீவனுள்ள கல்‌' 
லாகிய (சிவலிங்கம்‌) 'இயேசுகிறிஸ்து' என்று அவர்‌ குறிக்கப்படுவது ஏன்‌? கடவுளுடைய 
அன்பின்‌ வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள உதவியது இஸ்ரேல்‌ வழிபாட்டில்‌ உள்ள கல்லாகிய 
சிவலிங்கம்‌ ஆகும்‌. அதைப்போல்‌ கடவுளுடைய அன்பின்‌ வெளிப்‌ பாட்டை உலகிற்கு 
வெளிப்படுத்தியவர்‌ இயேசுகிறிஸ்து ஆவார்‌. யோவான்‌ 3 : 16. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிறிஸ்து : 


கிறிஸ்து என்றால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌ என்று பொருள்‌ கூறப்படுகிறது. இயேசு 
கிறிஸ்துவை யாரும்‌ அபிஷேகம்‌ பண்ணவில்லை. அபிஷேகம்‌ பண்ணப்படாதவர்‌ இப்படி 


அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌ என்று அழைக்கப்‌ படுவது ஏன்‌? 


'யாக்கோபினால்‌ பெத்தேலில்‌ நடப்பட்டு, எண்ணெய்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட சிவலிங்கத்தை 
நினைவு கூர்வதற்காகவே' கிறிஸ்து என்ற பெயர்‌ இவருக்கு உருவாயிற்று என்று வேதாகம 
அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


எனவே, அவர்‌ ஜீவனுள்ள கல்‌ ' எனப்படுகிறார்‌. பானபலி (16) ஏன்‌ ஊற்றினர்‌? 


கல்லிற்காக அல்ல; அந்த இடத்தில்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌ என்பதை நினைவு கூர்வதற்காகவே 
ஆகும்‌. சமூகத்து அப்பங்களையும்‌ வைத்தனர்‌. இந்நாட்டில்‌ கோதுமை கிடைக்காத 


காரணத்தினால்‌, அரிசி மட்டுமே கிடைப்பதினால்‌ பொங்கல்‌ படைக்கின்றனர்‌. 


இவ்வாறு ஒரே கடவுளை வெவ்வேறு நிலைகளில்‌ வெவ்வேறு சூழலில்‌ வழிபட்டுள்ளமையை, 
சிந்துவெளியிலும்‌ சுமேரியாவிலும்‌ பைபிளிலும்‌ பார்க்கலாம்‌. 


(1) சமண, பெளத்த உருவங்கள்‌ : 


சமண, பெளத்தத்தில்‌ ஸ்தூபிகள்‌ காணப்படுகின்றன. சக்கரம்‌, குடை, சங்கு, பாதச்சுவடுகள்‌, 


மீன்கள்‌, ஸ்வஸ்திக்‌ போன்ற அடையாளங்கள்‌ காணப்படுகின்றன. 


யக்ஷின்‌, யக்ஷி, லஷ்மி, சரஸ்வதி போன்ற பெண்‌ வடிவங்களின்‌ சிற்பங்களும்‌ அதிக 


எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றன. (i) A. Ghosh ( Editor), Jaina Art and Architecture Vol. III, 1974 (ii) 
Jyoti prasad Jain, Religion and Culture of the Jains, 1944; iil) Susmita Pande, “Birth of bhakti in Indian religion and art’, 


Pp.87,88 ) 

பெளத்தத்தில்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ புத்தர்‌ வடிவங்கள்‌ காணப்படவில்லை. 
சமணத்தில்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்தைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதப்படும்‌ தீர்த்தங்கரர்‌ போல்‌ 
தோற்றமளிக்கும்‌ சிதைந்த நிலையிலான உருவம்‌ ஒன்று லோஹானிப்பூர்‌ என்ற இடத்தில்‌ 
காணப்பட்டாலும்‌, சமணத்‌ தீர்த்தங்கரர்கள்‌, புத்தர்களின்‌ உருவங்கள்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட 


நூற்றாண்டுகளிலேயே அதிக எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


(1) அறுவகைச்‌ சமயச்‌ சிற்பங்கள்‌ : 


மூவொருமைக்‌ கோட்பாடு, அவதாரம்‌ போன்றவற்றை வெளிப்படுத்தும்‌ சைவ, வைணவ 
உருவங்கள்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ இந்தியாவில்‌ காணப்படவில்லை. சிவன்‌, 
முருகன்‌, பிள்ளையார்‌ போன்ற சிற்பங்களும்‌ காணப்‌ படவில்லை. இவை அனைத்தும்‌ 


கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளையே சார்ந்தன ஆகும்‌. 


சைவமும்‌, வைணவமும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைகளாதலால்‌ சைவ, 
வைணவத்தின்‌ சிற்பங்கள்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு, அவதாரக்‌ கோட்பாடு போன்றவற்றை 


விளக்கும்‌ கருவிகளாகக்‌ காணப்படுகின்றன. 


அறுவகை சமயத்தில்‌ தூய ஆவி, சைவ நோக்கில்‌ பெண்ணாகவும்‌, வைணவ நோக்கில்‌ 
ஆணாகவும்‌ கொள்ளப்‌ பட்டாலும்‌ சைவ, வைணவப்‌ பிரிவுகளுக்கு முற்பட்ட சமயத்தில்‌ தூய ஆவி 
வேறு நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளது. சைவ, வைணவப்‌ பிரிவுகளுக்கு முற்பட்ட திருக்குறளை 
அடிப்படையாகக்‌ கொண்ட சான்றோர்‌ சமயக்‌ கோவிலில்‌ பரிசுத்த ஆவி, ஆண்‌, பெண்‌, 
தன்மையைக்‌ கடந்தவர்‌ என்பதை விளக்கும்வண்ணம்‌, உருவம்‌ ஏதுமற்ற நிலையில்‌ 


காணப்படுகிறது. 
பரிசுத்த ஆவிக்கென்றே ஒரு கோவில்‌ : 


பரிசுத்த ஆவிக்கென்றே கட்டப்பட்ட கோவில்‌ தூத்துக்குடி மாவட்டம்‌, திருவைகுண்டம்‌ வட்டம்‌, 
நட்டாத்தி என்னும்‌ ஊரில்‌ உள்ளது. இக்கோவிலின்‌ பெயர்‌ அருள்திரு ஆதி அடைக்கலம்‌ காத்த 


அம்மையார்‌ அம்மன்‌ திருக்கோவில்‌' என்பதாகும்‌. 


பரிசுத்த ஆவி ஆணுமல்ல, பெண்ணுமல்ல, ஆண்‌, பெண்‌, தன்மையைக்‌ கடந்தவர்‌ எனும்‌ 
நிலையை இக்கோவில்‌ விளக்குகிறது. எனவே, இங்குள்ள கருவறையில்‌ ஆணுருவமோ, 
பெண்ணுருவமோ வைக்கப்படாமை ஆழ்ந்து நோக்கற்குரிய குறிப்பாகும்‌. 


'தூய ஆவி', ஆண்‌, பெண்‌ தன்மைகளைக்‌ கடந்தவர்‌ என்பதால்‌, தூய ஆவியைப்‌ பெண்ணாக 
'அம்மை' என்று கூறினாலும்‌ ஆண்‌ தன்மையையும்‌ இணைத்து 'அம்மன்‌' என்று கூறுகின்றனர்‌. 
இவ்வாறே தூய ஆவியை ஆணாக, 'பெருமான்‌' என்று கூறினாலும்‌ பெண்‌ தன்மையைக்‌ காட்டும்‌ 


பெண்பால்‌ ஒருமை விகுதியை இணைத்து 'பெருமாள்‌' என்று கூறுகின்றனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பரிசுத்த ஆவி புறா வடிவில்‌ கிறிஸ்தவத்தில்‌ கூறப்படுவதற்கு ஏற்ப, இக்கோவில்‌ முன்னால்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌ ஆலியின்‌ கழுத்தைச்‌ சுற்றி, புறா வடிவங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளமை 


ஆழ்நது நோக்கற்குரியது. (இதைக்‌ குறித்து பின்னிணைப்பு ஐ -5 இல்‌ காணலாம்‌.) 


இது ஒருபுறமிருக்க, திருக்குறளை அடிப்படையாகக்‌ கொண்ட சான்றோர்‌ சமயத்திற்குப்‌ பின்‌ 
உருவான பக்தி இயக்கச்‌ சமயங்களில்‌ தூய ஆவி, சைவ நோக்கில்‌ பெண்ணாகவும்‌, வைணவ 
நோக்கில்‌ ஆணாகவும்‌ கொள்ளப்படுவதைச்‌ சைவ, வைணவ சிற்பங்கள்‌ பின்வருமாறு 


காட்டுகின்றன. 


அர்த்தநாரீஸ்வரர்‌ : 


அர்த்தநாரீஸ்வரர்‌, ஹரிஹரன்‌ ஆகிய இவை இரண்டும்‌ சக்தி, விஷ்ணு இருவரும்‌ பரிசுத்த 


ஆவியானவரின்‌ பெண்‌, ஆண்‌ உருவகங்களே என்பதைத்‌ தெளிவாக விளக்குகின்றன. 


அர்த்த - பாதி, நாரி - பெண்‌, ஈஸ்வரர்‌ - கடவுள்‌. அர்த்தநாரீஸ்வரர்‌ என்பது தன்‌ உடம்பின்‌ 
பாதியைப்‌ பெண்ணாகக்‌ கொண்ட கடவுள்‌. இடப்பாகம்‌ பெண்ணாக உள்ள கடவுள்‌ ஆகும்‌. 
அதாவது, பிதாவாகிய கடவுள்‌, பரிசுத்த ஆவியாகிய கடவுள்‌(பெண்‌ நிலை) முதலியவை சைவ 


நோக்கில்‌ விளக்கப்பட்டுள்ளன. 


ஹரிஹரன்‌ - ஹரி , ஹரன்‌ : 





ஹரன்‌ * சிவன்‌ (அ) கடவுள்‌; ஹரி - விஷ்ணு; வைணவத்தின்படி விஷ்ணு சிவனின்‌ 
இடப்பாகத்தில்‌ இருக்க வேண்டும்‌. பிதாவாகிய கடவுள்‌, பரிசுத்த ஆவியாகிய கடவுள்‌(ஆண்‌ 


நிலை) ஆகியவை வைணவ நோக்கில்‌ விளக்கப்பட்டுள்ளன. 
சைவத்தின்படி சக்தி, சிவனின்‌ இடப்பாகத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 
வைணவத்தின்படி விஷ்ணு, சிவனின்‌ இடப்பாகத்தில்‌ இருக்கின்றார்‌. 
சோமாஸ்கந்தர்‌ : 


கிறிஸ்தவத்தில்‌ கூறப்படும்‌ கடவுளின்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு பற்றிய கருத்து சைவத்தில்‌ 


கூறப்படும்‌ 'சோமாஸ்கந்தர்‌' உருவில்‌ உள்ளது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சோமாஸ்கந்தா - ச , உமா , ஸ்கந்தர்‌ - உமை, கந்தனுடன்‌ உள்ள கடவுள்‌; பிதாவாகிய கடவுள்‌ 
சிவனாகக்‌ காட்டப்படுகிறார்‌; பரிசுத்த ஆவி 'பெண்‌' என்ற நிலையில்‌ உமையாகக்‌ காட்டப்‌ 


படுகிறார்‌; மகன்‌ என்ற நிலையில்‌ 'கந்தன்‌' காட்டப்படுகிறார்‌. 
மும்மூர்த்தி 
கிறிஸ்தவத்‌ திரித்துவக்‌ கருத்து வைணவத்தில்‌ மும்மூர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது. 


கடவுள்‌ - சிவனாகக்‌ காட்டப்படுகிறார்‌. வைணவத்தில்‌, பெண்‌ தெய்வம்‌ உமைக்குக்‌ பதிலாக, 
பரிசுத்த ஆவியைக்‌ குறிக்கும்‌ ஆண்‌ கடவுளாக விஷ்ணு காணப்படுகிறார்‌. ஸ்கந்தனின்‌ இடத்தில்‌ 
பிரமனைக்‌ காண்கிறோம்‌ - மூவருமே ஆணாகக்‌ காணப்படுகின்றனர்‌. இது 'மும்மூர்த்திகள்‌' 
என்று விளக்கப்படுகிறது. 


எல்லோரா, கைலாசநாதர்‌, மகாபலிபுரம்‌ ஆகிய இடங்களில்‌ சிவன்‌, விஷ்ணு, பிரமன்‌ உருவங்கள்‌ 


காணப்படுகின்றன. 
மூன்று தலைகள்‌ - ஓர்‌ உருவம்‌ : 


கடவுளின்‌ மூன்று ஆள்தத்துவத்திற்கும்‌ தனித்தனியாக மூன்று பெயர்கள்‌ இருந்தாலும்‌, கடவுள்‌ 
ஒருவரே; ஒரே ஒருவர்‌ மட்டுமே ஆவார்‌ என்பதை 


மூவொரு கடவுள்‌ (“ரபா 6௦00”) மூன்று தலைகள்‌ - ஒரே உடம்பு உள்ள சிவன்‌ உருவம்‌' மூலம்‌ 


விளக்கப்படுகிறது. 


எல்லோரா, எலிபெண்டாவில்‌ மூன்று தலைகள்‌ - ஒரே உடம்பு' உள்ள சிவன்‌ உருவம்‌ அதிக 


எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றது. 


சிவன்‌, சக்தி, குமரக்கடவுள்‌ - சிவன்‌, விஷ்ணு, பிரமன்‌ எனப்‌ பல்வேறு முறைகளில்‌ கடவுள்‌ மூன்று 
வெவ்வேறு ஆள்தத்துவமாகக்‌ காணப்பட்ட போதிலும்‌, “அவர்‌ மூவரல்லர்‌ - மூன்று 
ஆள்தத்துவமுடைய ஒரே கடவுளே ஆவார்‌” என்பதையே மேற்கண்டவை காட்டுகின்றன. ஒரே 
கடவுளின்‌ மூன்று வெவ்வேறு நிலைகளையே மேற்கண்டவை காட்டுகின்றன. இதை, “01 
Essence Three Persons’ (‘homoousious’) என, கிறிஸ்தவ இறையியல்‌ விளக்குவது 


நோக்குதற்குரியது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


யோகம்‌ (அல்லது) தவம்‌ 
தவம்‌ என்பதனைத்‌ தன்னுயிர்‌ தானறப்‌ பெறுதல்‌' என வள்ளுவர்‌ விளக்குகின்றார்‌. 


தான்‌ விடுதலை அடைய, தவம்‌ மேற்கொள்ளப்படினும்‌, பிற உயிர்களின்‌ பொருட்டுத்‌ தன்னையே 
அழித்துக்‌ கொள்ளுகின்றமையே சிறந்த தவமாகக்‌ கருதப்படுகிறது. 


கடவுள்‌ மனுவுருவில்‌ வந்து, மன்னுயிர்க்காகத்‌ தன்னையே அழித்தமையால்‌ அவர்‌ தவத்தின்‌ 
தலைவனாகக்‌ கூறப்படுகிறார்‌. இதனை 
“அருந்தவத்‌ தோன்‌ ” (புறம்‌ க.வா.1:13) 


“மெய்த்தவன்‌ காண்‌ மெய்த்தவத்தில்‌ நிற்பார்க்கெல்லாம்‌ ' 


(அப்பர்‌ - 265-8, வ.சு.செங்கல்வராயபிள்ளை, தேவார ஒளி நெறிக்‌ கட்டுரை (2 அப்பர்‌), கழகம்‌, 


சென்னை 1. ) 
“பெருந்தவத்தெம்‌ பிஞ்ஞகன்‌ காண்‌ ” 


(அப்பர்‌ - 278-5, வ.சு.செங்கல்வராயபிள்ளை, தேவார ஒளி நெறிக்‌ கட்டுரை (2 அப்பர்‌), கழகம்‌, 


சென்னை 1. ) 


எனும்‌ பாடலடிகளும்‌ தெளிவுபடுத்துகின்றன. எல்லாவற்றிற்கும்‌ மேலான ஆற்றல்‌ படைத்த 
இறைவன்‌ எதற்காகத்‌ தவம்‌ அல்லது யோகம்‌ செய்ய வேண்டும்‌ எனப்‌ பொதுவாக 
எண்ணப்படினும்‌, மனித உயிர்கள்‌ நற்பேறு அடையும்‌ பொருட்டு, இறைவன்‌ தவம்‌ செய்தார்‌ 


என்பதை 

“யோகியாய்‌ யோக முத்தி உதவுதல்‌ அதுவும்‌ஓரார்‌ ” (சிவஞான சித்தியார்‌, சுபக்கம்‌, செய்யுள்‌. 73 ) 
எனும்‌ அடி காட்டுகிறது. மற்றும்‌ 

“விரதங்கொண்டாட வல்லானும்‌ ” 

(திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌, திருவாரூர்‌ திருப்பதிகம்‌, நான்காம்‌ திருமுறை 1928 -பதிகம்‌ 4 : 2) 


எனும்‌ அடியும்‌ இதைத்‌ தெளிவுபடுத்துகிறது. இதற்கு 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கலியில்‌ இருவினைப்‌ பாசத்தாற்‌ கட்டுண்டு மயங்கும்‌ மாந்தரைத்‌ தவநெறியிற்‌ புகுத்திச்‌ 
சிவஞானத்தையளித்தல்‌ கருதி அவர்‌ பொருட்டு எண்ணிலாத விரத நெறிகளைத்‌ தானே மேற்‌ 
கொண்டு அருள்‌ புரியவல்ல விரதியாக விளங்குபவனும்‌.......... (க. வெள்ளைவாரணன்‌, பன்னிரு 


திருமுறை வரலாறு - ( இரண்டாவது பகுதி ), பக்‌.105-106) 
எனக்‌ கூறப்படும்‌ பொருளும்‌ இறைவன்‌ விரதியாக விளங்குவதைத்‌ தெளிவுபடுத்துகிறது. 


இறைவனின்‌ இத்தகைய தவச்‌ சிறப்பை உணர்ந்தே அவரைத்‌ தவத்தின்‌ தலைவராகக்‌ 
கூறுகின்றனர்‌. கடவுளைச்‌ சிவனாகவும்‌ விஷ்ணுவாகவும்‌ கண்ட நிலையில்‌ அவரை யோகம்‌ 


அல்லது தவம்‌ செய்பவராகவும்‌ கண்டுள்ளனர்‌. 


யோகாசன சிவா, யோகாசன விஷ்ணு முதலிய சிற்பங்கள்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்தும்‌. 
இச்சிற்பங்கள்‌ அனைத்தும்‌ கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்தவையாக 
இருப்பதும்‌ நோக்கற்குரியது. 


இறைவன்‌, மன்னுயிர்க்காகத்‌ தம்மையே அழித்த நிலையே, அவரைத்‌ தவ உருவில்‌ காண 
அடிப்படைக்‌ காரணமாயிருந்தது என்பது நோக்கற்குரியது. 


தவம்‌ செய்யும்‌ மரபு, திராவிடரிடையே தொண்டு தொட்டு இருந்து வருவதற்குச்‌ சிந்து வெளியில்‌ 


யோகாசன நிலையில்‌ கிடைத்துள்ள உருவங்கள்‌ சான்றுகளாய்‌ உள்ளன. 
சமண, பெளத்த சமயங்களிலும்‌ யோகம்‌ இன்றியமையாத இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 


மற்றையோரின்‌ 'தவம்‌' தம்முடைய ஈடேற்றத்திற்காகச்‌ செய்யப்பட்டது போலன்றி இறைமகனின்‌ 
தவம்‌ மன்னுயிர்‌ ஈடேற்றத்திற்காகச்‌ செய்யப்பட்டமையால்‌ அவர்‌ தவத்தின்‌ தலைவராகக்‌ 


கூறப்படுகிறார்‌. 
அரசன்‌ 


இறைவனை அரசனாகக்‌ கண்டுள்ள தன்மையைக்‌ கிறிஸ்தவத்திலுள்ள 'கிறிஸ்து' எனும்‌ பெயர்‌ 
காட்டுகிறது. கிறிஸ்து என்பதற்கு 'அரசன்‌' எனும்‌ பொருளும்‌ உள்ளமை முன்னரே சுட்டப்பட்டது. 
சிலுவையிலறையப்பட்டபோது “இவர்‌ யூதருக்கு அரசன்‌' என்று எபிரேய, கிரேக்க, இலத்தீன்‌ 
மொழிகளில்‌ சிலுவையின்‌ மீது எழுதப்பட்டமையும்‌ 'யூத அரச குலச்‌ சிங்கம்‌' என அவர்‌ 
குறிப்பிடப்படுகின்றமையும்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்தும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பெளத்தத்தில்‌ மகுடத்துடனும்‌ மீசையுடனும்‌ பல்வேறு அணிகலன்களுடனும்‌ காணப்படும்‌ 
போதிச்சத்துவ உருவங்கள்‌, மனிதனாக வந்த கடவுள்‌ அரச நிலையில்‌ காட்டப்‌ படுகின்றமையைத்‌ 


தெளிவுபடுத்துகின்றன. 


சைவ, வைணவ சமயங்களில்‌, பொதுவாக அரசனுக்‌ குரியதாகக்‌ கருதப்படும்‌ மகுடத்துடனும்‌ 
அணிகள்‌ பலவற்றுடனும்‌ காணப்படும்‌ சிவ, விஷ்ணு உருவங்கள்‌, கடவுளை அரசராகக்‌ கண்ட 


நிலையைக்‌ காட்டுவதாகக்‌ கொள்ள வழிவகுக்கின்றன. 
மன்னுயிர்க்காகத்‌ துன்புற்றவர்‌: 


கிறிஸ்தவத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணம்‌ மன்னுயிர்க்‌ காகத்‌ துன்புற்ற நிலையைக்‌ 
காட்டுகின்றது. 


பெளத்தத்தில்‌ போதிசத்துவர்‌, நிர்வாண நிலையை அடையக்கூடிய நிலையிலிருப்பினும்‌ 
அந்நிலையை அடையாது, மன்னுயிர்‌ பொருட்டுத்‌ துன்பப்படுபவராகக்‌ காணப்படும்‌ தன்மை 
இங்கு நோக்கற்குரியது. மற்றும்‌ புத்தர்‌, மனித குல மீட்சிக்காக என்னையே கொடுக்க வந்தேன்‌ 
எனக்‌ கூறுவதாக உள்ள பகுதியும்‌ இதனைத்‌ தெளிவுபடுத்தும்‌. 


சைவத்தில்‌, மற்றவர்கள்‌ நீடுவாழ்வைப்‌ பெறும்பொருட்டுத்‌ தான்‌ சாவாகிய நஞ்சினை உண்டதால்‌ 
ஏற்பட்ட நீலகண்டன்‌, நீலமணிமிடற்றன்‌ எனும்‌ பெயர்கள்‌ இதனைக்‌ காட்டுகின்றன. மற்றும்‌ 
மன்னுயிர்க்காகத்‌ தன்னையே பலியாக்கியவராக அவியாக - இறைவன்‌ கூறப்படுவது ஆழ்ந்து 
நோக்கற்குரியது. 


“அவியுமாகி ” 


(அப்பர்‌ - 307-8, வ.சு.செங்கல்வராயபிள்ளை, தேவார ஒளி நெறிக்‌ கட்டுரை (2 அப்பர்‌), கழகம்‌, 


சென்னை 1. ) 
“பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌” (திருக்குறள்‌ 6) 
“அவியா யவியுமாகி யருக்கமாய்ப்‌ பெருக்கமாகி 


பாவியர்‌ பாவந்தீர்க்கும்‌ பரமனாய்ப்‌ பிரமனாகி” (அப்பர்‌-தேவாரம்‌-பா.எ.320) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனும்‌ அடிகள்‌, பாவியர்‌ பாவந்தீர்க்கும்‌ பொருட்டு, சிவபெருமானாகிய பரம்பொருள்‌ பிரமனாகிய 
மனுவுரு வெடுத்துத்‌ தம்மையே அவித்து ஐந்தவித்தானாக விளங்கி மன்னுயிர்க்காகத்‌ 
துயருற்றமையைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. 


வார்த்தை... / ஓம்‌.... 


“ஆதிமுதல்‌ இருந்ததை, நாங்கள்‌ கேட்டதை, கண்ணால்‌ பார்த்ததை உங்களுக்கு அறிவிக்‌ 
கின்றோம்‌. அதை நாங்கள்‌ நோக்கினோம்‌. கையால்‌ தொட்டு ணர்ந்தோம்‌. நாங்கள்‌ அறிவிப்பது 
உயிரின்‌ வார்த்தையைப்‌ பற்றியது. அந்த உயிர்‌ வெளிப்படுத்தப்பட்டது. அதனை நாங்கள்‌ 
கண்டோம்‌. அதற்குச்‌ சான்று பகர்கின்றோம்‌”( 1 அரு. 1 : 1-2) என்று புனித அருளப்பர்‌ மனிதனாக 
வந்த கடவுளை, ஆதிமுதல்‌ இருந்த உயிரின்‌ வார்த்தை' என்கிறார்‌. 


'உயிரின்‌ வார்த்தை' என்பது நிறைவான இறைவனுடைய மொழியைக்‌ குறிக்கின்றது. 
மனிதனுடைய மொழி குறைபாடுடைய மொழி. ஆனால்‌ இறைவனுடையதோ நிறைமொழி 
அல்லது உயிரின்‌ வார்த்தை ஆகும்‌. ( டாக்டர்‌ மு.தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ 
சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு, 


செம்டம்பர்‌, 1997, ப.260 ) 
ஆதியிலே வார்த்தை இருந்தது. 
( யோவான்‌ 1:1) 
அவருடைய நாமம்‌ 'ஆமென்‌ '. 
( வெளி 3:14) 


பிதாவாகிய தேவன்‌ உலகைப்‌ படைக்க சித்தம்‌ கொண்டபோது, ...ம்‌ என்றார்‌. இதுதான்‌ 
ஆதியில்‌ இருந்த வார்த்தை. அதிலிருந்து தான்‌ அனைத்தும்‌ உருவாயின. அந்த வார்த்தைதான்‌ 
ஆமென்‌. 


(|| கொரி 1:19,20) 


“ஆதியிலே வார்த்தை இருந்தார்‌. அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார்‌. அவ்வார்த்தை 
கடவுளாயும்‌ இருந்தார்‌.” (அரு. 1:1) 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வார்த்தை மனுவுருவானார்‌; நம்மிடையே குடி கொண்டார்‌. அவரது மாட்சிமையை நாங்கள்‌ 


கண்டோம்‌ (அரு. 1:14) 

எனும்‌ விவிலியப்‌ பகுதிகள்‌ குறிப்பிடற்குரியன. 

மனுவுருவான அவ்வார்த்தையையே திருவள்ளுவர்‌ நிறைமொழி மாந்தர்‌ எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
அந்நிறைமொழி மாந்தரின்‌ பெருமையை, மறை மொழியாகிய வேதம்‌ காட்டும்‌ என்பதை 
நிறைமொழி மாந்தர்‌ பெருமை நிலத்து 

மறைமொழி காட்டி விடும்‌. (திருக்குறள்‌ 28 ) 

என வள்ளுவர்‌ விளக்குகின்றார்‌ 

மனிதனாக வந்த கடவுள்‌ ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கின்றார்‌ என்பதை, 


“இறைமகனாகிய இயேசு கிறித்துவிடம்‌ ஆம்‌ என்பதும்‌, இல்லை என்பதும்‌ கலந்தில்லை. ஆம்‌ 
என்பது ஒன்றே அவரிடம்‌ இருந்து வருகிறது. ஏனெனில்‌, கடவுளின்‌ வாக்குறுதிகள்‌ யாவற்றுக்கும்‌ 
ஆம்‌ என்பதே அவரிடம்‌ இருந்தது. ஆகையால்தான்‌ நாம்‌ கடவுளுக்குப்‌ புகழுரை கூறும்பொழுது, 
அவர்‌ வழியாகவே ஆமென்‌ என்கிறோம்‌.” (11 கொரி. 1 : 19-20) 


“ஆமென்‌ எனும்‌ பெயருள்ளவர்‌, உண்மையான சாட்சியானவர்‌, நம்பத்தக்க சாட்சியானவர்‌; 


கடவுள்‌ படைத்த படைப்பின்‌ ஆதியாய்‌ உள்ளவர்‌” (திருவெளி. 3:14) 


எனும்‌ விவிலியப்‌ பகுதிகள்‌ ஆழ்ந்து கவனிக்கத்தக்கன. 


ஆம்‌', ஓம்‌, 'ஆமென்‌'என்பன மூன்று பொருள்களையுடைய மூன்று ஒலிகள்‌ அல்ல. ஒரே 
பொருளையுடையனவே. இவை இறைவனின்‌ உடன்பாட்டு ஒலிகளே. உலகம்‌ படைக்கப்‌ 
படுவதற்கு மூலப்பிரணவம்‌' எனப்படுவதும்‌ இவ்வொலியே' என்று கூறப்படுவது 
நோக்கற்குரியது. (டாக்டர்‌ மு.தெய்வநாயகம்‌, விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ - ஒப்பாய்வு, 


மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு, செம்டம்பர்‌, 1997, ப.261 ) 


'ஆமென்‌', 'ஆம்‌', 'ஓம்‌' என்பவை கடவுளின்‌ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும்‌, குமரக்‌ கடவுள்‌ 
எனப்படும்‌ முருகனையும்‌, கடவுளின்‌ பிள்ளை எனப்படும்‌ பிள்ளையாரையும்‌ குறிக்கும்‌ ஒரே 


ஒலியாகும்‌ என விளக்கப்படுவதும்‌ ஆழ்ந்து நோக்கற்குரியது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'ஓம்‌' எனும்‌ வடிவிற்குள்‌ பொதுவாக முருகனையோ, பிள்ளையாரையோ காணமுடிகிறதேயன்றி, 
சிவனையோ விஷ்ணுவையோ காணமுடியாததும்‌ குறிப்பிடற்குரியது. 


'வார்த்தையானவர்‌ மாந்தனானார்‌' என்பதன்படி இது மனிதனாக வந்த கடவுளையே குறித்தலால்‌ 


'ஓம்‌' என்பதற்குள்‌ குமரக்‌ கடவுளோ, பிள்ளையாரோ காணப்படுகின்றனர்‌. 


வேதங்களிலும்‌ 'வார்த்தை' எனப்படும்‌ 'சப்த' என்பது போற்றுதற்குரியதாகக்‌ கருதப்படுவதும்‌ 
நோக்கற்குரியது. 


பெளத்தத்தில்‌ 'வாக்குதேவி' என ஒன்று குறிக்கப்படுவதும்‌ ஒப்பிடற்குரியது. 
பிற உருவங்கள்‌ : 


சைவ, வைணவ உருவங்கள்‌ செதுக்கப்பட்ட சிவலிங்கங்கள்‌ கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட 


நூற்றாண்டுகளில்‌ மட்டுமே காணப்படுகின்றன. 


அவதார உருவங்கள்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளிலேயே காணப்படுகின்றன. 
குப்தர்‌ கால கட்டத்தில்‌ அவதாரம்‌ பற்றிய கருத்து மிகவும்‌ பரவிவிட்டது. 


இப்படியாக, சைவ, வைணவ சிற்பங்கள்‌ புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ 


கோட்பாடுகளைப்‌ பல வழிகளில்‌ பொது மக்களுக்கு விளக்குகின்றன. 


மனிதனாக வந்த இறைவனைப்‌ பல்வேறு உருவங்களில்‌ வடிவமைத்தபோதிலும்‌, அடிப்படையில்‌ 
அவற்றிடையே ஒற்றுமை காணப்படுவதைப்‌ பின்வரும்‌ பெளத்த, சைவ சிற்பங்கள்‌ 


காட்டுகின்றன. 
புத்தரும்‌ சிவலிங்கமும்‌ 


அமர்ந்த நிலையில்‌, நெற்றியில்‌ பொட்டுடனும்‌ வளைவு வளைவான முடியுடனும்‌ காணப்படும்‌ 
புத்தரின்‌ தலைமீது சிவலிங்கம்‌ போன்றதொன்று காணப்படுவது ஆழ்ந்து நோக்கற்குரியது. (11: 


Loriyan Tangai, Calcutta Museum, 4838/A, 23230) 
கி.பி. 9,10ஆம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்ததாகக்‌ குறிக்கப்படும்‌ புத்த உருவம்‌ ஒன்று தலையில்‌ 


மகுடத்துடன்‌ காணப்படுகிறது. நெற்றியில்‌ பொட்டு காணப்படுகின்றது. தலைமீது ஒரு குடையும்‌ 
தலையின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ ஒவ்வொரு தூபியும்‌ உள்ளன. கீழே இரண்டு உருவங்கள்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நிற்கின்றன. பீடத்தில்‌ தாமரை மீது சிவலிங்கம்‌ காணப்படுவது குறிப்பிடற்குரியது. (போதிகயா 
அருங்காட்சியகம்‌ (1)) 


தூபியும்‌ சிவலிங்கமும்‌ ஒன்றுபோல்‌ இருந்தமையை இது காட்டுகின்றதா? பெளத்த, சைவ 
இணைப்பை அல்லது பரிமாற்றத்தை இது காட்டுகின்றதா என்பது ஆராயப்பட வேண்டும்‌. 


புத்தரும்‌ சிவனும்‌ 


புத்தரின்‌ உருவ அமைப்புகளுக்கும்‌ சிவனின்‌ உருவ அமைப்புகளுக்கும்‌ ஒற்றுமைகள்‌ பல 
காணப்படுவது நோக்குதற்குரியது. 


“கிழக்கு இந்தியாவில்‌, சிறப்பாக ஒரிசாவில்‌ உள்ள லகுலிசா'வின்‌ உருவம்‌ சிராவஸ்டியில்‌ 
போதித்த புத்தரின்‌ உருவ அமைப்பாக உள்ளது. புத்தரைப்‌ போல்‌ ஈரீதழ்‌ தாமரை மேல்‌ 
அமர்ந்தவாறு இரண்டு நாக அரசர்களால்‌ உயர்த்தப்‌ பட்டதாய்‌, கைகள்‌ அறவாழி (தரும சக்கரம்‌) 
முத்திரையோடு காணப்படுகிறது. சிலவற்றில்‌ அறவாழியும்‌ இரண்டு மான்களும்‌ பீடத்தில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. பெளத்தத்தின்‌ இக்கலையமைப்பு இவர்களால்‌ பின்பற்றப்பட்டுள்ளதை 
இது காட்டுகிறது. இதைப்‌ போல்‌ ஒன்று மற்றொன்றைப்‌ பின்பற்றும்‌ சமயப்‌ பரிமாற்றத்தைச்‌ 


சிற்பங்கள்‌ பலவற்றில்‌ காணலாம்‌”. (1/௦ Nath Banerjea, The Development of Hindu lconography, 1974, 6.6) 


சிவபெருமானின்‌ 'லகுலிசக்‌' கோலம்‌, பத்மாசனத்திலும்‌ கையில்‌ தண்டாயுதத்துடனும்‌ முகம்‌ 
பெளத்தச்‌ சாயலிலும்‌ காணப்படுவது குறிப்பிடற்குரியது. 


எல்லோராவிலுள்ள குகை (குகை எண்‌. 21) ஒன்றன்‌ மண்டபத்திற்கு வெளியே, கோவிலுக்கு 
இடப்பக்கம்‌, இரண்டு கைகளுடனும்‌ தண்டாயுதத்துடனும்‌ முகம்‌ பெளத்த அமைப்பிலும்‌ உருவம்‌ 
ஒன்று காணப்படுவதோடு வலப்பக்கம்‌ நான்கு கைகளுடனும்‌ தண்டாயுதத்துடனும்‌ உருவம்‌ ஒன்று 
காணப்படுகிறது. 


சிவன்‌ சடாமுடியுடன்‌ காணப்படுவதை ஒத்து, புத்தர்‌ உருவம்‌ ஒன்று நாலந்தாவில்‌ சடாமுடி 
தோளில்‌ விழக்‌ காணப்படுவது குறிப்பிடற்குரியது. (A. Ghosh - Nalanda (No. 1-152) -P.40) 


மற்றும்‌ புத்தர்‌ கோவிலில்‌ புத்தர்‌ கையில்‌ 'திருவோடு' இருப்பதும்‌ சிவன்‌ கையில்‌ 'திருவோடு' 
காணப்படுகின்றமையும்‌ நோக்குதற்குரியன. 


போதிசத்துவர்களுள்‌ ஒருவர்‌ பெயர்‌ 'நீலகண்டலோகேசுவரர்‌' என்றிருப்பதும்‌, சிவன்‌ பெயர்களுள்‌ 


ஒன்று 'நீலகண்டன்‌' என்பதும்‌ இங்கு குறிப்பிடற்குரியன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


புத்தரின்‌ பல பெயர்களுள்‌ ஒன்று 'சிவகதிநாயகன்‌' என்பதும்‌ சிவபெருமானைச்‌ சிவசிவ' என்று 


குறிப்பதும்‌ ஒப்பிடற்குரியன. 


இவை, பெளத்தத்திற்கும்‌ சைவத்திற்கும்‌ உள்ள இணைப்பையும்‌ இரண்டும்‌ ஒன்றிணைந்து 
வளர்ந்த நிலை களையும்‌ காட்டுவனவாக உள்ளன. மனிதனாக இவ்வுலகிற்கு வந்த கடவுளாகிய 
கிறிஸ்துவை, பல்வேறு கோணங்களில்‌ பல்வேறு பெயர்களில்‌ கண்டு, மக்களுக்கு 


விளக்கியமையால்‌ தான்‌ பெளத்தத்திலும்‌, சைவத்திலும்‌ உருவ ஒற்றுமைகள்‌ காணப்படுகின்றன. 
மீன்‌ சின்னம்‌ : 
சிந்துவெளியில்‌ ஏராளமான 'மீன்‌' சின்னங்கள்‌ காணப்படுகின்றன. 


சிந்துவெளிக்குப்‌ பின்‌ சமண, பெளத்தத்திலும்‌ சைவ, வைணவத்திலும்‌ 'மீன்‌' சின்னம்‌ அதிக 
அளவில்‌ காணப்‌ படுகின்றது. 


'மீன்‌' சின்னம்‌ பின்வரும்‌ இரண்டு கோணங்களில்‌ விளக்கப்படுகின்றது. 
1. 'மீன்‌' சின்னம்‌ திராவிடரின்‌ சின்னம்‌ எனும்‌ நிலையில்‌ காணப்படுகிறது. 
2, கடவுளோடு இணைத்துக்‌ கூறப்படுகிறது. 

“திராவிடர்‌” எனும்‌ நிலையில்‌ 'மீன்‌' சின்னம்‌ : 


பொதுவாக, மீனைச்‌ சிறப்பிக்கும்‌ வழக்கம்‌ திராவிடர்‌ களிடையே காணப்படுகிறது. எனவே, 
மீனைச்‌ சின்னமாகக்‌ கொண்டவர்கள்‌ திராவிடர்கள்‌ என்பது பொது நிலை. பாண்டியர்கள்‌ 
மீனைத்‌ தம்‌ சின்னமாகத்‌ தேர்ந்தெடுத்திருப்பதே அவர்கள்‌ திராவிட மக்கள்‌ என்பதைத்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகிறது எனவும்‌ மீன்‌ சின்னம்‌ உலகில்‌ பல்வேறு மக்களினத்தோடு 
தொடர்புடையது எனவும்‌ பின்வருமாறு குறிப்பிடுகிறார்‌ இராகவன்‌. 


பாண்டியர்‌ மீன்‌ கொடியைத்‌ தேர்ந்தெடுத்த பண்பே அவர்கள்‌ திராவிட மக்கள்‌ என்பதை நன்கு 
எடுத்துக்‌ காட்டும்‌. மீனைச்‌ சின்னமாகக்‌ கொண்டவர்கள்‌ உலகில்‌ பல நாடுகளிலும்‌ 
காணப்படுகின்றனர்‌. தமிழகத்தில்‌ அவர்கள்‌ மீனவர்கள்‌ எனப்பட்டனர்‌. இவர்கள்‌ வேறு பல 
நாடுகளில்‌ வாழ்ந்துள்ளனர்‌. இவர்கள்‌ மீனவன்‌, மீனோன்‌, மேனோன்‌ என்றெல்லாம்‌ 
அழைக்கப்பட்டு வருகின்றனர்‌. .... ..... இஃதன்றிப்‌ பாபிலோன்‌, எகிப்து, கிரீற்றுத்‌ தீவு முதலிய 
நாடுகளிலும்‌ வாழ்ந்து வந்தனர்‌. இந்த மீனவர்களுக்கும்‌ கிறிஸ்தவர்களின்‌ முன்னோடி களுக்கும்‌ 
தொடர்புகள்‌ இருக்குமோ என்ற ஐயம்‌ எழுகிறது.” 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


என்று மீனைச்‌ சின்னமாகக்‌ கொண்டவர்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றார்‌ இராகவன்‌. 
கடவுளோடு இணைக்கப்பட்ட நிலையில்‌ 'மீன்‌' சின்னம்‌ : 


பாண்டியர்கள்‌ மீனைச்‌ சின்னமாகக்‌ கொண்டதற்குக்‌ காரணம்‌, இமையாத தன்மையுடையவர்‌ 
கடவுள்‌ எனும்‌ தமிழரின்‌ நம்பிக்கையே என்றும்‌. ..கடவுள்‌, இமையாது காப்பதைக்‌ குறிப்பதாக 
இம்மீன்களைக்‌ கொண்டுள்ளனர்‌ என்றும்‌ கூறப்படுவது நோக்கற்குரியது.. (இராகவன்‌, ௮.இ - 
கோ நகர்‌ கொற்கை - க.நூ.ப. திருநெல்வேலி-2, திசம்பர்‌ 1971 - ப.132.) 


ஆபிரகாம்‌ வழித்‌ தோன்றல்களாகிய யூதர்‌, தம்‌ கல்லறைகளில்‌ இரு மீன்கள்‌ உருவம்‌ 
தீட்டியுள்ளனர்‌. இயேசுவை மக்களின்‌ மீனவன்‌ (The Fisher of Men) என்றும்‌ அவர்‌ மீனாக இருந்து 
மீனுக்கு நடுவே வாழ்கிறார்‌ என்றும்‌ பொதுவாகக்‌ கூறுகின்றனர்‌. வரலாற்று ஆய்வாளர்‌ ஈராசு 
அடிகளாரும்‌ பாண்டியரின்‌ சின்னம்‌ இரு மீன்களே என்றும்‌ திராவிட இனத்தவர்‌ மீனை 
வழிபடுவதுடன்‌ தமிழ்‌ மக்களில்‌ பரவர்‌ சுறா மீன்‌ கொம்பை நட்டி வழிபடுவதையும்‌ ஒப்பிட்டுக்‌ 


கூறியுள்ளார்‌. 


“பண்டைக்‌ காலத்தில்‌ நோவாவிடம்‌ தேவன்‌ சென்று, அவரையும்‌ அவர்‌ உறவினரையும்‌ ஒரு 
பேழையின்‌ மூலம்‌ தப்புமாறு செய்ததைக்‌ கிறிஸ்தவ மறைநூல்‌ கூறுகிறது. அதே போல்‌ 
தமிழகத்தில்‌ வெள்ளம்‌ வருவதைப்‌ பாண்டியன்‌ சத்தியவிரதன்‌ என்னும்‌ மன்னனிடம்‌ ஒரு மீன்‌ கூறி 
அவனையும்‌ அவன்‌ உறவினரையும்‌ ஒரு தோணியிலேற்றி, தன்‌ கொம்பால்‌ பொதியமலை மீது 
சேர்த்ததாகக்‌ கூறப்படுகிறது. திருமால்‌ மீன்‌ அவதாரம்‌ என்று கூறப்படுகிறது. இத்தகைய பெரு 
வெள்ளம்‌ பற்றிய கதைகளைச்‌ சீனரும்‌, கிரேக்கரும்‌, கல்தேயரும்‌ கூறி வந்துள்ளனர்‌. மீன்‌ 
சின்னம்‌ பண்டைய திராவிட மக்களோடு இணைந்திருந்தது என்று இந்தப்‌ பழங்கதையினின்று 
நாம்‌ தெரிகிறோம்‌. எல்லம்‌ நாட்டின்‌ தலைநகர்‌ ஊரில்‌' வாழ்ந்த ஆபிரகாம்‌ மரபில்‌ கிறிஸ்து 
பெருமானும்‌, முகம்மது எனும்‌ தெய்வத்‌ தூதரும்‌ தோன்றினர்‌. எல்லமும்‌, ஊரும்‌ திராவிட 
நாட்டோடும்‌ மக்களோடும்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக இன்றைய அறிஞர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. மேலும்‌ கிறிஸ்து மீன்‌ சின்னம்‌ என்று கிறிஸ்தவ மறையை நன்காய்ந்தவர்கள்‌ 
கூறுகின்றனர்‌”. (இராகவன்‌, அ௮.இ - கோ நகர்‌ கொற்கை - க.நூ.ப. திருநெல்வேலி-2, திசம்பர்‌ 
1971 - ப.132.) 


திராவிடர்களாகிய பாண்டியர்தம்‌ திராவிடப்‌ பண்பாட்டைக்‌ காண்பிப்பதாய்‌ மீன்‌ சின்னம்‌ 
விளங்குவதோடு, இமையாது காப்பவன்‌ இறைவன்‌ எனும்‌ நிலையில்‌ இச்சின்னம்‌ காணப்‌ 
படுவதை மேற்கண்டவை காட்டுகின்றன. (தெ. தேவகலா ஜோதிமணி எம்‌.ஏ., வரலாற்று 
நோக்கில்‌ திருவழுதீசுவரர்‌ கோவில்‌(பெருங்குளம்‌,,1987.) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சுவஸ்திக்‌ : 


'சுவத்திகம்‌' (சுவஸ்திக்‌) எனக்‌ கூறப்படும்‌ இச்சின்னத்தைப்‌ பார்த்தவுடன்‌ 'இது ஆரியரின்‌ சின்னம்‌' 
எனப்‌ பெரும்பாலோர்‌ கூறுகின்றனர்‌. தன்னையே ஆரியராக உரிமை பாராட்டிய 'ஹிட்லர்‌' 
இச்சின்னத்திற்கு மிகவும்‌ சிறப்பு கொடுத்ததால்‌, இது ஆரியருக்கே உரியது என எண்ணுபவர்‌ 


பலர்‌. 


வரலாற்றில்‌ பார்த்தால்‌, முதன்‌ முதல்‌ இச்சின்னம்‌ சிந்துவெளி முத்திரைகளில்தான்‌ 
காணப்படுகிறது. இது அரப்பா, மொகஞ்சதாரோ மற்றும்‌ லோதலிலும்‌ காணப்‌ படுகிறது. 
சிந்துவெளி நாகரிகம்‌, திராவிட நாகரிகம்‌ என்பதை அண்மைக்கால ஆய்வுகள்‌ 
உறுதிப்படுத்தியுள்ளதால்‌, இச்சின்னம்‌ திராவிடருக்கேயுரியது என்பது வரலாறு காட்டும்‌ 


உண்மை ஆகும்‌. 


சிந்துவெளி முத்திரைகளில்‌ காணப்படும்‌ இச்சின்னத்தை 'ஓம்‌' என்பதாகக்‌ குறிப்பிடுகின்றனர்‌ 
அறிஞர்‌ பலர்‌. இதை வடமொழியாளர்‌ மங்களச்சொல்‌ எனும்‌ பொருளில்‌ சுவஸ்திக்‌' என்று 


பெயரிட்டுள்ளனர்‌. (14. Ramachandran, 8. Madhivanan, The Spring of the Indus Civilization, 1991, P. 48) 


க்‌ யே தமிழ்‌ பிராமியிலும்‌ வட பிராமியிலும்‌ 'ஓ' என்பதைக்‌ க்க, பின்னர்‌ வ 
கூ தமிழ லு லு ஓ த்க்‌ கு 


வகுத்துள்ளதாகவும்‌ மதிவாணன்‌ கூறுகிறார்‌. (M. Ramachandran, 8. Madhivanan, Op.Cit.,) 
திராவிட சமயங்களான சமண, பெளத்த சமயங்களிலும்‌ இது சிறப்பான இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 


சமணத்தில்‌ சிறப்பாக இடம்‌ பெற்றுள்ள ஒலிகளுள்‌ ஒன்று 'ஓம்‌' என்பதும்‌, குறிகளுள்‌ ஒன்று 
சுவஸ்திக்‌ என்பதும்‌, இதன்‌ சிறப்பை உணர்த்தும்‌. (Jotiprasad Jain, Religion and Culture of Jains, 1994, P.117) 


பெளத்தத்தில்‌, புத்தரின்‌ கைவிரல்களிலும்‌ பாதங்களிலும்‌ இச்சின்னம்‌ காணப்படுகிறது. 
பம்பாயிலுள்ள அருங்காட்சியத்தில்‌ (Mப5ஒப௱) புத்தர்‌ அபயமளிப்பதாகக்‌ காட்டும்‌ வலதுகையின்‌ 
அய்ந்து விரல்களிலும்‌ இச்சின்னம்‌ காணப்படுவதுடன்‌, பாதங்களிலும்‌ காணப்படுகின்றது. 
பம்பாயிலுள்ள 'கார்லே' (81/6) எனும்‌ பெளத்தக்‌ குகையின்‌ வாசலிலுள்ள தூணில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துகள்‌ இக்குறியுடன்‌ தொடங்கி இக்குறியுடனே முடிகின்றன. 

சைவத்திலும்‌ 'ஓம்‌' என்பது 'மூலப்பிரணவ மந்திரம்‌' அதாவது, உலகத்‌ தோற்றத்திற்குக்‌ 


காரணமான ஒலி' எனும்‌ நிலையில்‌ சிறப்பிக்கப்படுவதையும்‌, விவிலியத்தில்‌ (Bible) உலகப்‌ 


படைப்பிற்குக்‌ காரணம்‌ கடவுளின்‌ வார்த்தை என்று மானிட உருவமெடுத்த வார்த்தையைக்‌ “ஆம்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


என்றே இருக்கின்றார்‌' (ஐஐ கொரிந்தியர்‌ 1: 19,20) “ஆமென்‌ என்பவர்‌...' (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 3: 4) எனக்‌ குறிப்பிடப்படுவதும்‌ ஏற்கெனவே குறிப்பிடப்பட்டது. 


'ஆம்‌' என்பதை யாழ்பாணத்தவர்‌ இன்றும்‌ 'ஓம்‌' என்கின்றனர்‌.எனவே 'ஓம்‌' எனும்‌ திராவிடக்‌ 
குறியானது. முதல்‌ வார்த்தை அல்லது முதல்‌ சொல்‌ அல்லது 'மங்களச்‌ சொல்‌' என்ற நிலையில்‌ 


திராவிடரின்‌ ஆத்திக, நாத்திக சமயங்களில்‌ சிறப்பிடம்‌ பெற்றுள்ளது. 


திராவிடரின்‌ கலைகளும்‌, சொத்துகளும்‌ பிற்காலத்தில்‌ ஆரிய மயமாக்கப்பட்டது போல்‌ திராவிடச்‌ 


சின்னங்களும்‌ பிற்காலத்தில்‌ ஆரிய மயமாக்கப்பட்டதற்கு இதுவும்‌ ஓர்‌ எடுத்துக்காட்டு ஆகும்‌. 


கடவுளையும்‌ மனிதனாக வந்த கடவுளையும்‌ பல்வேறு கோணங்களில்‌ பல்வேறு சமயங்களும்‌ 
நோக்குகின்றன. அவை ஒரே இறைவனையே நோக்கி இருப்பதால்‌, அவற்றிடையே 


ஒருமைப்பாடும்‌ இணைப்பும்‌ காணப்படுவதை மேற்கண்டவை காட்டுகின்றன. 


சிற்பங்களின்‌ வளர்ச்சிப்‌ படிநிலைகளை நோக்கும்போது, வட இந்தியாவில்‌ கிறித்துவிற்கு 
பிற்பட்ட நூற்றாண்டுகளின்‌ தொடக்கக்‌ காலங்களில்‌ சமயச்‌ சிற்பங்கள்‌ காணப்படுகின்ற அளவு 


தென்னிந்தியாவில்‌ காணப்படாமைக்கான காரணங்கள்‌ ஆழ்ந்த ஆய்விற்குரியனவாகவுள்ளன. 
இவ்வாறு, சிற்பங்கள்‌, கிறிஸ்தவத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளான 

மூவொருமைக்‌ கோட்பாடு 

அவதாரக்‌ கோட்பாடு 

பலி நிறைவேற்றக்‌ கோட்பாடு 
முதலியவற்றை எளிய மக்கள்‌ புரியும்‌ வண்ணம்‌ விளக்குவதற்காக வைக்கப்பட்டன. 


எளிய மக்களுக்காக வைக்கப்பட்ட சிற்பங்கள்‌, நாளடைவில்‌ பற்பல மாற்றங்களுக்கு 
உட்படுத்தப்பட்டதால்‌, அவை முதலில்‌ வைக்கப்பட்ட அடிப்படை நோக்கத்தையே மக்கள்‌ புரிந்து 


கொள்ள இயலா நிலையில்‌ இருக்கின்றனர்‌. 


எனவே, வரலாற்று நோக்கில்‌ இவை விளக்கப்பட வேண்டும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


14. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ - வரலாற்று நோக்கு 


கிறிஸ்துவிற்கு முற்பட்ட வழிபாடுகளும்‌ சமயங்களும்‌ கிறிஸ்தவத்தினால்‌ அடைந்த 
மாற்றங்களையும்‌ வளர்ச்சி களையும்‌ வரலாற்று வழியில்‌ காண்பது வரலாற்று நோக்கு ஆகும்‌. 


குறிப்பாக, இந்தியாவில்‌ தோமா வழி கிறிஸ்தவத்தினால்‌ இந்திய வழிபாடுகளும்‌ சமயங்களும்‌ 
அடைந்த மாற்றங்களை வரலாற்று நோக்கில்‌ காண்பது இந்நூலில்‌ முக்கிய இடம்‌ பெற்றுள்ளது. 


சமயங்களின்‌ வரலாற்றைப்‌ பார்க்கும்போது, கிறிஸ்து வருவதற்கு முற்பட்ட நிலையையும்‌, 
கிறிஸ்துவிற்குப்‌ பின்‌ வழிபாடுகளிலும்‌ சமயங்களிலும்‌ கிறிஸ்தவத்தினால்‌ ஏற்பட்ட 


மாற்றங்களையும்‌ பின்வருமாறு காணலாம்‌ 


கிறிஸ்தவத்தினால்‌, கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டு களில்‌ சமணத்தில்‌ புதிய பிரிவாக, 
சுவேதாம்பரம்‌ உருவானது. இவ்வாறே, கிறிஸ்துவிற்கு முற்பட்ட கால பெளத்தமான 'ஹீனயான' 
பெளத்தத்திலிருந்து, கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌, கிறிஸ்தவத்தினால்‌, மஹாயான 
பெளத்தம்‌ உருவானது. அதாவது, புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளையான 
மஹாயான பெளத்தமாகப்‌ பிரிந்தது. 


கி.பி. முதல்‌ நூற்றாண்டில்‌ கிறிஸ்தவம்‌ இந்தியாவிற்கு வந்ததினாலும்‌, இந்திய மொழி மற்றும்‌ 
பண்பாட்டில்‌ வளர்ச்சியடைந்ததாலும்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டு களைச்‌ சார்ந்த 





சிந்துவெளி மற்றும்‌ பழந்திராவிட வழிபாடு முதலியவை திருக்குறளை அடிப்படையாகக்‌ கொண்ட 


சான்றோர்‌ சமயமாகவும்‌, சைவ, வைணவ சமயங்களாகவும்‌ வளர்ந்தன. 


இவற்றைப்‌ பின்வருமாறு காணலாம்‌. 


கிறிஸ்தவம்‌ பிதா பரிசுத்த ஆவி குமாரன்‌ 
திருக்குறள்‌ கடவுள்‌ வான்‌ நீத்தார்‌ 
பெளத்தம்‌ தர்ம சம்போக நிர்மாண 
காயா காயா காயா 
சைவம்‌ அப்பன்‌ அம்மை மகன்‌ 
வைணவம்‌ சிவன்‌ விஷ்ணு பிரமன்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இனி, வரலாற்றுப்‌ பார்வையில்‌, இந்தியாவில்‌, காலந்தோறும்‌ வழிபாடுகளும்‌ சமயங்களும்‌ 


வளர்ந்த நிலையையும்‌ அடைந்த மாற்றங்களையும்‌ 
'காலந்தோறும்‌ வழிபாடுகளும்‌ சமயங்களும்‌' 
என்னும்‌ அட்டவணைகளில்‌ பின்வருமாறு காணலாம்‌. 


இவ்வாறு, இந்திய வழிபாடுகளிலும்‌ சமயங்களிலும்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ 
கிறிஸ்தவத்தின்‌ வருகையால்‌ மாற்றங்களும்‌ புதிய கோட்காடுகளும்‌ பிரிவுகளும்‌ 


உருவாகியுள்ளமையைச்‌ சமய வரலாறு தெளிவாகக்‌ காட்டுகிறது. 


15. திருக்குறள்‌ ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நூல்‌ 
தோமா வழி தமிழ்‌ கிறிஸ்தவத்தின்‌ முதல்‌ நூல்‌ திருக்குறள்‌. 


உலகத்தில்‌ நாற்பதுக்கும்‌ மேற்பட்ட மொழிகளில்‌ மொழி பெயர்ப்பு செய்யப்பட்ட பழமையான 


நூல்‌ திருக்குறள்‌. 


திருக்குறளில்‌ கிறிஸ்தவக்‌ கருத்துகள்‌ காணப்படுகின்றன என்று திருக்குறள்‌ ஆய்வில்‌ 
ஈடுபட்டவர்கள்‌ கூறத்‌ தொடங்கிய நிலையில்‌ கி.பி. 1933இல்‌ ஒன்று கூடிய ஆர்வலர்கள்‌ சிலர்‌, 
திருவள்ளுவரின்‌ காலம்‌ கி.மு.31 என்று கூறினர்‌. 


பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சியாளர்களின்‌ ஆய்வுப்படி திருக்குறள்‌ அறநெறி காலத்தைச்‌ 
சார்ந்தது. சங்க காலத்தை இயற்கை நெறி காலம்‌ என்றும்‌, சங்கம்‌ மருவிய காலத்தை 
அறநெறிக்காலம்‌ என்றும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ பிரித்துள்ளனர்‌. அறநெறிக்காலம்‌ என்பது 
கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளின்‌ தொடக்கக்‌ காலம்‌ ஆகும்‌. 

* திருக்குறள்‌ இயற்கை நெறிக்‌ கால நூல்‌ அன்று; அறநெறி கால நூலே ஆகும்‌. 

* திருக்குறள்‌ ஆசிரியப்பாவில்‌ இயற்றப்படவில்லை; வெண்பாவில்‌ இயற்றப்பட்டுள்ளது. 


* சங்ககால நூல்‌ அன்று; சங்கம்‌ மருவிய கால நூல்‌ ஆகும்‌. 


என்பவை ஆராய்ச்சியாளர்களின்‌ ஆய்வு. எனவே, திருக்குறள்‌ கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட 





நூற்றாண்டைச்‌ சார்ந்தது என்பது ஆய்வாளர்களின்‌ முடிவு. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிறிஸ்து, கிறிஸ்தவர்‌ : 


திருக்குறளிலும்‌, அதற்கு முந்தைய காலத்தைச்‌ சேர்ந்த நூல்களிலும்‌ 'கிறிஸ்து', 'கிறிஸ்தவர்‌' எனும்‌ 
பெயர்கள்‌ காணப்‌ படவில்லை. இதற்குக்‌ காரணம்‌ தோமா காலத்தில்‌ 'கிறிஸ்தவர்‌' என்ற பெயர்‌ 


உருவாகவில்லை. அந்தியோகியா பட்டணத்தில்தான்‌ முதன்முதல்‌ சீஷர்கள்‌ 'கிறிஸ்தவர்கள்‌' 


(இராஜ மக்கள்‌) என்று கேலியாகக்‌ குறிக்கப்பட்டனர்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ அப்பெயர்‌ 


பயன்படுத்தப்படவில்லை. 


“கிறிஸ்டாஸ்‌” என்ற கிரேக்கச்‌ சொல்லில்‌ இருந்து வந்தது தான்‌ 'கிறிஸ்து' என்ற சொல்‌ ஆகும்‌. 
'கிறிஸ்து' கிரேக்க மொழி பேசவில்லை. அரமேயம்‌ பேசினார்‌. அரமேயம்‌ என்பது எபிரேய 


மொழியின்‌ கிளை மொழி ஆகும்‌. எபிரேய மொழியில்‌ 'மேசியா' என்ற பெயர்தான்‌, 





கிரேக்கமொழியில்‌ 'கிறிஸ்து' என்றாயிற்று. இதற்குத்‌ தமிழில்‌ பொருள்‌ என்ன? 


'கிறிஸ்து' என்றால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌' அதாவது ' எண்ணெய்‌ ஊற்றயப்பட்டவர்‌' 


என்று பொருள்‌ ஆகும்‌ என்பது ஏற்கெனவே குறிப்பிடப்பட்டது. 


மற்றும்‌, எண்ணெய்‌ ஊற்றப்பட்டவர்‌' என்ற எபிரேயச்‌ சொல்‌ (மேசியா) அரசன்‌ - தீர்க்கதரிசி - 
குரு இவர்களைக்‌ குறிக்கும்‌. இதற்குக்‌ காரணம்‌ ஒருவர்‌ குருவாகவோ, அரசராகவோ, 
தீர்க்கதரிசியாகவோ ஆகின்ற நிலையில்‌ யூத பாரம்பரியத்தின்படி எண்ணெயால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்‌ படுவார்கள்‌; அதாவது, அவர்கள்‌ தலையில்‌ எண்ணெயை ஊற்றுவார்கள்‌. எனவே, 
எண்ணெய்‌ ஊற்றப்பட்டவர்‌ என்றால்‌ இம்மூன்று நிலைகளையும்‌ குறிக்கும்‌ என்பதும்‌ ஏற்கனவே 


குறிப்பிடப்பட்டன. 


இயேசுவிற்கு இம்மூன்றும்‌ பொருந்தும்‌. இயேசு இம்மூன்று நிலைகளில்‌ குறிக்கப்பட்டாலும்‌, 
சிறப்பாக அரசர்‌ என்று குறிப்பிடப்படுகிறார்‌. அரசன்‌ என்ற பொருளுக்கு ஏற்ற நல்ல சங்க 
இலக்கியச்‌ சொல்‌ 'இறை', 'இறைவன்‌' என்பதாகும்‌. 'இறை' என்ற சொல்‌ அரசனை மட்டும்‌ 
குறித்தது. 'இறைவன்‌' என்ற அரசனைக்‌ குறிக்கும்‌ சொல்லைக்‌ கடவுளைக்‌ குறிப்பதற்கு முதன்‌ 
முதல்‌ பயன்படுத்தியவர்‌ திருவள்ளுவரே ஆவார்‌. 


திருவள்ளுவர்‌ 'இறைவன்‌' என்ற சொல்லை, கடவுள்‌ வாழ்த்தில்‌ மட்டும்‌ இரண்டு இடங்களில்‌ 
எடுத்தாளுகிறார்‌. 


இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 


பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு (திருக்குறள்‌ 5 ) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இருளில்‌ சேர்க்கும்‌ இரண்டு வினைகளும்‌ இறைவன்‌ நமக்காக ஈட்டி வைத்த பொருளாகிய 
விடுதலையைப்‌ (மீட்பு) பெற்று, அவ்விடுதலைப்‌ பணி புரிவோரிடத்தில்‌ சேராது. 


இருளில்‌ சேர்க்கும்‌ இரண்டு வினைகளாவன 'நல்வினை, 'தீவினை எனப்‌ பொதுவாகக்‌ 
கூறப்படுகிறது. 'தீவினை' இருளில்‌ சேர்க்கும்‌. ஆனால்‌ 'நல்வினை' எவ்வாறு இருளில்‌ சேர்க்கும்‌ 
என்று கேட்டால்‌ அதற்குப்‌ பதில்‌ வராது. 


இருளில்‌ சேர்க்கும்‌ இரண்டு வினைகளாவன : 
ஆதாம்‌ செய்த தீவினை ஜென்ம பாவம்‌ 
நாம்‌ செய்கின்ற தீவினை - கர்ம பாவம்‌ 


கிறிஸ்தவம்‌ தவிர மற்ற எதிலும்‌ இந்த இரண்டு வினைகள்‌ பற்றிய கருத்துத்‌ தெளிவு கிடையாது. 
இருளில்‌ சேர்க்கும்‌ இரண்டு வினைகளும்‌ நம்மை அடையாதவாறு, நமக்காக இறைவன்‌ ஈட்டிய 


பொருள்‌ 'மீட்பு' அல்லது 'இரட்சிப்பு' ஆகும்‌. 
பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவன்‌ அடிசேரா தார்‌ ( திருக்குறள்‌ 10) 


நாமே செய்கின்ற கர்ம பாவத்திலிருந்து விடுபட்டு, அப்பாவத்தைச்‌ செய்யாதிருக்கலாம்‌. ஆனால்‌, 
பிறவியிலே நம்மைத்‌ தொடர்ந்து வருகின்ற ஜென்மபாவமாகிய பெருங்கடலை இறைவனடி 


சேரவில்லை என்றால்‌ நம்மால்‌ கடக்க முடியாது. 

பாயிரத்தின்‌ அமைப்பு : 

திருக்குறள்‌ ஒரு கிறிஸ்தவ நூல்‌ என்று பாயிரத்தின்‌ அமைப்பு விளக்குகிறது. 

பாயிரம்‌ என்றால்‌ என்ன? பாயிரம்‌ என்றால்‌ முன்னுரை என்று பொருள்‌ ஆகும்‌. 

நூலுக்கு முன்பாகச்‌ சொல்லப்படும்‌ உரை ஆகும்‌. பாயிரத்தில்‌ இரண்டு பிரிவுகள்‌ உள்ளன. 
1. பொதுப்பாயிரம்‌ 


2. தற்சிறப்புப்பாயிரம்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பொதுப்பாயிரம்‌ : 


இதில்‌ ஆக்கியோன்‌ பெயர்‌, முறை, வழி, நூலின்‌ எல்லை, பொருள்‌, யாப்பு, கேட்போருக்குப்‌ பயன்‌ 





பற்றிய எட்டு பொருள்களும்‌ அமைந்திருக்கும்‌ / இது பற்றிக்‌ கூறுவது பொதுப்பாயிரம்‌ ஆகும்‌. 
சிறப்புப்பாயிரம்‌ : 

“தெய்வ வணக்கமும்‌, செயப்படுபொருளும்‌ 

எய்த உரைப்பது தற்சிறப்பு ஆகும்‌”. 


அதாவது கடவுள்‌ வாழ்த்தும்‌, என்ன நோக்கத்திற்காக இந்நூல்‌ எழுதப்பட்டது என்பதை 


உணர்த்துவதும்‌ சிறப்புப்‌ பாயிரமாகும்‌. 


திருக்குறளின்‌ பாயிரத்தில்‌ கடவுள்‌ வாழ்த்து, வான்சிறப்பு, நீத்தார்‌ பெருமை, அறன்வலியுறுத்தல்‌ 


என நான்கு அதிகாரங்கள்‌ உள்ளன. 


திருக்குறளில்‌ பாயிரத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள முதல்‌ 3 அதிகாரங்களாகிய 


1. கடவுள்‌ வாழ்த்து - பிதாவாகிய கடவுளையும்‌ 
2. வான்‌ சிறப்பு - பரிசுத்த ஆவியாகிய கடவுளையும்‌ 
3. நீத்தார்‌ பெருமை  - குமாரனாகிய கடவுளையும்‌ 


வாழ்த்திப்‌ பாடுகின்றன. 


4ஆம்‌ அதிகாரமாகிய “அறன்‌ வலியுறுத்தல்‌', கடவுள்‌ மனிதனாக வந்து, வாழ்ந்து காட்டிய அறத்தை 
வலியுறுத்துக்கின்றது. 


பாயிரத்தில்‌ மூவொருமைக்‌ கோட்பாடு - கடவுள்‌, வான்‌, நீத்தார்‌ : 
5ஆம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ குறளில்‌ 
பிதாவாகிய கடவுளையும்‌ 


பரிசுத்த ஆவியாகிய கடவுளையும்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


குமாரனாகிய கடவுளையும்‌ 


ஒன்றாகச்‌ சேர்த்து இயல்புடைய மூவர்‌' எனும்‌ தொடரால்‌ குறிக்கின்றார்‌. மூன்று வித 
வெளிப்பாடுகளில்‌ - நிலைகளில்‌ செயல்படும்‌ ஒரே கடவுள்‌' அதாவது, '0ne Essence Three 
Persons’ (‘Homoousius’) என்பதை இந்த ஒரே தொடரில்‌ திருவள்ளுவர்‌ அழகாக விளக்கியுள்ளார்‌. 


கிறிஸ்தவ சமயத்தில்‌ இறைவனை மூன்று நிலைகளில்‌ காண்கின்றனர்‌. அவை அருவம்‌, அரு 


உருவம்‌, உருவம்‌ ஆகும்‌. 


அருவ நிலையைத்‌ தந்தை நிலை என்றும்‌, 
அரு உருவ நிலையை ஆவிநிலை என்றும்‌, 
உருவ நிலையை மகன்நிலை என்றும்‌, 
கொள்ளுகின்றனர்‌. 


மூன்று நிலைகளில்‌ இறைவனைக்‌ காண்கின்றபோதிலும்‌ மூவேறு தனித்தனிக்‌ கடவுளாக 


அவர்கள்‌ கொள்ளுவதில்லை. மூவொரு கடவுள்‌ என்பர்‌. 


வள்ளுவர்‌ முதல்‌ மூன்று அதிகாரங்களிலும்‌ கிறிஸ்தவத்தின்‌ மூவொரு கடவுளை வாழ்த்தியுள்ளார்‌. 
“தனக்குவமை இல்லாதான்‌” எனக்‌ கடவுளைக்‌ கூறிய வள்ளுவர்‌, அதே கடவுளை, “பொறிவாயில்‌ 
ஐந்தவித்தான்‌” எனக்‌ கடவுள்‌ வாழ்த்திலும்‌, “ஐந்தவித்தான்‌ ஆற்றல்‌” என நீத்தார்‌ பெருமையிலும்‌, 
கூறியிருப்பது, ஆழ்ந்து நோக்கத்தக்கது. 


ஐந்தவித்தான்‌ கடவுளா? நீத்தாரா? என்ற கேள்விக்கு ஐந்தவித்தான்‌ கடவுளே, அதே நேரத்தில்‌ 
நீத்தாரே என்று வள்ளுவர்‌ விடை கொடுப்பதாக அமைகிறது. இயேசு கிறிஸ்து மனிதரா? 
கடவுளா? என்ற கேள்விக்குக்‌ கிறிஸ்தவம்‌ கொடுக்கும்‌ பதில்‌, அவர்‌ கடவுள்‌, அதே நேரத்தில்‌ 
மனிதர்‌ என்பதாகும்‌. அவர்‌ முழுநிலையில்‌ கடவுள்‌, அதே நேரத்தில்‌ முழுநிலையில்‌ மனிதன்‌. 


“கடவுள்‌ தன்மையில்‌ விளங்கிய அவர்‌ கடவுளுக்கு இணையாயிருக்கும்‌ நிலையை விடாமல்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக்‌ கருதவில்லை. ஆனால்‌, தம்மையே 
வெறுமையாக்கி அடிமையின்‌ தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார்‌. மனித உருவில்‌ தோன்றி 
தம்மைத்‌ தாழ்த்திச்‌ சாவையேற்கும்‌ அளவுக்கு அதுவும்‌ சிலுவைச்‌ சாவையேற்கும்‌ அளவுக்கு, 
கீழ்ப்படிபவரானார்‌” (பிலிப்பியர்‌ 2: 6-8) 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


என்று அவருடைய நீத்த நிலையை விவிலியம்‌ கூறுகின்றது. 
ஐந்தவித்தான்‌ என்ற சொல்லால்‌ கடவுளையும்‌, நீத்தாரையும்‌ ஒன்றாக்கினார்‌. 
ஐந்தவித்தான்‌ 

பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 

நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌. (திருக்குறள்‌ 6 ) 


ஒரு கருவியின்‌ வழியாகத்‌ தன்‌ உடலைப்‌ பலியாக்கிய கடவுள்‌, நாம்‌ நடக்க வேண்டிய ஒழுக்க 
நெறியைக்‌ காட்டிச்‌ சென்றார்‌. நானே வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனுமாயிருக்கிறேன்‌ என்றார்‌. 
அப்படிக்‌ கூறியவரைப்‌ பின்பற்றினால்‌ நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌ என்கிறது 
இக்குறள்‌. 


பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க நெறி என்பது, “பொறிவாயில்‌ ஐந்தவித்தானாகிய 
இயேசு கிறிஸ்து காட்டிய பொய்தீர்‌ ஒழுக்க நெறியாகிய கிறிஸ்துவின்‌ வழியைக்‌ குறிக்கிறது”. 


சிலுவை : 


இந்தியாவில்‌ குற்றவாளிகளைச்‌ சிலுவையில்‌ அறையும்‌ பழக்கம்‌ இல்லை. 'சிலுவை' என்ற 


சொல்லும்‌ கிடையாது என்பது முன்னரே குறிப்பிடப்பட்டது. 

இயேசு சிலுவையில்‌ பலியானார்‌. 'சிலுவை' என்பதை சீரியாக்‌ மொழியில்‌ சிலிபோ' 
என்கின்றனர்‌. மலையாளத்தில்‌ 'சிலுபை' என்கின்றனர்‌. இதன்‌ ஒலி வடிவம்‌ மாறி, 'சிலுவை' 
என்று தமிழில்‌ வந்துள்ளது. 


சங்க காலத்தில்‌ 'சிலுவை' எனும்‌ சொல்‌ கிடையாது. எனவே, சிலுவை, “பொறி” என்று 


சொல்லப்பட்டுள்ளது. ஐந்து பொறிகளை உடைய தன்‌ உடலை அவித்தவன்‌ - “அவி”யாகக்‌ 


கொடுத்தவன்‌ - பலியாக்கினவன்‌. அப்படிப்‌ பலியாக்கினவரின்‌ வழி வாழ்பவர்‌ என்றும்‌ 
நீடுவாழ்வர்‌. 

பொறி = கருவியாகிய சிலுவைப்‌ பொறி, 

வாயில்‌ = வழியாக, 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஐந்து அவித்தான்‌ = தன்‌ ஐம்பொறிகளையும்‌ அவித்தவன்‌ அதாவது தன்னைப்‌ 
பலியாக்கினவன்‌ 

பொய்தீர்‌ 

ஒழுக்க நெறி - அவர்‌ காட்டிய பொய்மையே இல்லாத (சத்தியம்‌) வழி, 

நின்றார்‌ ட்‌ நடப்பவர்கள்‌, 

நீடுவாழ்வார்‌ = நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. 

ழிபொறி = கருவி (ஜபா) 

அவி = பலி 


இயேசுகிறிஸ்து இறந்து, உயிர்த்தெழுந்ததை 
ஐந்தவித்தான்‌ ஆற்றல்‌ அகல்விசும்பு ளார்கோமான்‌ 
இந்திரனே சாலும்‌ கரி. (திருக்குறள்‌ 25 ) 


எனும்‌ குறள்‌ விளக்குகின்றது. 


ஐந்தவித்தான்‌ ௪ தன்னையே பலியாக்கிய இயேசு கிறிஸ்துவின்‌, 
ஆற்றல்‌ - உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு, 

அகல்‌ விசும்புளார்‌ கோமான்‌ = அகன்ற ஆகாயத்தில்‌ உள்ள 

இந்திரன்‌ - தூதர்களின்‌ தலைவன்‌ 

சாலும்‌ = போதுமான 

கரி = சான்று. 


இங்கு ஆற்றல்‌ என்பது தன்‌ உடலைப்‌ பலியாக்கியவரின்‌ உயிர்த்தெழுந்த ஆற்றலைக்‌ குறிக்கிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு ஆகாயத்தில்‌ உள்ள தூதர்களின்‌ தலைவனாகிய 
இந்திரனே சான்று. ஆற்றல்‌ என்பது கூற்றம்‌ குதித்தலாகிய அதாவது, மரணத்தையே வென்ற 
ஆற்றல்‌ என்பதைத்‌ திருவள்ளுவர்‌ பின்வரும்‌ குறளில்‌ தெளிவாக விளக்குகிறார்‌. 


கூற்றம்‌ குதித்தலும்‌ கைகூடும்‌ நோற்றலின்‌ 
ஆற்றல்‌ தலைப்பட்‌ டவர்க்கு. ( திருக்குறள்‌ 269 ) 


நோற்றலின்‌ - நோன்பின்‌, தவத்தின்‌. 


ஆற்றல்‌ தலைப்பட்டார்க்கு - ஆற்றல்‌ கைவரப்பட்டவர்க்கு. 
கூற்றம்‌ = மரணம்‌, சாவு 
குதித்தலும்‌ - வெல்லுதலும்‌ 
கைகூடும்‌ = முடியும்‌. 
இந்திரன்‌ : 


இந்திரன்‌ என்பது எந்த ஒரு சமயத்திற்கும்‌ உரிய பெயர்‌ அல்ல. இந்திரன்‌ என்றால்‌ தலைவன்‌ 


என்று பொருள்‌. (எ.கா) 


கஜேந்திரன்‌ - யானைகளின்‌ தலைவன்‌. 
நரேந்திரன்‌ - மனிதர்களின்‌ தலைவன்‌. 
தேவேந்திரன்‌ - தேவர்களின்‌ தலைவன்‌. 

ராஜேந்திரன்‌ - ராஜாக்களின்‌ தலைவன்‌. 


எனவே, இந்திரன்‌ என்றால்‌ தலைவன்‌ என்று பொருள்‌. “அகல்‌ விசும்புளார்‌ கோமான்‌ இந்திரன்‌' 
என்றால்‌ ஆகாயத்திலுள்ள தூதர்களின்‌ தலைவன்‌ என்று பொருள்‌. (“ஆண்டவரின்‌ தூதர்‌ 
வானின்று இறங்கி வந்து......, ..... உங்களுக்குச்‌ சொல்லிவிட்டேன்‌” மத்‌. 28 : 2-8) மேலும்‌ 
ஆழமாகப்‌ புரிந்து கொள்ள டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ “ஐந்தவித்தான்‌ யார்‌?' எனும்‌ 


நூலைக்‌ காணலாம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வான்‌ சிறப்பு : 


'வான்‌' என்பது மழையைக்‌ குறிக்கின்றது என்பர்‌. மழை மட்டும்‌ இருந்தால்‌ போதுமா? ஐம்பெரும்‌ 
பூதங்களில்‌ ஒன்றாகிய 'காற்று' இல்லாமல்‌ வாழ முடியுமா? ஐம்பெரும்‌ பூதங்களுள்‌ ஒன்று 
குறைந்தாலும்‌ வாழ முடியாது. எனவே, 'வான்‌' என்பது இங்கு, கடவுள்‌ வாழ்த்திற்கு அடுத்த 
படியாக வருவதால்‌ இது கடவுளோடு இணைந்த ஒன்றையே குறிக்கின்றது என ஆய்வு 
அடிப்படையில்‌ விளக்கும்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌, கடவுள்‌ வாழ்த்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள 
இந்த அதிகாரம்‌ பரிசுத்த ஆவியாகிய கடவுளை வாழ்த்தும்‌ அதிகாரம்‌. பரிசுத்த ஆவி இந்த 
அதிகாரத்தில்‌ உருவகமாக 'வான்‌' என்று சிறப்பிக்கப்படுகிறது என்பதை வான்‌ எது? எனும்‌ 


நூலில்‌ ஆழமாக விளக்குகிறார்‌. 


வான்‌ என்பது ஆள்‌ தன்மையைக்‌ குறிக்குமா? என்ற ஐயம்‌ எழலாம்‌. கிறிஸ்தவத்தில்‌ தந்தை, 
ஆவி, மகன்‌ என்ற மூன்றும்‌ மூவேறுபட்ட ஆள்‌ தன்மையே குறிக்கும்‌ என்பர்‌. கிறிஸ்தவத்தில்‌ 
தந்தையையும்‌, மகனையும்‌ விளக்குகின்ற அளவு, ஆவியை விளக்க இயலா நிலையை நாம்‌ 


பார்க்கலாம்‌. ஆவி என்பது ஆற்றல்‌, அருட்சக்தி, சக்தி எனக்‌ குறிக்கப்படுகிறது. 


பிற்கால சைவ மரபுப்படி இதைக்‌ கூறினால்‌ அப்பன்‌, அம்மை, மகன்‌ எனலாம்‌. சைவ மரபில்‌ 
ஆவியாகிய அருட்சக்தி அம்மையாக உருவகித்துக்‌ காட்டப்படுகிறது. கிறிஸ்தவத்தில்‌ ஆவி ஆண்‌ 
என்றோ, பெண்‌ என்றோ கொள்ளப்படாமல்‌ ஆள்தன்மையுடையவர்‌ என்று மட்டுமே 


கொள்ளப்படுகின்றது. 


தந்தையையும்‌, மகனையும்‌ அல்லது கடவுளையும்‌, நீத்தாரையும்‌ எளிதாக விளங்கிக்‌ 
கொள்ளுகின்ற அளவுக்கு, ஆவியை விளங்கிக்‌ கொள்ளுவது கடினமேயாகும்‌. ஆவியை முன்மாரி, 
பின்மாரி, மழை, தூறல்‌, பனி இவற்றோடு ஒப்பிட்டு விளக்கிக்காட்ட முற்படுகின்றது விவிலியம்‌. 


“அவர்‌ மழையைப்‌ போலவும்‌, பூமியின்‌ மேல்‌ பெய்யும்‌ முன்மாரி, பின்மாரியைப்‌ போலவும்‌ 


நம்மிடத்தில்‌ வருவார்‌.” (ஓசி, 6 :3) 
“நான்‌ இசுரவேலுக்குப்‌ பனியைப்‌ போலிருப்பேன்‌.” (ஓசி, 14 : 5) 


“புல்லறுப்புண்ட வெளியின்மேல்‌ பெய்யும்‌ மழையைப்‌ போலவும்‌, பூமியை நனைக்கும்‌ தூறலைப்‌ 


போலவும்‌ இறங்குவார்‌.”(சங்‌. 72 : 6) 


மேலே கண்டபடி, விவிலியத்தில்‌ உவமையாகச்‌ சொல்லப்பட்டதோடு உருவமாகவும்‌ 


விளக்கப்பட்டுள்ளது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


“தாகமுள்ளவன்‌ மேல்‌ தண்ணீரையும்‌, வறண்ட நிலத்தின்‌ மேல்‌ ஆறுகளையும்‌ ஊற்றுவேன்‌, உன்‌ 


சந்ததியின்‌ மேல்‌ என்‌ ஆவியையும்‌, உன்‌ சந்தானத்தின்‌ மேல்‌ ஆசிர்வாதத்தையும்‌ ஊற்றுவேன்‌. 
அதனால்‌, அவர்கள்‌ புல்லின்‌ நடுவே நீர்க்கால்களின்‌ ஓரத்திலுள்ள அலரிச்செடிகளைப்‌ போல 
வளருவார்கள்‌.” (ஏசா. 44 : 3,4) 

மேலே கண்ட குறிப்பில்‌ உருவகமும்‌ பொருளும்‌ இணைந்து வருவதைக்‌ காணலாம்‌. 

உருவகமாக மட்டுமே விளக்கப்படுகன்ற இடங்களும்‌ உண்டு. 

“ஜீவ தண்ணீர்‌ ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள்‌”. (எரோ. 2 : 13) 


“அந்நாளிலே பாவத்தையும்‌, அழுக்கையும்‌ நீக்க தாவீதின்‌ குடும்பத்தாருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்‌”. (சகரி. 13: 1) 





“அந்நாளிலே ஜீவதண்ணீர்கள்‌ எருசலேமிலிருந்து புறப்பட்டு, பாதி கிழக்குச்‌ சமுத்திரத்துக்கும்‌, 
பாதி மேற்குச்‌ சமுத்திரத்திற்கும்‌ போய்‌, மாரிக்‌ காலத்துக்கும்‌ கோடைக்‌ காலத்துக்கும்‌ இருக்கும்‌”. 
(சகரி. 14:8) 


“நான்‌ தரும்‌ தண்ணீரைக்‌ குடிப்பவனோ, என்றுமே தாகங்கொள்ளான்‌; நான்‌ அவனுக்கு அளிக்கும்‌ 
அளிக்கும்‌ தண்ணீரோ அவன்‌ முடிவில்லா வாழ்வடைய அவனுக்குள்‌ பொங்கியெழும்‌ ஊற்றாகும்‌.” 
(அரு. 4:14) 


“யாரேனும்‌ தாகமாயிருந்தால்‌ என்னிடம்‌ வரட்டும்‌; என்னில்‌ விசுவாசங்கொள்பவன்‌ குடிக்கட்டும்‌; 
மறைநால்‌ கூறுவதுபோல்‌, அவனுடைய உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர்‌ ஆறாய்ப்‌ 
பெருக்கெடுத்து ஓடும்‌ என்றார்‌. 


தம்மில்‌ விசுவாசங்கொள்வோர்‌ பெறப்போகும்‌ ஆவியானவரைக்‌ குறித்து அவர்‌ இவ்வாறு 
சொன்னார்‌.” (அரு. 7 : 37-39) 


மேலே கண்ட குறிப்புகளிலிருந்து ஆவியை விளக்குவதற்கு உவமையாகவோ அல்லது 
உருவகமாகவோ நீர்‌, மழை, பனி, ஊற்று, நதி இவை விவிலியம்‌ முழுவதும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருப்பதை அறியலாம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நீத்தார்‌ : 


'நீத்தார்‌' என்பது துறவியைக்‌ குறிக்கின்றது என்பர்‌. ஆனால்‌, துறவறவியலில்‌ துறவியைக்‌ 
குறிக்கும்‌ எந்த இடத்திலும்‌ வள்ளுவர்‌ “ஐந்தவித்தான்‌” என்ற சொல்லைப்‌ பயன்படுத்தவில்லை 
என்பது நோக்கத்தக்கது. வள்ளுவர்‌ காலத்திற்குப்‌ பின்னரும்‌ துறவியைக்‌ குறிப்பதற்கு, யாரும்‌ 
“ஐந்தவித்தான்‌” என்ற சொல்லைப்‌ பயன்படுத்தியதாக இலக்கிய வரலாற்றில்‌ எங்குமே 


தெரியவில்லை. 


'நீத்தார்‌' என்பது அருவக்‌ கடவுள்‌ விண்ணை நீத்து, உருவத்தில்‌ மண்ணிற்கு வந்த இயேசு 
கிறிஸ்துவையே குறிக்கிறது. “பொய்தீர்‌ ஒழுக்க நெறி” என்பது வள்ளுவரின்‌ மதம்‌ அல்லது 
சமயத்தைக்‌ குறிக்கும்‌ என்றார்‌ டாக்டர்‌ மு. கோவிந்தசாமி. அவருடைய கருத்துக்கிணங்க, பொய்‌ 
மலிந்த இவ்வுலகத்தில்‌ பொய்யை நீக்கி, பொய்தீர்ந்த ஒழுக்க நெறியைக்‌ காட்டுவதற்காகவே, 
பொய்தீர்‌ ஒழுக்க நெறியை நிலை நிறுத்துவதற்காகவே, அருவக்‌ கடவுள்‌ உருவத்தை ஏற்றார்‌. 
நீத்த ஓர்‌ கடவுளானார்‌. 


'பொய்தீர்‌ ஒழுக்க நெறி'யில்‌ சிறப்பிடம்‌ பெற்று நிற்பது 'ஒழுக்கம்‌'. “ஒழுக்கம்‌” என்ற சொல்லால்‌ 
வள்ளுவர்‌ முதல்‌ மூன்று அதிகாரங்களையும்‌ இணைக்கின்றார்‌. பொய்தீர்‌ ஒழுக்க நெறிக்குரியவர்‌ 


கடவுள்‌. 
“பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌.” (திருக்குறள்‌ 6) 


உயிரினும்‌ ஓம்பப்படும்‌ ஒழுக்கத்தில்‌ நிலைநிற்பதற்கு யார்‌ யாருக்கும்‌ துணைபுரிவது வான்‌ 
(பரிசுத்த ஆவி) 


“நீர்‌ இன்று அமையாது உலகெனின்‌ யார்யார்க்கும்‌ 
வான்‌ இன்று அமையாது ஒழுக்கு.” (திருக்குறள்‌ 20 ) 


ஒழுக்கத்தில்‌ மற்றவர்கள்‌ நிலைநிற்கும்‌ பொருட்டு மற்ற எவ்வுயிருக்கும்‌ செந்தண்மை பூண்டு 
ஒழுகிக்‌ காட்டியவர்‌ ஒழுக்கத்து நீத்தார்‌. (இயேசு கிறிஸ்து) 


ஒழுக்கத்து நீத்தார்‌ பெருமை விழுப்பத்து 


வேண்டும்‌ பனுவல்‌ துணிவு.” (திருக்குறள்‌ 21 ) 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆகவே கடவுள்‌, வான்‌, நீத்தார்‌ வழி உலகத்தில்‌ ஒழுக்கம்‌ நிலைநிற்கின்றது. இக்கருத்துகளை 
நுணுக்கமாக அறிந்து கொள்ள டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ 'நீத்தார்‌ யார்‌?' எனும்‌ நூலைக்‌ 


காணலாம்‌. 
பாயிரம்‌ பிற்சேர்க்கை அன்று 


தம்‌ நூலில்‌ பிற்காலத்தில்‌ மற்றவர்‌ எதையும்‌ சேர்க்கவோ, குறைக்கவோ கூடாதபடிக்கு வள்ளுவர்‌ 
ஒரு பூட்டைப்‌ போட்டுள்ளார்‌. எப்படி? முழுமையைக்‌ குறிக்கும்‌ கிறிஸ்தவ எண்‌ 7. இது 


நிறைவான எண்‌ எனப்படும்‌. எனவே இந்த எண்ணைப்‌ பயன்படுத்திக்‌ குறளைப்‌ பூட்டியுள்ளார்‌. 


அறத்துப்பால்‌ 34 அதிகாரங்கள்‌ 3*4 -7  மொத்தக்குறள்‌ 340 34-40 57 
பொருட்பால்‌ 70 அதிகாரங்கள்‌ 7*0 -7  மொத்தக்குறள்‌700 74040 7 
இன்பத்துப்பால்‌ 25 அதிகாரங்கள்‌ 245 -7 மொத்தக்குறள்‌250 25-40 7 
மொத்த அதிகாரங்கள்‌ 133 1+3+3=7 மொத்தக்‌ குறள்‌ 1330 1434340  -7 
அதிகாரங்கள்‌ 

பாயிரம்‌ 4 

அறத்துப்பால்‌ 34 

பொருட்பால்‌ 70 

இன்பத்துப்பால்‌ 25 

133 


எனவே, பாயிரம்‌ பிற்சேர்க்கை அன்று. ஆகவே நிறைவு எண்‌ ஏழால்‌ திருக்குறளைச்‌ சிதையாது 
கட்டிவைத்துள்ளார்‌. குறள்‌ முழுவதும்‌ ஏழு என்ற நிறைவு எண்‌ அமைவதால்‌ பாயிரம்‌ 
பிற்சேர்க்கை அன்று என்பது தெளிவு. 


சான்றோர்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'கிறிஸ்தவன்‌' என்பது கிரேக்கச்‌ சொல்‌. இயேசுகிறிஸ்து தன்‌ காலத்தில்‌ சீஷர்கள்‌, சிநேகிதர்‌, 
சகோதரர்‌ என்று தம்மைப்‌ பின்பற்றியவர்களை அழைத்தார்‌. பலியாகி, உயிர்த்த இயேசு, 
அவர்களை, 'சாட்சி' என்றும்‌ அழைத்தார்‌. சான்றோர்‌', 'சான்றார்‌' என்னும்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌, 


சமஸ்கிருதத்தில்‌ 'சாட்சி' எனப்படுகிறது. (அப்‌. 1: 8) 


சால்பு உடையவன்‌ சான்றோன்‌. சால்பு - நிறைவு; பரிசுத்தாவியின்‌ நிறைவு உடையவன்‌ 
சான்றோன்‌. இவன்தான்‌ உண்மைக்‌ கிறிஸ்தவன்‌. சங்க இலக்கியத்திலும்‌ இச்சொல்‌ 
காணப்படுகின்றது. எல்லா நற்குணங்களாலும்‌ நிறையப்‌ பெற்றவர்‌ சான்றோர்‌. தெளிவான 
கொள்கையின்‌ அடிப்படையில்‌ வருவதுதாம்‌ நற்குணங்கள்‌. விளக்கமாக இதைக்‌ குறித்து அறிய 


டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ “சான்றோர்‌ யார்‌?' எனும்‌ நூல்‌ உதவும்‌. 


புறநானூறு : 


“ஆன்றவிந்தடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்‌” என்னும்‌ தொடர்‌ சங்க இலக்கியத்தில்‌ ஒன்றாகிய 
புறநானூற்றில்‌ வருகின்றது. இதற்கு, கொள்கைச்‌ சான்றோர்‌ அதாவது கொள்கை உடைய 


சான்றோர்‌ என்று பொருள்‌. 
ஆன்று ௪ சிறப்புற்று, 
அவிந்து - பலியாகி 


அடங்கிய கொள்கை - இக்கொள்கைதான்‌ சால்புடையவர்களின்‌ - சான்றோர்களின்‌ 


கொள்கை ஆகும்‌. 
இத்தகைய சான்றோர்களின்‌ குணநலன்கள்‌ ஐந்து ஆகும்‌. அவை 
அன்பு, 
நாண்‌, 
ஒப்புரவு, 
கண்ணோட்டம்‌, 
வாய்மை என்பனவாகும்‌. 


1. அன்பு - அன்புடைமை 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கடவுள்‌ மனிதனிடம்‌ அன்பு கூர்ந்தார்‌. அன்பின்‌ நிமித்தம்‌ தன்னையே பலியாகக்‌ கொடுத்தார்‌. 
மனிதன்‌ கடவுளிடமும்‌, மற்றவர்களிடமும்‌ அன்பு கூர வேண்டும்‌. 


திருக்குறளின்‌ 8ஆவது அதிகாரம்‌ அன்புடைமை ஆகும்‌. 
2. நாண்‌ - நாணுடைமை 


பாவங்கள்‌ உணர்த்தப்பட்டவுடன்‌ / தப்பு செய்துவிட்டால்‌, அதை நியாயப்படுத்தாமல்‌, மெய்யாய்‌ 


மனம்‌ வருந்துதல்‌ நாணுடைமை ஆகும்‌. 

நாண்‌ - வெட்கம்‌, 

நாண்‌ உடைமை - தவறுசெய்ததற்கு வருந்துதல்‌ ஆகும்‌. 
திருக்குறளின்‌ 102 ஆவது அதிகாரம்‌ நாண்‌ உடைமை ஆகும்‌. 
3. ஒப்புரவு : 


நாம்‌ செய்த தவறுகளுக்கு வருந்தியபின்‌, நமக்கும்‌ கடவுளுக்கும்‌ இருந்த இடைவெளி அகன்று, 
கடவுளோடும்‌ மனிதரோடும்‌ ஒப்புரவாகுதல்‌ வேண்டும்‌. இது ஒப்புரவறிதல்‌ ஆகும்‌. 


இது திருக்குறளின்‌ 22ஆவது அதிகாரம்‌ ஆகும்‌. 
ஊருணி நீர்நிறைந்‌ தற்றே, உலகவாம்‌ 
பேரறி வாளன்‌ திரு. ( திருக்குறள்‌ 215 ) 
ஊருணி, தண்ணீரைத்‌ தான்‌ வைத்துக்கொள்ளும்‌; நாம்தான்‌ சென்று எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
பயன்மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்தற்றால்‌ செல்வம்‌ 
நயன்‌உடை யான்கண்‌ படின்‌. 
( திருக்குறள்‌ 216 ) 


பழம்‌ பழுத்துவிட்டால்‌, மரம்‌ அதைத்‌ தானே வைத்துக்‌ கொள்ளாமல்‌ கீழே போட்டுவிடும்‌. நாம்‌ 


எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மருந்தாகித்‌ தப்பா மரக்கற்றால்‌ செல்வம்‌ 


பெருந்தகை யான்கண்‌ படின்‌. 


( திருக்குறள்‌ 217 ) 


இவற்றைப்‌ போல்‌ ஒப்புரவு செய்தவன்‌ தானே சென்று மற்றவர்கள்‌ துன்பத்தைத்‌ தீர்த்து வைக்க 
முயல்வான்‌. ஒப்புரவறிதல்‌ என்பது இவ்வாறு கடவுளோடும்‌, பிற மனிதர்களோடும்‌ ஒன்று 
சேருதல்‌ ஆகும்‌. 


இது திருக்குறளின்‌ 22ஆவது அதிகாரம்‌. 
4. கண்ணோட்டம்‌ : 
அடுத்தவனை, தவறு செய்தவனை மன்னிப்பதுதான்‌ கண்ணோட்டம்‌ ஆகும்‌. 
இது குறளின்‌ 58ஆவது அதிகாரம்‌. 
பெயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைவர்‌ நயத்தக்க 


நாகரிகம்‌ வேண்டு பவர்‌. ( திருக்குறள்‌ 580 ) 





நஞ்சினை உண்டால்‌ உடல்‌ தான்‌ அழியும்‌; ஆன்மா அழியாது. உடல்‌ கூட அவருக்குச்‌ 
சித்தமானால்தான்‌ அழியும்‌... தலையிலுள்ள மயிரெல்லாம்‌ எண்ணப்பட்டிருக்கிறது. 


உள்ளத்தைத்‌ திருத்துதல்‌ 'மன்னிப்பு' ஆகும்‌. 
5. வாய்மை : 


வாய்மை என்பது பொய்‌ சொல்லாமல்‌ இருப்பது மட்டும்‌ அல்ல. வாயினால்‌ மெய்யை அறிவிப்பது 


வாய்மை. 
வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ தீமை இலாத சொலல்‌. 
( திருக்குறள்‌ 291 ) 
யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்தொன்றும்‌ வாய்மையின்‌ நல்ல 


பிற. (திருக்குறள்‌ 300) 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பிரசங்கிக்கிறவன்‌ இல்லாவிட்டால்‌ எப்படிக்‌ கேள்விப்‌ படுவான்‌? நற்செய்திப்பணி. இதுதான்‌ 


வாய்மை. (ரோமர்‌ 10: 13-15) 
வாய்மை திருக்குறளின்‌ 30 ஆவது அதிகாரம்‌. 


எனவே, அன்பு, நாண்‌, ஒப்புரவு, கண்ணோட்டம்‌, வாய்மை என்ற இந்த ஐந்தும்‌ 


மீட்கப்பட்டவர்களின்‌ குணநலன்கள்‌ ஆகும்‌. 

ஞானஸ்நானம்‌ - திருமுழுக்கு : 

ஞானஸ்நானம்‌ பற்றி வள்ளுவர்‌ குறிப்பிடுகின்றாரா? 
மனத்தது மாசாக மாண்டார்‌ நீராடி 
மறைந்தொழுகும்‌ மாந்தர்‌ பலர்‌. 


( திருக்குறள்‌ 278 ) 


மனத்தது மாசாக = மனத்திலே எல்லாக்‌ குற்றமும்‌ உடையவனாக. 
மாண்டார்‌ நீராடி = மாண்புடையவர்கள்‌ பெயரால்‌ குளித்து. 
மறைந்தொழுகும்‌ மாந்தர்‌ பலர்‌ = திருச்சபையில்‌ நல்லவர்‌ போல்‌ மறைந்து வாழும்‌ 


மக்கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌. 


மாண்டார்‌ = ப்பற்ற மாண்புடையவர்களாகிய பிதா, பரிசுச்‌ 
ஒப்பற்ற பு த்‌ த்த 


ஆவி, குமாரன்‌ 


மனத்திலே குற்றம்‌ உடையவராய்‌ இருந்தும்‌, மாண்பு உடையவர்களாகிய பிதா, பரிசுத்த ஆவி, 


குமாரன்‌ ஆகியோர்‌ நாமத்தில்‌ நீராடி, அதாவது, ஞானஸ்நானம்‌ பெற்று மறைந்து வாழ்பவர்‌ பலர்‌. 


பிறவி சுழற்சிக்‌ கொள்கை ? 





கடவுள்‌ கோட்பாட்டை மட்டுமே உடைய முற்காலச்‌ சான்றோர்‌ எழுதிய நூல்களில்‌ “பிறப்பு” என்ற 
சொல்‌ வரும்‌ இடங்களிலெல்லாம்‌ பிறவி சுழற்சிப்‌ பொருள்‌ காண முற்பட்டுள்ளனர்‌. திருக்குறளும்‌ 
இதற்கு விதிவிலக்கு அல்ல. 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வள்ளுவர்‌ பிறவிசுழற்சிக்‌ கொள்கை உடையவர்‌ எனக்‌ கருதியே உரை எழுதிச்‌ சென்றுள்ளனர்‌. 


இதற்கு ஆதாரமாக அவர்கள்‌ கொள்ளும்‌ சொற்கள்‌ : 
1. எழுமை 
2. எழுபிறப்பு 
3. பிறப்பறுக்கல்‌ 
4. பிறவிப்பெருங்கடல்‌ 
5. ஊழ்‌ 
ஆகியனவாகும்‌. 
எழுமை : 
எழுமை - “மை” விகுதியைக்‌ குறிக்கும்‌. எழு , மை - எழுமை, எழுமை என்றால்‌ எழுகின்ற நிலைகள்‌ 
ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 


எழுமையும்‌ ஏமாப்பு டைத்து. (திருக்குறள்‌ 398 ) 


ஒருமையில்‌ தான்‌ கற்ற கல்வி ஒரு நிலையில்‌ - மாணவனாயிருக்கையில்‌ தான்‌ கற்ற கல்வி 


ஒருவற்கு எழுமையும்‌ இனி எழப்போகின்ற,எழுகின்ற பல நிலைகளிலும்‌. 


ஏமாப்பு உடைத்து = பாதுகாப்பு உடையது ஆகும்‌. 


இவ்வாறு இல்லாமல்‌, ஒரு பிறப்பில்‌ ஒருவன்‌ கற்ற கல்வி, அவனுக்கு ஏழு பிறப்புகளிலும்‌ 
பாதுகாப்பு கொடுக்கும்‌ என்றால்‌ அறிவிற்குப்‌ பொருந்துமா? எழுகின்ற பல நிலைகளிலும்‌ 


பாதுகாப்பு கொடுக்கும்‌ என்பது அறிவிற்கு ஏற்புடையது. 
எழுபிறப்பு : 


எழுபிறப்பு என்பது ஏழுபிறப்புகளைக்‌ குறிக்காமல்‌, இவன்‌ மூலம்‌ எழப்போகின்ற பிறப்புகளான 


தலைமுறைகளைக்‌ குறிக்கும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


(எ.கா) எழுஞாயிறு = எழுகின்ற ஞாயிறு, 


எழுபிறப்பு = எழுகின்ற தலைமுறை, 


எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா.. தலைமுறையைக்‌ குறிக்கும்‌. 


எழுபிறப்பும்‌ = எழுகின்ற / வரப்போகின்ற தலைமுறைகளிலும்‌ 


தீயவை தீண்டாது. 
எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா பழி பிறங்காப்‌ 
பண்புடை மக்கட்‌ பெறின்‌. (திருக்குறள்‌ 62 ) 
எழுமை எழுபிறப்பும்‌ உள்ளுவர்‌ தங்கண்‌ 
விழுமம்‌ துடைத்தவர்‌ நட்பு. (திருக்குறள்‌ 107) 


எழுமை *- தன்னுடைய வாழ்நாளிலேயே எழுகின்ற பல நிலைகள்‌, எழுபிறப்பு : தன்னுடைய 
வழித்தோன்றல்கள்‌ (அ) பரம்பரை, தலைமுறை 


மற்றும்‌ தொடர்ப்பாடு எவன்கொல்‌ பிறப்பறுக்கல்‌ 
உற்றார்க்கு உடம்பும்‌ மிகை.. ( திருக்குறள்‌ 345 ) 


பிறவிச்‌ சுழற்சிக்‌ கொள்கையை ஏற்றுக்‌ கொள்ளாதவர்களும்‌ பிறப்பு, தலைமுறை, 


தலைமுறையாகத்‌ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று ஏற்றுக்‌ கொள்வர்‌. 


எழுபிறப்பு - தலைமுறை : 


பல உயிர்‌ பல உடல்களில்‌ தலைமுறை தலைமுறையாகப்‌ படிப்படியாகத்‌ தோன்றும்‌ பல பிறப்பு - 


என்பதும்‌ 
பிறவிப்‌ பெருங்கடல்‌ : 


பல உயிர்‌ பல உடல்களில்‌ தலைமுறை தலைமுறையாகத்‌ தோன்றும்‌ பிறவியாகிய கடல்‌ - 


என்பதும்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பிறப்பறுக்கல்‌ : 


தலைமுறையில்‌, தனக்கு அடுத்தபடியாகப்‌ பிறக்கப்‌ போகும்‌ பிள்ளைகளாகிய பிறப்பை அறுத்தல்‌. 
அதாவது துறவறம்‌ மேற்கொள்ளுதல்‌ - என்பதும்‌ 





பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும்‌ மற்று 
நிலையாமை காணப்‌ படும்‌. (திருக்குறள்‌ 349 ) 


உடல்‌ பற்றுதல்‌ நீங்கும்பொழுதே. பிறப்பு துண்டிக்கப்படும்‌. உலகத்தின்‌ நிலையாமையும்‌ 
விளங்கும்‌ என்பதும்‌ சரியான பொருள்களாகும்‌. இதைக்‌ குறித்து மேலும்‌ அறிய டாக்டர்‌ 
தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ 'எழுபிறப்பு?' எனும்‌ நூல்‌ உதவும்‌. 


ஊழ்‌ : 


திருக்குறளில்‌ 'ஊழ்‌' என்று ஒரு தனி அதிகாரம்‌ (38) உண்டு. இதற்குத்‌ தலைவிதி என்று பொருள்‌ 
கொடுக்கின்றனர்‌. ஆனால்‌ அது தவறு. 


ஊழ்‌ என்றால்‌ முறையாக வருவது ஆகும்‌. தலை எழுத்து, சென்ற பிறவி என்பதெல்லாம்‌ தவறு. 
கடவுளின்‌ திட்டத்தைத்தான்‌ வள்ளுவர்‌ ஊழ்‌ என்று சொல்கிறார்‌. இதற்கு ஆதாரம்‌ என்ன? 
வகுத்தான்‌ வகுத்த வகையல்லால்‌ கோடி 


தொகுத்தார்க்கும்‌ துய்த்தல்‌ அரிது. 


(திருக்குறள்‌ 377 ) 
வகுத்தான்‌ 2 கடவுள்‌. 
வகுத்த வகை - திட்டம்‌ 
அல்லால்‌ - இல்லாமல்‌ 
தொகுத்தல்‌ - சேர்த்தலோ 
துய்த்தல்‌ - அனுபவித்தலோ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அரிது - முடியாது. லூக்கா 12: 16-21. 
ஊழ்‌ - முறையாக வருதல்‌ 
ஊழ்‌ என்பது கடவுளின்‌ திட்டம்‌ (ர! ௦ீ 0) ஆகும்‌. 
ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினுந்‌ தான்முந்‌ துறும்‌. (திருக்குறள்‌ 380 ) 
நாம்‌ என்ன திட்டம்‌ வைத்திருந்தாலும்‌, இறுதியில்‌ இறைவனின்‌ திட்டமே நிறைவேறும்‌. 
ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவின்றித்‌ 
தாழாது உஞற்று பவர்‌. ( திருக்குறள்‌ 620 ) 


கடவுளின்‌ திட்டம்‌ என்று சொன்னால்‌ அதை மாற்ற முடியுமா? முடியும்‌. ஆனால்‌ மாற்றச்‌ சொல்லி 
அவரையே கேட்க வேண்டும்‌. (மத்தேயு 7:7) எசேக்கியா ராஜா தன்‌ வாழ்நாளில்‌ 15 ஆண்டுகள்‌ 
கூட்டிப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. (ஐஐ ராஜா 20: 1-6) 


'ஊழ்‌' என்பது இந்த அண்டத்தின்‌ விதி (உய ௦4 பாங்‌656) ஆகும்‌. எனவே, ஊழ்‌' என்றால்‌ 
முறைமை என்பது தான்‌ இங்கு சரியான பொருள்‌ ஆகும்‌. கடவுள்‌ கொள்கையற்ற பிறவி 


சுழற்சிக்‌ கொள்கையில்‌, பழ வினையாகிய ஊழை யாராலும்‌ மாற்றவே இயலாது. 
“ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்‌” 
ஊழ்வினைத்‌ தன்பயனைத்‌ தந்தே தீரும்‌. 


ஆனால்‌, வள்ளுவர்‌ காட்டும்‌ ஊழ்‌, இறைவன்‌ உலகை இயக்கும்‌ முறையைத்‌ தெரிவிப்பதேயன்றிப்‌ 
பழவினையை அடிப்படையாகக்‌ கொண்ட பிறவிச்‌ சுழற்சிக்‌ கொள்கை யுடையது அன்று. டாக்டர்‌ 
தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ 'எழுபிறப்பு' எனும்‌ நூல்‌, இக்கருத்துகளை மேலும்‌ புரிந்து கொள்ள 
உதவும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


புலால்‌ மறுத்தல்‌ : 


திருக்குறளில்‌ புலால்‌ மறுத்தல்‌ கொள்கை இடம்‌ பெற்றுள்ளது. இக்கொள்கை கிறிஸ்தவத்தில்‌ 
ஆழமாக இருக்கின்ற நிலையை ஆராய்ச்சி அடிப்படையில்‌, டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ 
எழுதிய 


'பைபிள்‌ கூறும்‌ சைவ உணவின்‌ வரலாறு' 
எனும்‌ நூலில்‌ காணலாம்‌. 
இதுவரை நாம்‌ பார்த்த கருத்துகளின்‌ சுருக்கம்‌. 


1. திருவள்ளுவரின்‌ காலம்‌ கி.மு.32 அல்ல. கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளின்‌ 
தொடக்கக்‌ காலம்‌ ஆகும்‌. அதாவது ஏறக்குறைய கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டை 
ஒட்டியது ஆகும்‌. 

2. சங்க காலத்தைச்‌ சேர்ந்த நூல்‌ அல்ல திருக்குறள்‌. சங்கம்‌ மருவிய காலத்தைச்‌ சேர்ந்தது 
ஆகும்‌. 

3. திருக்குறளின்‌ பாயிரம்‌ இடைச்‌ சேர்க்கை அல்ல; நூலோடு இணைந்த ஒன்றே ஆகும்‌. 
வான்‌ சிறப்பு என்பது மழையின்‌ சிறப்பு அல்ல; பரிசுத்த ஆவியானவரின்‌ சிறப்பே ஆகும்‌. 

5. நீத்தார்‌ பெருமை என்பது துறவிகளின்‌ பெருமையைக்‌ குறிக்காமல்‌, வானுலகம்‌ விட்டு, 
துறந்து பூமிக்கு வந்த இறைவனையே குறிக்கும்‌. 

6. கிறித்தவத்தின்‌ மூவொரு கடவுட்கோட்பாட்டின்‌ கோணத்தில்‌ பார்த்தால்‌ தான்‌ பாயிரத்தின்‌ 





பொருள்‌ விளங்கும்‌. 

7. கடவுள்‌ - வான்‌ - நீத்தார்‌ என மூவொரு கடவுளை வள்ளுவர்‌ 'இயல்புடைய மூவர்‌' என்று 
குறிப்பிடுகின்றார்‌. 

8. 'இறைவன்‌' என்று அரசனைக்‌ குறிக்கும்‌ சொல்லை, முதன்‌ முதல்‌ கடவுளைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தியவர்‌ வள்ளுவரே. 

9. 'சான்றோர்‌' என்ற சொல்‌ கிறிஸ்துவின்‌ அடியவர்‌ களைக்‌ குறிக்கும்‌. 

10. திருச்சபை, திருமுழுக்கு, உயிர்த்தெழுதல்‌ பற்றி திருக்குறள்‌ விளக்குகின்றது. 

11. எழுமை, எழுபிறப்பு, பிறப்பறுக்கல்‌, பிறவிப்‌ பெருங்கடல்‌, ஊழ்‌ இவற்றிற்கு வள்ளுவர்‌ 
நோக்கிலேயே பொருள்‌ கொள்ள வேண்டுமே தவிர, பிறவி சுழற்சிக்‌ கோட்பாட்டின்‌ 
அடிப்படையில்‌ பொருள்‌ கொள்ளக்‌ கூடாது. 

12. மேற்கண்ட குழப்பம்‌ காணப்படுவதற்குக்‌ காரணம்‌ உரையாசிரியர்களின்‌ காலம்‌ 


திருவள்ளுவரின்‌ காலத்திற்கு, சுமார்‌ 1000 ஆண்டுகள்‌ பிற்பட்டது என்பதனால்‌ ஆகும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனவே, உரையாசிரியர்கள்‌ தங்கள்‌ காலத்தில்‌ நிலவிவந்த கருத்தின்‌ அடிப்படையிலேயே 


வள்ளுவரின்‌ சிந்தனையை அறிய முற்பட்டதுதான்‌ குழப்பத்திற்குக்‌ காரணம்‌. 


13. சமண, பெளத்த சமயங்களுக்கு முற்றிலும்‌ மாறு பட்டது வள்ளுவரின்‌ கருத்துகளாகும்‌. 

14. புலால்‌ மறுத்தல்‌, கொல்லாமை என்பது ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவத்திற்கு முரண்பட்டதாகக்‌ 
காணப்பட்டாலும்‌ வேதாகமக்‌ கிறிஸ்தவத்திற்கு பொருந்தியது ஆகும்‌. 

15. திருக்குறள்‌ ஒரு சமய வரலாற்றையோ, சமயம்‌ தோன்றுவதற்குக்‌ காரணமான ஓர்‌ இன 
வரலாற்றையோ கூறும்‌ நோக்கத்துடன்‌ எழுந்த நூல்‌ அல்லாமல்‌ கிறிஸ்தவ அறநெறியியல்‌ 
நூலாக இருக்கின்றது. 


எனவே, திருக்குறளானது ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவ நூலாக அல்லாமல்‌, தோமா வழித்‌ 
திராவிடக்‌ கிறிஸ்தவ நூலாக விளங்குகின்றது. 


16. தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவத்தின்‌ பழமையான சின்னம்‌ 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தைக்‌ குறித்து விளக்குவதாக இந்நூல்‌ இருப்பதால்‌ தோமா 
வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ பழமையான சின்னமான திருநீறு குறித்து 


டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ எழுதிய 
“சரியான சின்னம்‌ எது? 


திருநீறா? சிலுவையா?” 


எனும்‌ நூலில்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவச்‌ சின்னமான திருநீறு குறித்த 
பகுதிகள்‌ மட்டும்‌ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முழுமையாகத்‌ தெரிந்து கொள்ள விரும்புவோர்‌ 


அந்நூலைப்‌ படித்துப்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 
தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவத்தில்‌ பழமையான சின்னம்‌ 


பொதுவாக, கிறிஸ்தவத்திற்குரிய சின்னமாக “சிலுவை” கருதப்படுகிறது. கான்ஸ்டன்டைன்‌ 
காலம்‌ வரை கிறிஸ்தவத்தைக்‌ குறிக்க சிலுவை அடையாளம்‌ பயன்படுத்தப்படவில்லை. ரோமப்‌ 
பேரரசனாகிய கான்ஸ்டன்டைன்‌ கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டில்‌ சிலுவைக்குச்‌ சிறப்புக்‌ 
கொடுத்தார்‌. அதற்குப்‌ பின்னரே கான்ஸ்டன்டைனைச்‌ சேர்ந்த கிறிஸ்தவர்கள்‌ சிலுவைக்குச்‌ 


சிறப்பு கொடுத்தார்கள்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சிலுவை “இயேசுகிறிஸ்து கொலை செய்யப்பட்டார்‌” என்பதைக்‌ குறிக்கும்‌ அடையாளம்‌. 
சிலுவையில்‌ இயேசு கிறிஸ்து மட்டும்‌ கொலை செய்யப்படவில்லை. ரோமர்களின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ மரண தண்டனையை நிறைவேற்றப்‌ பயன்பட்ட கருவிகளில்‌ சிலுவையும்‌ ஒன்று. 


அதனால்‌ ரோமர்களால்‌ ஏராளமானவர்கள்‌ சிலுவையில்‌ அடித்துக்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 


சிலுவை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததைக்‌ குறிக்கும்‌ அடையாளம்‌ ஆகாது. எவ்வாறு எனில்‌ 
சிலுவையில்‌ இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததைக்‌ 


குறிக்கும்‌ அடையாளம்‌ வெறுமையான கல்லறை. 


ஆகவே, இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்‌ பெற்றார்‌ என்பதை, சிலுவை அடையாளம்‌ குறிக்க 
இயலாது. 


ரோமர்கள்‌ வழிவந்த ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவத்தில்‌ கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டு வரை சிலுவை 
சிறப்பிக்கப்படா-விட்டாலும்‌ கிறிஸ்தவத்தில்‌ *திருநீற்றுத்‌ திருநாள்‌" என்று ஒரு நாள்‌ 
சிறப்பிக்கப்படுவது ஆழ்ந்து சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டிய ஒன்று. தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவத்தில்‌ திருநீறு சிறப்பிடம்‌ பெற்றிருப்பது குறிப்பிடற்குரியது. வழிபாடுகளில்‌ திருநீறு 
பெற்ற இடத்தை நோக்கும்போதுதான்‌ அதன்‌ வரலாற்றுச்‌ சிறப்பை அறிய முடியும்‌. 


திருநீற்றுத்‌ திருநாள்‌ : 


“திருநீற்றுத்‌ திருநாள்‌” என்று சிறப்பிக்கப்படுவது சாம்பல்‌ புதன்கிழமை. கிறிஸ்தவத்‌ 
திருநாள்களில்‌ சாம்பல்‌ புதன்கிழமை ஒரு முக்கியமான நாள்‌ ஆகும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ பாடு, 
மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌ இவற்றை நினைவு கூர்ந்து அதற்கென நோன்பு மேற்கொள்ளும்‌ 
தபசுகாலத்தின்‌ தொடக்க நாள்‌ திருநீற்றுத்‌ திருநாள்‌ அல்லது சாம்பல்‌ புதன்கிழமை ஆகும்‌. 


நீறு; திருநீறு 


'நீறு பூத்த நெருப்பு என்பதிலுள்ள “நீறு” சாம்பலைக்‌ குறிக்கிறது. வழிபாட்டில்‌ “நீறு” 
சிறப்பிக்கப்படும்பொழுது 'திரு' என்ற அடைமொழியைப்‌ பெற்று அது “திருநீறு” ஆகிறது. ஆகவே 
சாதாரண சாம்பல்‌, வழிபாட்டோடு தொடர்புபடுத்தப்‌ படும்பொழுது அது “திருநீறு” ஆகிறது. 
திருநீற்றுத்திருநாள்‌ அன்று கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ நெற்றியில்‌ திருநீறு பூசிக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ 
ரோமன்‌ கத்தோலிக்கக்‌ கிறிஸ்தவப்‌ பிரிவு மக்களிடையே இன்றும்‌ நடைமுறையில்‌ இருக்கிறது. 


துக்கத்தை வெளிப்படுத்தும்‌ அடையாளம்‌ : 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இயேசு கிறிஸ்துவின்‌ பாடு, மரணம்‌, இவற்றைத்‌ தியானம்‌ செய்யும்‌ காலமாக திருச்சபை 
அட்டவணையில்‌ 40 நாட்கள்‌ ஒதுக்கப்படுகின்றன. இதைத்‌ “தபசுகாலம்‌” என்று குறிப்பிடுவர்‌. 
தபசுகாலத்தின்‌ தொடக்க நாள்‌ “திருநீற்றுத்‌ திருநாள்‌” என குறிக்கப்பட்டு, அன்று நெற்றியில்‌ 
சாம்பல்‌ பூசப்படுகின்றது. துக்கத்தை வெளிப்படுத்தும்‌ அடையாளமாகச்‌ சாம்பல்‌ 
பூசிக்கொள்வதையும்‌, சாம்பலில்‌ உட்காருவதையும்‌, பழைய ஏற்பாடு கூறுகிறது. (ஐஐ சாமு. 13: 
19, எஸ்தர்‌. 4: 3, யோபு. 2: 8.) 


மனந்திரும்புதலின்‌ அடையாளம்‌ 


மனந்திரும்புதலை வெளிப்படுத்தும்‌ அடையாளமாக, சாம்பலில்‌ உட்காருவதையும்‌ சாம்பலைப்‌ 


பூசிக்கொள்ளுவதையும்‌ பற்றிய குறிப்புகளை நாம்‌ பழைய ஏற்பாட்டிலும்‌, புதிய ஏற்பாட்டிலும்‌ 
பார்க்கின்றோம்‌. (யோனா 3: 6, மத்தேயு 11: 21, லுக்கா 10: 13) 


பாவம்‌ நீக்கும்‌ சாம்பல்‌ அல்லது திருநீறு : 


பாவம்‌ நீக்கும்‌ பரிகாரப்‌ பொருளாக இரத்தமும்‌ சாம்பலும்‌ விளங்குவதைப்‌ புதிய ஏற்பாடு 
கூறுகின்றது. “வெள்ளாட்டுக்‌ கடாக்கள்‌, காளைகள்‌, இவற்றின்‌ இரத்தமும்‌ கடாரியின்‌ சாம்பலும்‌ 
தீட்டுப்பட்டவர்கள்‌ மீது தெளிக்கப்‌ படும்போது, சடங்கு முறைப்படி அவர்கள்‌ தூய்மை 
பெறுகிறார்கள்‌” ( எபிரேயர்‌ 9: 13) 


திருநீறு தயாரிக்கும்‌ முறை : 

பாவம்‌ நீக்கும்‌ சாம்பல்‌, அல்லது திருநீறு தயாரிக்கும்‌ முறை பழைய ஏற்பாட்டிலுள்ள 
எண்ணாகமம்‌ 19ஆம்‌ அதிகாரத்தில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. அதன்‌ சுருக்கம்‌ வசன 
எண்களுடன்‌ கீழே கொடுக்கப்படுகிறது. 

2ஆம்‌ வசனம்‌ - பழுதற்ற செங்கிடாரி ஒன்று 

3ஆம்‌ வசனம்‌ - பாளையத்திற்குப்‌ புறம்பே எடுத்துச்‌ செல்லப்பட்டு அடிக்கப்படும்‌. 

ஆம்‌ வசனம்‌ - அதன்‌ தோல்‌, தசை, இரத்தம்‌ ஆகியவை சாணியுடன்‌ சுட்டெரிக்கப்படும்‌. 


9ஆம்‌ வசனம்‌ - கிடாரியின்‌ சாம்பல்‌ கூட்டப்பட்டு அது பாளையத்துக்கு வெளியே ஒரு 


தூய்மையான இடத்தில்‌ கொட்டி வைக்கப்படும்‌. அது பாவநிவர்த்திக்காகப்‌ பயன்படும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இரத்தமும்‌ சாம்பலும்‌ : 


இரத்தமும்‌ சாம்பலும்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌ மீது தெளிக்கப்படும்‌ பொழுது அவர்கள்‌ தூய்மை 
பெறுகிறார்கள்‌ என்று கூறப்பட்டுள்ளது. (எபி. 9: 13). 


ஆடோ, மாடோ கொல்லப்பட்டவுடன்‌ இரத்தம்‌ கிடைத்தது. இரத்தத்தைச்‌ சேமித்து வைத்து, 
வேண்டிய நேரங்களில்‌ பயன்படுத்தவில்லை. ஆனால்‌ சாம்பல்‌ சேமித்து வைக்கப்பட்டு, 
வேண்டிய நேரங்களில்‌ பயன்படுத்தப்பட்டது. கிடாரி எரிக்கப்படும்‌ பொழுது, அதன்‌ இரத்தமும்‌ 
சாணமும்‌ சேர்த்து எரிக்கப்பட்டு, அவற்றின்‌ பயனாகச்‌ சாம்பல்‌ கிடைத்தது. அதனால்‌ சாம்பலில்‌ 
இரத்தத்தின்‌ பகுதியும்‌ அடங்கி இருக்கிறது. இரத்தமும்‌ சாம்பலும்‌ தூய்மைபடுத்தும்‌ கருவிகளாக 


விளங்குகின்றன. 
சாம்பலும்‌ - உயிர்த்தெழுந்த உடலும்‌ : 


செங்கிடாரி ஊருக்கு வெளியே பலியிடப்பட்டுத்‌ தகனம்‌ செய்யப்பட்டு சாம்பல்‌ 
உருவாக்கப்பட்டது போன்று, இயேசு கிறிஸ்துவும்‌ எருசலேமுக்கு வெளியே பலியிடப்பட்டு, 
அடக்கம்‌ பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார்‌. உயிர்தெழுந்த இயேசுவைப்‌ போன்று சாம்பல்‌ 
விளங்குகின்றது எவ்வாறு? கொல்லப்பட்டு எரிக்கப்படுவதற்கு முன்னருள்ள கிடாரியின்‌ உடல்‌ 
வேறு. எரிக்கப்பட்ட பின்னருள்ள கிடாரியின்‌ உடல்‌ வேறு. எரிக்கப்பட்ட பின்னருள்ள 
கடாரியின்‌ உடல்‌ சாம்பல்‌ வடிவில்‌ இருக்கிறது. சாம்பலை மேலும்‌ எரித்து அழிக்கவோ அல்லது 


இல்லாமல்‌ ஆக்கவோ இயலாது. 


சாம்பல்‌ உயிர்த்தெழுந்த உடலைப்‌ போன்றது. பாவ நிவர்த்திக்கு உரியதாக விளங்குகின்றது. 
இரத்தம்‌ பாவ நிவர்த்திக்குப்‌ பயன்படுவதைப்‌ போன்று சாம்பலும்‌ பாவ நிவர்த்திக்குப்‌ 
பயன்பட்டது. இரத்தம்‌ ஒரு நேரம்‌ மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. சாம்பல்‌ தொடர்ச்சியாகப்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டது. இயேசுவின்‌ இரத்தம்‌ தொடர்ச்சியாகப்‌ பயன்‌ படுவதற்குக்‌ காரணம்‌, அவர்‌ 
உயிர்த்தெழுந்தமையாலேயே. உயிர்த்தெழுதல்‌ இல்லையென்றால்‌ பாவப்‌ பரிகாரம்‌ இல்லை. 
ஆகவே உயிர்த்தெழுதலும்‌ சாம்பலும்‌ தொடர்ச்சியாகப்‌ பாவ நீக்கத்திற்குப்‌ பயன்படுகின்றன. 
சாம்பல்‌ வேறு; உயிர்த்தெழுந்த உடல்‌ வேறு; ஆனால்‌ இரண்டும்‌ செயல்பாட்டில்‌ ஒன்று. 


உயிர்த்தெழுந்த உடல்‌ பழைய உடல்‌ அல்ல. அதை இனி யாரும்‌ அழிக்க இயலாது. அதைப்‌ 
போலவே சாம்பலையும்‌ இனி யாரும்‌ அழிக்க இயலாது. அதனால்‌ இந்த சாம்பலில்‌ அல்லது 
திருநீற்றில்‌ 1. மரணம்‌ 2. உயிர்த்தெழுதல்‌ 3. பாவ மன்னிப்பு ஆகிய மூன்று நிலைகளும்‌ 
அடங்கியிருக்கின்றன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


திருநீறு : கிறிஸ்துவுக்கு முன்னும்‌, கிறிஸ்துவுக்குப்‌ பின்னும்‌ 


மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, பாவ மன்னிப்பு ஆகிய மூன்று நிலைகளையும்‌ அடக்கிய திருநீறு, 


கிறிஸ்துவின்‌ உயிர்த்‌ தெழுதலுக்கு முன்னர்‌ யூத மதத்தில்‌ பாவ  நிவர்த்திக்காகப்‌ 
பயன்படுத்தப்பட்டது. இது கிறிஸ்துவின்‌ பலியை முன்‌ அடையாளமாகக்‌ குறிப்பதாகக்‌ 





கொள்ளலாம்‌. யூத மதம்‌ கிறிஸ்துவின்‌ பலியை ஏற்றுக்கொள்ளாத நிலையில்‌ கிறிஸ்துவிற்குப்‌ 
பின்னரும்‌ பழைய நிலையைத்‌ தொடருவது இயல்பே. 


ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ பலியை ஏற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்புப்‌ பெற்று இரட்சிக்கப்பட்ட 
கிறிஸ்தவர்கள்‌ புதிய நிலையில்‌ சாம்பல்‌ அல்லது திருநீற்றைப்‌ பயன்படுத்தினார்களா? என்பது 
இப்பொழுது நோக்கத்தக்கதாய்‌ இருக்கிறது. 


கிறிஸ்தவர்கள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ பாடு மரணத்தைத்‌ தியானம்‌ செய்யும்‌ தபசுகாலத்தின்‌ 
தொடக்க நாளை *திருநீற்றுத்‌ திருநாள்‌” என்று குறிப்பிட்டு, திருநீற்றை அணிந்த மரபை முன்னர்ப்‌ 
பார்த்தோம்‌. மேலும்‌ ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவர்களும்‌ ஐரோப்பிய வழிக்‌ கிறிஸ்தவர்களும்‌ 
கான்ஸ்டன்டைன்‌ காலம்‌ முதல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌, உயிர்தெழுதல்‌, பாவ மன்னிப்பு 


மூன்றையும்‌ குறிக்கும்‌ அடையாளமாகச்‌ சிலுவையைப்‌ பயன்படுத்தி வருவதையும்‌ பார்த்தோம்‌. 


திருநீற்றைப்‌ பயன்படுத்தும்‌ திருச்சபை 


ஐரோப்பியர்‌ பிடியில்‌ சிக்காமலும்‌ சிலுவை அடையாளத்தைப்‌ பயன்படுத்தாமலும்‌ கி.பி. நான்காம்‌ 
நூற்றாண்டிற்கு முன்னர்‌ உலகில்‌ பரவி, திருநீற்றை அடையாளமாகப்‌ பயன்படுத்தி வரும்‌ 
கிறிஸ்துவின்‌ திருச்சபைப்‌ பிரிவினர்‌ உலகில்‌ இருக்கின்றார்களா? தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவக்‌ கிளைகளான சைவ, வைணவத்‌ திருச்சபைப்‌ பிரிவுகளிலே திருநீற்றை 
அடையாளமாகப்‌ பயன்படுத்தும்‌ வழக்கம்‌ இருக்கின்றதா? என்று தேடிப்‌ பார்க்க வேண்டியது 


இப்பொழுது அவசியமாகிறது. 
சிவலிங்கமும்‌ சிவக்குடும்பமும்‌ 


சைவ வைணவ சமயங்கள்‌ என்பன இரண்டு தனித்‌ தனிச்‌ சமயங்கள்‌ அல்ல. சைவத்தின்‌ கிளையே 
வைணவம்‌ ஆகும்‌. அன்பின்‌ மறுபெயர்‌ 'சிவம்‌' என்பதாகும்‌. சைவம்‌ என்பது சிவனை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. சிவபெருமானின்‌ உடலின்‌ இடப்பாகத்தைப்‌ பெண்ணாகக்‌ 


கூறினால்‌ அது சைவம்‌. அதையே ஆணாகக்‌ கூறினால்‌ அது வைணவம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கிறிஸ்தவத்தில்‌, தந்தை, மகன்‌, பரிசுத்த ஆவி என்ற மூவொரு கடவுள்‌ கோட்பாட்டில்‌, பரிசுத்த 
ஆவியைப்‌ பெண்ணாகக்கொண்டு சைவம்‌ பிறந்தது. பரிசுத்த ஆவியை ஆணாகக்‌ கொண்டு 
வைணவம்‌ பிறந்தது. இதைப்‌ பற்றி மேலும்‌ விளக்கம்‌ வேண்டுவோர்‌ “ விவிலியம்‌ திருக்குறள்‌ 
சைவ சித்தாந்தம்‌ ஒப்பாய்வு” என்னும்‌ ஆய்வு நூலை நோக்குக. 


பைபிளில்‌ யாக்கோபு நாட்டிய நினைவுத்தூண்‌, சைவத்தில்‌ சிவலிங்கம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவிற்கு முற்பட்டது சிவலிங்க வழிபாடு. கிறிஸ்துவிற்கு முற்பட்ட 
சிவலிங்க வழிபாட்டில்‌ பலி இருந்தது. யாக்கோபு பலியிட்டான்‌. கிறிஸ்துவுக்குப்‌ பிற்பட்டது சிவக்‌ 
குடும்ப வழிபாடு. சிவக்குடும்ப வழிபாட்டில்‌ பலிபீடம்‌ இருக்கிறது. ஆனால்‌ பலி இல்லை. 
காரணம்‌ பலி இயேசு கிறிஸ்துவினால்‌ நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்பதாலேயேயாகும்‌. 


தந்தை, பரிசுத்த ஆவி, மகன்‌ ஆகிய “மூவொரு கடவுள்‌” என்னும்‌ கிறிஸ்தவ இறையியல்‌ 


கொள்கை, 
1: திருக்குறளில்‌ கடவுள்‌, வான்‌, நீத்தார்‌ ஆகிய “இயல்புடைய மூவர்‌” என்றும்‌ 
2. சிவக்குடும்ப வழிபாட்டின்‌ ஒரு பிரிவாகிய சைவத்தில்‌, அப்பன்‌, அம்மை, மகன்‌ ஆகிய 


“சோமாஸ்கந்தர்‌” என்றும்‌ 


3. சிவக்‌ குடும்ப வழிபாட்டின்‌ மற்றொரு பிரிவாகிய வைணவத்தில்‌ சிவன்‌, விஷ்ணு, பிரமன்‌ 
ஆகிய “மும்மூர்த்தி” என்றும்‌ 


குறிக்கப்படுகின்றது. சைவம்‌, வைணவம்‌ இரண்டிலும்‌ நெற்றியில்‌ அடையாளம்‌ இடும்‌ மரபு 
இருந்து வருகிறது. 


திருநீறும்‌, திருமண்ணும்‌ 


சைவர்கள்‌ திருநீற்றால்‌ தங்கள்‌ அடையாளத்தையும்‌, வைணவர்கள்‌ திருமண்ணால்‌ தங்கள்‌ 
அடையாளத்தையும்‌ தங்கள்‌ நெற்றிகளில்‌ இடுகின்றார்கள்‌. சைவத்திலிருந்து வைணவம்‌ பிரிந்த 
பின்னரே திருநீற்றிலிருந்து திருமண்‌ பயன்படுத்தப்பட்டது என்பது வரலாறு. மரணம்‌, உயிர்த்‌ 
தெழுதல்‌, பாவ மன்னிப்பு மூன்றையும்‌ திருநீறு விளக்கி நின்ற நிலையை முன்னர்ப்‌ பார்த்தோம்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு முன்னர்‌ செங்கிடாரி கொல்லப்பட்டு, அதனுடைய 
தோல்‌, தசை, இரத்தம்‌ ஆகியவை சாணியுடன்‌ சுட்டெரிக்கப்பட்டு, திருநீறு தயாரிக்கப்பட்டது. 
இது வெறும்‌ நீறு அன்று. சுத்திகரிக்கும்‌ நீறு. அதனால்‌ திருநீறு ஆகிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ 





இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்னர்‌, தயாரிக்கப்படும்‌ திருநீறு, சுத்திகரிக்கப்‌ பயன்படும்‌ திருநீறு 
அன்று. 


இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, பாவ மன்னிப்பு ஆகிய மூன்றையும்‌ அறிவிக்கும்‌ 
அடையாளமாக, பின்னர்த்‌ திருநீறு விளங்குகிறது. ஆகையால்‌ கிறிஸ்தவத்தில்‌ திருநீறு 
தயாரிக்கப்படுவதற்குக்‌ கிடாரி கொல்லப்படவோ, தோல்‌, தசை, இரத்தம்‌ எரிக்கப்படவோ 
அவசியம்‌ இல்லை. இவை எல்லாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நிறைவேறிவிட்டன. அதனால்‌ திருநீறு 
தயாரிக்க, கிடாரியின்‌ சாணி எரிக்கப்‌ பட்டாலே போதுமானதாகிறது. 


சாணி எரிக்கப்பட்டால்‌ அது நீறு ஆகுமே தவிர திருநீறாக எவ்வாறு ஆகும்‌ என்று எண்ணலாம்‌. 
கிறிஸ்துவின்‌ மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, பாவ மன்னிப்பு ஆகிய மூன்றையும்‌ குறிக்கும்‌ 
அடையாளமாக நெற்றியில்‌ இடப்படுகின்ற காரணத்தால்‌ அது வெறும்‌ நீறு அன்று. திருநீறாக 
மாறி விடுகிறது. 





இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்னர்‌ கடவுளின்‌ 


1. தந்தை நிலை 
a. மகன்‌ நிலை 
3. பரிசுத்த ஆவி நிலை 


ஆகிய மூன்று நிலைகளையும்‌ உலகம்‌ அறியும்‌ வகை ஏற்பட்டது. இந்த மூன்று நிலைகளையும்‌ 
விளக்குவதற்காகத்‌ திருநீற்றால்‌ மூன்று கோடுகள்‌ இடப்படுகின்றன. இந்த மூன்று நிலைகளில்‌, 
“மகன்‌ மரத்தில்‌ இரத்தம்‌ சிந்தியதால்‌ பாவ மன்னிப்பு ஏற்பட்டது” என்பதை விளக்க, மூன்று 
கோடுகளில்‌ மகனைக்‌ குறிக்கும்‌ மையக்‌ கோட்டின்‌ மத்தியில்‌, “மரத்தின்‌ வழியாக இரத்தம்‌ 
சிந்தினார்‌” என்பதைத்‌ தெரிவிக்க, சந்தன மரத்தினாலாகிய சந்தனப்‌ பொட்டும்‌, அப்பொட்டின்‌ 
மத்தியில்‌ இரத்தத்தைக்‌ குறிக்க சிவப்புக்‌ குங்குமப்‌ பொட்டும்‌ இடப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின்‌ 
நற்செய்தி முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. இது சைவத்தின்‌ நிலை. 


சைவத்திலிருந்து வைணவம்‌ பிரிந்த பின்னர்‌ திருநீற்றி லிருந்து திருமண்‌ அணியும்‌ நிலை 
உருவாயிற்று. அத்துடன்‌ “இரத்தம்‌ சிந்தி மீட்டெடுத்தார்‌” என்பதை விளக்க, “குங்குமப்‌ பொட்டு 
வைப்பதைவிட இரத்தம்‌ வடிவதைக்‌ காட்ட வேண்டும்‌” என்ற நிலை உருவாக்கப்பட்டது. 
அதனால்‌ நெற்றியில்‌ படுக்கையாக இடப்பட்ட மூன்று கோடுகள்‌ மாற்றப்பட்டு, செங்குத்தாக 
மேலிருந்து கீழாக இடப்பட்டன. மையக்கோடு இரத்தம்‌ சிந்தும்‌ கடவுளின்‌ மகனாகக்‌ காட்ட 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சிவப்புக்‌ கோடாக மாற்றப்பட்டது. மேலிருந்து இரத்தம்‌ சிந்தப்பட்டதைக்‌ காட்ட சிவப்புக்‌ கோடு 


மேலே ஓடுக்கமாகவும்‌ கீழே வரவர அகலமாகவும்‌ அமைக்கப்பட்டது. 


அறிய இயலா நிலை 


கிறிஸ்தவத்தின்‌ நற்செய்தியைத்‌ தெளிவாக வெளிக்‌ காட்டும்‌ இந்த அடையாளங்களைச்‌ சைவப்‌ 
பெருமக்களும்‌, வைணவப்‌ பெருமக்களும்‌ தினந்தோறும்‌ தங்கள்‌ நெற்றிகளில்‌ தவறாது 
இட்டுக்கொண்ட போதிலும்‌, ஏன்‌ இவ்வாறு அணிகின்றோம்‌ என்று அவர்கள்‌ அறிய இயலாத 
நிலை ஏற்பட்டது வருந்தத்தக்க ஒன்று ஆகும்‌. 


பைபிளும்‌ நெற்றியில்‌ அடையாளயிடுதலும்‌ : 


ஐரோப்பிய வழிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ நெற்றியில்‌ அடையாளம்‌ இடுவதில்லை. தோமா வழிக்‌ 
கிறிஸ்தவர்களாகிய சைவர்களும்‌ வைணவர்களும்‌ நெற்றியில்‌ அடையாளம்‌ இடுகின்றார்கள்‌, இது 
பைபிளுக்குப்‌ பொருந்துமா? என்ற கேள்வி எழுகிறது. 


பழைய ஏற்பாட்டில்‌ : கண்களுக்கிடையில்‌ நினைவுச்‌ சின்னம்‌ 


“ஆண்டவரின்‌ சட்டம்‌ உன்‌ உதடுகளில்‌ ஒலிக்கும்படி, இது உன்‌ கையில்‌ அடையாளமாகவும்‌, 


உன்‌ கண்களிடையில்‌ நினைவுச்‌ சின்னமாகவும்‌ இருக்கட்டும்‌”. (விடுதலைப்‌ பயணம்‌ 13: 9) 


புதிய ஏற்பாட்டில்‌ : நெற்றியில்‌ பொறித்திருந்தனர்‌ 


“சீயோன்‌ மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்கக்‌ கண்டேன்‌. அதன்‌ பெயரையும்‌ அதனுடைய 


தந்தையின்‌ பெயரையும்‌ தங்களது நெற்றியில்‌ பொறித்திருந்த ஓர்‌ இலட்சத்து நாற்பத்து 
நான்காயிரம்‌ பேர்‌ அதனுடன்‌ இருந்தனர்‌”. (திருவெளிப்பாடு 14: 1). 


திருச்சபை வரலாற்றில்‌ : நெற்றியில்‌ திருநீறு 


இன்றும்‌ சாம்பல்‌ புதன்‌ அல்லது திருநீற்றுத்‌ திருநாள்‌ அன்று நெற்றியில்‌ திருநீறு அணியும்‌ 
வழக்கம்‌ ஐரோப்பிய வழிக்‌ கிறிஸ்தவர்களில்‌ கத்தோலிக்கத்‌ திருச்சபையில்‌ இருந்து வருகிறது. 


ஆகவே, நெற்றியில்‌ அடையாளம்‌ இடும்‌ வழக்கம்‌ பைபிளிலிருந்து உருவான ஒன்றே என்பதில்‌ 


ஐயமில்லை. 


பைபிள்‌ வழியில்‌ திருநீற்றை அணியும்‌ சைவ மக்களின்‌ சைவ சமய இலக்கியங்கள்‌ பன்னிரு 
திருமுறைகளாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. பன்னிரு திருமுறைகளில்‌ முதன்மையானது மூவர்‌ 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பாடிய தேவாரம்‌. மூவர்‌ பாடிய தேவாரங்களில்‌ முதன்மையானதாகக்‌ கருதப்படுவது திருஞான 
சம்பந்தர்‌ பாடிய தேவாரம்‌. திருஞான சம்பந்தர்‌ பாடிய தேவாரத்தில்‌ திருநீற்றைச்‌ சிறப்பித்துப்‌ 
பத்துப்‌ பாடல்கள்‌ பாடப்‌ பட்டுள்ளன. இவை “திருநீற்றுப்பதிகம்‌” என்ற பெயரால்‌ சைவப்‌ 


பெருமக்களால்‌ போற்றப்படுகின்றன. 


திருநீற்றுப்‌ பதிகத்தின்‌ சில பகுதிகள்‌ : 


மந்திரமாவது நீறு... - வானவர்மேலது நீறு 
சுந்தரமாவது நீறு... - துதிக்கப்படுவது நீறு 
வேதத்திலுள்ளது நீறு... ்‌ வெந்துயர்‌ தீர்ப்பது நீறு 
பாவம்‌ அறுப்பது நீறு... க வானம்‌ அளிப்பது நீறு 
முத்தி தருவது நீறு... - சத்தியமாவது நீறு. 


ஆலமதுண்டமிடற்று எம்மான்‌ ஆலவாயன்‌ திருநீறே. 

திருஞான சம்பந்தரால்‌ பாடப்பட்டிருக்கும்‌ திருநீற்றுப்‌ பதிகத்திலுள்ள திருநீறு 
[1 இறைவன்‌ சாவை ஏற்று, பின்னர்‌ அதை வென்றார்‌ (ஆலமதுண்டமிடற்றுஎம்மான்‌) 
2. உலக மக்களின்‌ பாவத்தைப்‌ போக்கினார்‌. (பாவம்‌ அறுப்பது நீறு) 


3. இந்த நற்செய்தியை வெளிப்படுத்தும்‌ வேதத்தில்‌ 
கூறப்பட்டிருப்பது திருநீறு. (வேதத்தில்‌ உள்ளது நீறு) 


என்று தெளிவாக வரலாற்று அடிப்படையில்‌ விளக்கப்‌ பட்டிருக்கிறது. 
வேதம்‌ எது? 


திருநீற்றுப்‌ பதிகம்‌ தேவாரத்தின்‌ ஒரு பகுதி. தேவாரம்‌ பன்னிரு திருமுறைகளின்‌ பகுதி. பன்னிரு 
திருமுறை சைவப்‌ பெருமக்களால்‌ “வேதம்‌” என்று குறிக்கப்படுவதில்லை. 


அப்படியானால்‌ திருநீற்றுப்‌ பதிகத்தால்‌ சிறப்பிக்கப்படும்‌ வேதம்‌ எது? 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ரிக்‌, யஜூர்‌, சாமம்‌, அதர்வணம்‌ ஆகிய நான்கு வேதங்களில்‌ திருநீற்றைப்‌ பற்றிய குறிப்பும்‌ 
இல்லை. திருநீற்றை அணியும்‌ வழக்கமும்‌ இல்லை. சிவக்‌ குடும்ப வழிபாடும்‌ இல்லை. 


பைபிளே திருநீற்றைச்‌ சிறப்பிக்கின்றது. மொத்தத்தில்‌ கிறிஸ்தவ ஆன்மீக நற்செய்தியை 
விளக்கும்‌ சின்னம்‌ திருநீறே என்னும்‌ புதிய உண்மை தோமா வழிக்‌ கிறிஸ்தவமாகிய சைவ 
சமயத்தின்‌ வழி உலகுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 


17. இந்தியா ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடே - தொகுப்பு 


ர்‌, ஏறத்தாழ கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. மூன்றாம்‌ நூற்றாண்டு வரையிலான 
கால கட்டத்தைச்‌ சேர்ந்த சங்கத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கிரேக்கர்‌, ரோமர்‌, யூதர்‌, சீரியர்‌ 


போன்றவர்களை 'யவனர்‌' என்ற பெயரில்‌ குறிக்கின்றன. 


2. இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில்‌ ரோமப்‌ பேரரசை ஆளுகை செய்த யவனரான 
அகஸ்டஸ்‌ மன்னன்‌ கால நாணயங்களை அதிக எண்ணிக்கையில்‌ அகழ்வாராய்ச்சியாளர்கள்‌ 


தமிழ்நாட்டில்‌ தோண்டி எடுத்துள்ளனர்‌. 


3. யவனரான புனித தோமா தொடர்பு கொண்டதாகக்‌ கூறப்படும்‌ கொண்டோபோரஸ்‌ 
அரசனின்‌ கால நாணயங்களை அதிக எண்ணிக்கையில்‌ தட்சசீலத்தில்‌ தொல்பொருள்‌ இயலார்‌ 


தோண்டி எடுத்துள்ளனர்‌. 


4. மஹாயான பெளத்தமும்‌, மஹாயான பெளத்த உருவங்களும்‌ உருவான தட்சசீலத்திற்கு 
யவனரான புனித தோமா சென்றதாகக்‌ கூறப்படுவது நோக்கத்தக்கது. 


5. ஆதி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌ (அ) தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ முதல்‌ தமிழ்‌ 
இலக்கியம்‌ திருக்குறள்‌ ஆகும்‌. 


6. தமிழ்நாட்டின்‌ ஒருபகுதியாய்‌ இருந்த கேரளாவில்‌ கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
இருக்கும்‌ சீரியக்‌ கிறிஸ்தவம்‌, தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவம்‌ அல்லது திராவிடக்‌ 


கிறிஸ்தவத்திலிருந்து வேறு பட்டதாகும்‌. 

சி வேதங்களும்‌, சமஸ்கிருதமும்‌ மிகவும்‌ தொன்மை யானவை என்ற பொதுவான நம்பிக்கை 
உள்ளது. ஆனால்‌, முதல்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டு கி.பி. 150-ல்‌ தான்‌ காணப்படுகிறது. 
வேதவியாசர்‌ என்ற திராவிடர்தான்‌ கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டுகளில்‌ ஆரியரின்‌ 
நாடோடி வழிபாட்டுப்‌ பாடல்களுக்கு எழுத்து வடிவம்‌ கொடுத்தார்‌. பழமையான சமஸ்கிருத 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இலக்கியங்கள்‌ பழங்கால தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கருத்துகளை விளக்க எழுந்தவையே 


ஆகும்‌. 


அதாவது மஹாயான பெளத்தம்‌, சைவம்‌, வைணவம்‌ ஆகியவை திராவிடக்‌ 


கிறிஸ்தவத்தினுடையதாகும்‌. 
8. தமிழ்‌ பக்தி இயக்கத்தின்‌ வளர்ந்த, முன்னேறிய நிலை தான்‌ சைவம்‌, வைணவம்‌ ஆகும்‌. 


ட்ப சைவம்‌, வைணவம்‌ இரண்டும்‌ புனித தோமா நற்செய்தி கூறி, கொல்லப்பட்டு, அடக்கம்‌ 
பண்ணப்பட்ட தமிழ்நாட்டில்‌ தோன்றி, தமிழ்நாட்டின்‌ நாயன்மார்‌, ஆழ்வார்களால்‌ 


வளர்க்கப்பட்டன. 

10. சைவத்தின்‌ 63 நாயன்மார்களும்‌ தமிழ்நாட்டையே சார்ந்தவர்கள்‌. 

11 வைணவத்தின்‌ 12 ஆழ்வார்களும்‌ தமிழ்நாட்டையே சார்ந்தவர்கள்‌. 

12. சைவத்தின்‌ புனித நூல்களான பன்னிரு திருமுறைகளும்‌ தமிழிலேயே உள்ளன. 
13. வைணவத்தின்‌ நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌ தமிழிலேயே இருக்கிறது. 


14. இந்தியாவிலுள்ள பழமையான 275 சைவத்‌ திருக்கோயில்களில்‌ 230 தமிழ்நாட்டிலேயே 


உள்ளன. 


15. இந்தியாவிலுள்ள பழமையான 108 வைணவத்‌ திருப்பதிகளில்‌ 96 தமிழ்நாட்டிலேயே 


உள்ளன. 
16. சைவத்தில்‌ 'கோயில்‌' என்ற சொல்‌ தமிழ்நாட்டில்‌ உள்ள 'சிதம்பரத்தை' யே குறிக்கும்‌. 
17. வைணவத்தில்‌ 'கோயில்‌' என்ற சொல்‌ தமிழ்நாட்டில்‌ உள்ள 'திருவரங்கத்தை'யே குறிக்கும்‌. 


18. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ இறையியல்‌ வெளிப்பாடான 'சைவசித்தாந்தம்‌' 
தமிழிலேயே இருக்கிறது. 


13. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ இலக்கியம்‌ தமிழில்‌ மட்டுமே காணப்படுவதாக, 
இந்தியச்‌ சமயங்கள்‌ மற்றும்‌ இலக்கியங்களின்‌ வரலாறு வெளிப்படுத்துகிறது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ரோம சாம்ராஜ்யத்தில்‌ உருவான ஆதி கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ கிரேக்க மொழியில்‌ 
காணப்படுவது போன்று, தமிழ்நாட்டில்‌ உருவான தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ 
இலக்கியங்கள்‌ தமிழ்மொழியில்‌ காணப்படுகின்றன. 


ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவத்தில்‌ கிரேக்க மொழிக்குப்‌ பின்‌ லத்தீன்‌ இடம்‌ பெற்றது போல்‌, 
இந்தியக்‌ கிறிஸ்தவத்தில்‌ தமிழைத்‌ தொடர்ந்து சமஸ்கிருதம்‌ இடம்‌ பெற்றது. 


20. இந்திய மக்கள்‌ தொகையில்‌ திராவிடர்கள்‌ 90% மற்றும்‌ ஆரியர்‌ 10% 


முடிவு : 


இந்திய மக்களில்‌ திராவிடர்களே பெரும்பான்மையினர்‌. இவர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ சைவ, 
வைணவத்தைப்‌ பின்பற்றுகின்றனர்‌. இந்தியாவின்‌ பெரும்பான்மையோரான 90 சதவிகிதம்‌ 
உள்ள திராவிடரின்‌ மதம்‌ சைவம்‌, வைணவமாகும்‌. 'இந்துமதம்‌' என்று அழைக்கப்படும்‌ சைவ, 
வைணவ சமயங்கள்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைகளாக இருப்பதினால்‌, 
இந்தியா ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடே என்பதைச்‌ சமய வரலாறு தெளிவாகக்‌ 
காட்டுகிறது. 


பார்வை நூல்களும்‌ ஆய்வேடுகளும்‌ கட்டுரைகளும்‌ 


இராசமாணிக்கனார்‌, மா. தமிழக வரலாறும்‌ தமிழர்‌ பண்பாடும்‌ 


தனலட்சுமி பதிப்பகம்‌, மதுரை, 1974 


இன்னாசி, சூ. கிறித்தவமும்‌ தமிழகமும்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, சென்னை - 113 
முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 1990 


ஒளவை சு. துரைசாமி பிள்ளை சைவ இலக்கிய வரலாறு 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1958 


கனகசபை, வி. ஆயிரத்தெண்ணூறு ஆண்டுகட்கு முற்பட்ட தமிழகம்‌ 


கழகம்‌, சென்னை, 1973 


காமாட்சி சீனிவாசன்‌ திருக்குறளும்‌ விவிலியமும்‌ 


மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 1979 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


காரட்‌, தோ.சா. 


கைலாசபதி, ௧. 


சிரில்‌ புருஷ்பெர்த்‌ 


சுப்பிரமணியபிள்ளை, கா. 


சுவீரா ஜெயஸ்வால்‌ 


செங்கல்வராய பிள்ளை, 


ஞான இறாபின்சன்‌ 


தெய்வநாயகம்‌. மு 


தெய்வநாயகம்‌. மு 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





திருமறைச்‌ சொற்பொருள்‌ 
கிறித்தவ இலக்கியச்‌ சங்கம்‌, 1963 


பண்டைத்‌ தமிழர்‌ வாழ்வும்‌ வழிபாடும்‌ 
மக்கள்‌ வெளியீடு, 1978 


இந்தியத்‌ திருச்சபை வரலாறு 
கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்கம்‌, சென்னை, 1962 


தமிழர்‌ சமயம்‌ 
திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை, 1971 


வைணவத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 

கி. அனுமந்தன்‌ (மொ.பெ.) 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1991 


வ.சு. தேவார ஒளி நெறிக்‌ கட்டுரை (அப்பர்‌) 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை 
1960 


இஸ்ரவேலர்‌ சமயம்‌ 
T.T.B.C. (The Tamil Theological Book Club)  C.L.S. by the 
Christian Literature Society, Madras 


விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவ சித்தாந்தம்‌ ஒப்பாய்வு 


உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை 600 113, முதற்பதிப்பு, மார்ச்சு 1985 


அம்மன்‌ வரலாறு (சிறுகுறிப்பு) 
முதல்‌ வெளியீடு, 24 ஜனவரி, 1999 


திராவிட சமய அறக்கட்டளை, சென்னை-23. 


இந்துத்துவாவின்‌ பிடியிலிருந்து இந்து மதத்தை 
விடுவிப்பது எவ்வாறு, இரண்டாம்‌ வெளியீடு, 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தெ. தேவகலா, 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





4ஜனவரி, 2004, திராவிட சமய அறக்கட்டளை, 


சென்னை-23. 


விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவசித்தாந்தம்‌ ஒப்பாய்வு, 
மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ 


பதிப்பு, செப்டம்பர்‌, 1997. 


சிவஞானபோதம்‌, திராவிட சமய அறக்கட்டளை, 


சென்னை, ஜனவரி 2004. 


திருவள்ளுவர்‌ கிறிஸ்தவரா? மெய்ப்பொருள்‌ 
பதிப்பகம்‌, சென்னை- 23, இரண்டாம்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 
1970. 


மூவர்‌ யார்‌? தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌, 
திருச்சி-620 001, பிப்ரவரி 1974. 


ஐந்தவித்தான்‌ யார்‌? மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, 


சென்னை-23, மூன்றாம்‌ பதிப்பு, அக்டோபர்‌ 1975. 


நீத்தார்‌ யார்‌? மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, 


சென்னை-23, இரண்டாம்‌ பதிப்பு, அக்டோபர்‌ 1975. 


எழுபிறப்பு,மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, சென்னை-23, 


மறு பதிப்பு, அக்டோபர்‌ 1975. 


சான்றோர்‌ யார்‌? மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, 


சென்னை-23. முதற்‌ பதிப்பு, அக்டோபர்‌ 1975. 


சங்கரமடத்திற்கு ஒரு சவால்‌! 
திராவிட சமய அறக்கட்டளை, 


சென்னை-23, முதற்‌ பதிப்பு, ஜனவரி 2004. 


தமிழ்‌ பக்தி இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, 
(விவிலிய ஒளியில்‌), சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தேவநேயன்‌ 


நீலகண்ட சாஸ்திரி, கே.ஏ. 


பசாம்‌ &.ட 


பிள்ளை, கே.கே. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





பிஎச்‌.டி.ஆய்வேடு, மெய்ப்பொருள்‌ பதிப்பகம்‌, 
சென்னை-23, முதல்‌ பதிப்பு, செப்டம்பர்‌, 1997. 


வரலாற்று நோக்கில்‌ திருவழுதீசுவரர்‌ கோவில்‌ 
(பெருங்குளம்‌),சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 
எம்‌.ஃபில்‌., பட்டத்திற்காக அளிக்கப்பட்ட ஆய்வேடு, 
தமிழ்த்துறை, இராணி மேரி கல்லூரி, சென்னை -4 
திசம்பர்‌ 1987. 


திராவிடர்‌ சிந்தனையில்‌ பிள்ளையார்‌! 
திராவிட சமய அறக்கட்டளை, 


சென்னை-23, முதற்‌ பதிப்பு, ஜனவரி 2004, 


தமிழர்‌ மதம்‌,நேசமணி பதிப்பகம்‌, வ.ஆ. மாவட்டம்‌, 
1972 


தென்னிந்திய வரலாறு (முதல்‌ பகுதி) 
முர.ரா. பெருமாள்‌ (மொ.பெ.) 
தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌ 
முதற்பதிப்பு, 1973 


வியத்தகு இந்தியா 

செ. வேலாயுத பிள்ளை, மகேசுவரி 
பாலகிருட்டிணன்‌ (மொ.பெ.) 

அரச கரும மொழித்‌ திணைக்கள வெளியீட்டுப்‌ 
பிரிவு பிரசுரம்‌, இலங்கை, 1956 


Encyclopaedia Britannica, Vol.5, Micropaedia, 15” Ed., 1982. 


தமிழக வரலாறு மக்களும்‌ பண்பாடும்‌, 


தமிழ்‌ நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌, சென்னை, 1972 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மறைமலையடிகள்‌ 


மறைமலையடிகள்‌ 


வரதராசன்‌, மு. 


விஜயலட்சுமி, ர. 


வெள்ளைவாரணன்‌, ௧. 


வேங்கடசாமி, மயிலை சீனி 


வேங்கடசாமி, மயிலை சீனி 


வேலுப்பிள்ளை, ஆ. 


திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ 


திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





தமிழர்‌ மதம்‌, 
திருமுருகன்‌ அச்சுக்கூடம்‌, 
பல்லாவரம்‌, ஆகஸ்டு 1941 


சிவஞானபோத ஆராய்ச்சி 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை, 1971 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சாகித்திய அக்காதெமி, புதுதில்லி 
நான்காம்‌ பதிப்பு, 1980 


தமிழகத்தில்‌ ஆசீவகர்கள்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
சென்னை 113 , முதல்‌ பதிப்பு, 1988 


பன்னிரு திருமுறை வரலாறு 


இரண்டாம்‌ பகுதி,அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


சமணமும்‌ தமிழும்‌ 
முதற்பகுதி, கழகம்‌, 1954 


பழங்காலத்துத்‌ தமிழர்‌ வாணிபம்‌ 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிட்டெட்‌ 
சென்னை, 1978 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ காலமும்‌ கருத்தும்‌ 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1969 


தேவாரம்‌ (தலமுறை) 
ஸ்ரீ காசிமடம்‌, திருப்பனந்தாள்‌ 612 504 
நான்காம்‌ பதிப்பு, 1988 


திருவாரூர்‌ திருப்பதிகம்‌ பண்முறை - இரங்கசாமி 
முதலியார்‌ அண்டு சன்ஸ்‌, 1928 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


திருநாவுக்கரசர்‌ 


திருநாவுக்கரசு நாயனார்‌ 


அந்தணி ஜான்‌ 


சத்தியம்‌, தி.சு. 


திருஞான சம்பந்தம்‌, கே.ஏ. 


ஜெசிந்தா எபிநேசர்‌, இரா. 


கட்டுரைகள்‌ : 


இலாசரசு, பொன்‌ 


குமாரஸ்வாமிஜி 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





பன்னிரு திருமுறை 
முதற்பதிப்பு, ஸ்ரீ காமகோடி ஆய்வு மைய வெளியீடு 
எண்‌ - 12, 1988 


அருளிச்‌ செய்த தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ 
நாலாந்திருமுறை, 

முத்து சு. மாணிக்கவாசக முதலியார்‌ (உரை) 
ஞான சம்பந்தம்‌ அச்சகம்‌, தருமபுரம்‌, 1957 


வள்ளுவரும்‌ விவிலியமும்‌ ஓர்‌ ஒப்பாய்வு 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1979 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சியின்‌ 
வளர்ச்சி (பி.எச்‌.டி.ஆய்வேடு) 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1979 


சங்க காலப்‌ பண்டமாற்று நெறியும்‌ 
காசுகளின்‌ புழக்கமும்‌ (எம்‌.ஃபில்‌.ஆய்வேடு) 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1980 


நினைவுக்கல்‌ வழிபாடும்‌ விவிலியமும்‌ 
(எம்‌.ஃபில்‌. ஆய்வேடு) கிறித்தவத்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 


துறை, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, டிசம்பர்‌ 1989 


சைவ சித்தாந்தமும்‌ திருமறையும்‌, திராவிட சமயம்‌, 
இதழ்‌ 5, மெய்ப்பொருள்‌ அச்சகம்‌, 
சென்னை-23, டிசம்பர்‌ 1984 


வீரசைவம்‌ கீழை மேலை நாடுகளின்‌ மெய்ப்பொருள்‌ 
இயல்‌ வரலாறு, 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1970 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தெய்வநாயகம்‌, மு. 


மதிவாணன்‌, இரா. 


இலக்கிய இலக்கணங்கள்‌ : 


தொல்காப்பியம்‌ 


சங்க இலக்கியங்கள்‌ 


திருக்குறள்‌ 


பன்னிருதிருமுறை 


நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 


பகவத்‌ கீதை 


சிலப்பதிகாரம்‌ 


மணிமேகலை 


சைவ சித்தாந்த சாத்திரங்கள்‌ 


விநாயகர்‌ அகவல்‌ 


அகர முதலிகள்‌ : 


க்ரியாவின்‌ தற்காலத்‌ தமிழ்‌ அகராதி 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





சிந்தனைக்கு விருந்து - 1 வாயில்‌ 
மெய்ப்பொருள்‌ அச்சகம்‌, சென்னை - 23 


சூன்‌ 1976 


சிந்துவெளியில்‌ சிவலிங்கம்‌ 
திராவிட சமயம்‌, மெய்ப்பொருள்‌ அச்சகம்‌ 


சென்னை-23, ஜுன்‌ 1984 


க்ரியா, 
268, இராயப்பேட்டை நெடுஞ்சாலை 
சென்னை 14, முதற்பதிப்பு, 1992 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சுருக்கத்‌ தமிழ்‌ அகராதி (சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ இசைவு 
பெற்றது) மதராஸ்‌ லாஜர்னல்‌ அச்சுக்கூடம்‌ 


சென்னை 4, முதற்பதிப்பு, 1955 


மதுரைத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி இரண்டாம்‌ பாகம்‌ 
மதுரை எக்ப்ஸல்ஸியப்‌ பவர்‌ பிரஸ்‌ 
இரண்டாம்‌ பதிப்பு, 1956 


Tamil Lexicon 
Vol.II and VoL.IV University of Madras, 1982 
The Oxford Universal Dictionary 
New Bible Dictionary Intervarsity Press, USA, Second Edition, 1996. 
English Books 
Agarwala, P.K. Mother Goddesses in Ancient India 
Shakti Malik Abhinav Publications, 
New Delhi 110 016, First Edition, 1984 
Alexander Harris, Holes in Vedic Valley Theory, 
The Week , August 9, 1998. 
(http://www. geocities.com/appiusforum/book.pdf), 
(http://www. geocities.com/appiusforum(Website) 
Arthur Osborne Buddhism and Christianity in the Light of Hinduism 
Rider and Company, London, First Published 1959 
Asco Parpola, Review-An Encyclopaedia of the Indus Script, 
Internation Journal of Dravidian linguistics, 
Vol.XXVI number 1, January 1997. 
Bahadur Mal The Religion of the Buddha 
Vishveshvaranand Vedic Research Institute 
Hoshiarpur (India), First Edition, 1958 
Bhandarkar, R.G. Vaisnavism Saivism and Minor Religious Systems 
Asian Educational Services, New Delhi, 1983 
Jitendra Kumar Masterpieces of Mathura Museum 
Government Museum, Mathura 281 001 
First Published, 1989 
Jitendra Nath Banerjea The Development of Hindu lconography 
Munshiram Manoharlal Publishers Pvi.Ltd., Delhi 
110 006, Third Edition, January 1974 
John L. Mackenzie Dictionary of the Bible 
Asian Trading Corporation, Bangalore 560 025 
First Indian Reprint, 1983 
John Marshall Mohenjodaro and the Indus Civilization - 


Vol. | & Vol. II! 
Arthur Probsthin, London, 1931 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


Joytiprasad Jain 


Jyotiprasad Jain 


Krishna Sharma 


Lokesh Chandra Swarajya 


Prakash Gupta 


Devendra Swarap Sitram God 


Longhurst, A.H. 


Macdonald, K.S. 


Macdonell, A.A. 


Mackintosh, H.R. 


Mahadevan, |. , 


Malkani K.R. 


Maurice Philips 


Mukherjee, B.N. 


Muni Uttam Kamal Jain 


Nanditha Krishna 


Nirad C. Chaudhuri, 


Pope G.U. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





Religion and Culture of the Jains 
Bharatiya Jnanpith, New Delhi, 1 Feb. 1944 


The Jaina sources of the History of 

Ancient India (100 B.C. - A.D.900) 

Munshi Ram Manoharlal Oriental Book Sellers and 
Publishers Delhi - 6, First Edition, 1964 


Bhakti and the Bhakti Movement 

A New Perspective Munshiram Manoharlal 
Publishers, Pvt. Lid., 

New Delhi 110 055, First Published, 1987 


Indias Contribution to World Thought and 
Culture Vivekananda Rock Memorial Committee, 
Madras 5, First Edition, December 1970 


The Story of the Stupa Asia Educational Services, 
New Delhi 110 016. First Asian Reprint, 1979 


The Vedic Religion 
Sanskrit Pustak Bhandar, Calcutta 700 006 
First Indian Edition, June 1982 


India’s Past 
At the Clarendon Press Oxford, 1927 


The Doctrine of the Person of Jesus Christ 
Edinburg, T.G.T. Clark, 38 George Street 
New York, Reprint, May 1956 


Indian Express, 
Madras-5, August, 1994. 


Why a separate Sindh 
Indian Express, Madras, 
Sunday, February 2, 1992. 


The Teaching of the Vedas 
Seema Publications, C-3/19, R.P. Bagh 
Delhi 110 007, First Indian Reprint, 1976 


Studies in the Aramaic Edicts of Asoka 
Indian Museum, Calcutta, 1984 


Jaina Sects and Schools 
Concept Publishing Company, Delhi 110 035 First 
Published, November 3, 1975 


The Art and Iconography of Vishnu Narayana 
D.B.Taraporevala Sons & Co. Pvt. Ltd., 
Bombay 400 001, First Published, 1980 


Hinduism, 
Oxford University Press, 1979 


The Thiruvasagam 
Oxford, at the Clarendon Press, 1900 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


Pothan, 5.0. 
Radhakrishnan, 5. 
Ramachandran, M. 


Madhivanan, R 


Ramachandran, V.G. 


Rama Shankar Srivastara 


Sahebrao Genu Nigal 


Sankara Acharya 


Sarma, |... 


Srinivasa Iyengar, P.T. 


Subramanian, K.R. 


Sudhakar 


Chattopadhyaya 


Susmita Pande 


Suzuki. B.L., 
Talboys Wheeler, J. 


Upendra Thakur 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





The Syrian Christians of Kerala 
Asia Publishing House, Madras, 1963 


Indian Philosophy - Vol. / 
Blackie & Son Pub. Pvt. Lid., Madras, 1977 


The Spring of the Indus Civilisation 
Prasanna Pathippagam, Madras 10, 
First Edition, August 1991 


Siva Around the World the International Society 
for the Investigation of Ancient Civilization, 1983 


Comparative Religion 

Munshiram Manoharlal Publishers Pvt. Ltd., 
54, Rani Jhansi Road, New Delhi 110 055 
First Published, September 1974 


Axiological Approach to the Vedas 
Northern Book Centre, 422/1, Ansari Road New 
Delhi 110 002, 1986 


The Vedas and Brahmanas 
Caxton Publications, Delhi 110 052, Reprinted, 1988 


Religion in Art and Historical Archaeology 
of South India 

Contacts and Correlations, University of Madras 
First Published, 1987 


History of the Tamils (from the earliest times to 
600 A.D.), Asian Educational Services, New 
Delhi, Reprint 1982 


The Origin of Saivism and its History in the Tamil 
Land, Asian Educational Services, 
New Delhi 110016. Reprint, 1985 


Evolution of Hindu Sects Up to the time of 
Samkaracarya 

Munshiram Manoharlal Oriental Publishers, New 
Delhi 55, First Published, June 1970 


Birth of Bhakti in Indian Religions and Art Books 
and Books Publishers and Distributors 
C-4A/20A, Janakpuri, New Delhi 110 058 

First Published, 1982 


Mahayana Buddhism, A brief outline. 


India of the Vedic Age with Reference to 
Mahabharata Vol. 107 the History of India Cosmo 
Publications, Delhi 6, 1973 


Some Aspects of Ancient Indian History and 
Culture Abhinav Publication, New Delhi 110 016 
First Published, 1974 


முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


Varadaraja Ayyar, E.S. A History of Tamil Literature (1-1100 A.D.) 
Annamalai University, Second Edition, 1979 


Werner Keller The Bible as History in Pictures 
William Morrow and Company,New York, 1964 


பின்னிணைப்புகள்‌ 
பின்னிணைப்பு - | 
1. திராவிடர்‌ யார்‌? 


தமிழர்‌ என்ற பெயரே திரிபடைந்து (தமிழர்‌ - த்ரமிளர்‌ - த்ரமிடர்‌ - திரவிடர்‌ - திராவிடர்‌) 
சமஸ்கிருதத்தில்‌ 'திராவிடர்‌' என்று வழங்கப்படுகிறது. 


தமிழ்‌ மொழி என்பது சமஸ்கிருதத்தில்‌ ' திராவிட பாஷா' என்றும்‌; தமிழ்க்‌ குழந்தை என்பது 
சமஸ்கிருதத்தில்‌ 'திராவிட சிசு' என்றும்‌, தமிழ்ப்‌ பேருரை என்பது சமஸ்கிருதத்தில்‌ 'திராவிட 


மாபாஷ்யம்‌' அல்லது 'திராவிட மாபாடியம்‌' என்றும்‌ வழங்கப்படுகின்றன. 


தமிழ்‌ மொழியிலிருந்து பிரிந்த மொழிகளின்‌ தொகுப்பிற்கு, திராவிட மொழிகள்‌' என்ற பெயர்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளது. 

தமிழர்கள்‌ என்போர்‌ 3 நிலைகளில்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. 
1. தமிழ்‌ மொழியைப்‌ பேசும்‌ தமிழர்கள்‌ 
2. தமிழ்‌ மொழியிலிருந்து பிரிந்த மொழிகளைப்‌ பேசும்‌ தமிழர்கள்‌ 
3. தமிழ்‌ மொழியை மறந்த தமிழர்கள்‌ 


மேலே கூறப்பட்டுள்ளவற்றில்‌ தமிழ்‌ மொழியைப்‌ பேசும்‌ தமிழர்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
இருக்கின்றனர்‌. 


தமிழ்‌ மொழியிலிருந்து பிரிந்த மொழிகளைப்‌ பேசும்‌ தமிழர்கள்‌ பெரும்பகுதியாகத்‌ 
தென்னிந்தியாவில்‌ இருக்கின்றனர்‌. 


தமிழ்‌ மொழியை மறந்த தமிழர்கள்‌ பெரும்பகுதியாக வட இந்தியாவில்‌ இருக்கின்றனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தமிழ்‌ மொழியை மறந்து, காலம்‌ காலமாக வாழ்கின்ற வர்களுக்குத்‌ 'தமிழர்‌' என்ற மொழி 
அடிப்படையிலான பெயரை விட, திராவிடர்‌ என்ற இன அடிப்படையிலான பெயர்‌ பொருத்தமாக 
இருக்கின்றது. அது எவ்வாறு என்று எண்ணிப்‌ பார்க்கும்போது, தமிழ்‌ மொழியைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
தமிழர்‌ என்பது இயல்பான பெயராகும்‌. ஆனால்‌, தமிழ்‌ மொழியைப்‌ பேசாமல்‌, வேற்று 
மொழிகளைப்‌ பேசும்‌ மக்களைத்‌ 'தமிழர்‌' என்று அழைப்பது கேள்விக்குறியாகிறது. 


தமிழர்‌ என்ற சொல்‌ மொழி அடிப்படையில்‌ உருவான பெயராய்‌ இருந்தபோதிலும்‌ அது உருமாறி, 
சமஸ்கிருதத்தில்‌ 'திராவிடர்‌' என்று குறிக்கப்படும்பொழுது, மொழி அடிப்படையிலிருந்து மாறி, 
இன அடிப்படைக்குச்‌ சென்று விடுகிறது. 


ஆகவே, தமிழ்‌ மொழியை மறந்து வேற்று மொழிகளைப்‌ பேசுகின்றவர்கள்‌, ஒரு காலத்தில்‌ 
அவர்கள்‌ முன்னோர்‌ தமிழ்‌ மொழியைப்‌ பேசி வந்திருந்தபோதிலும்‌ இப்பொழுது அவர்கள்‌ தமிழ்‌ 
மொழிக்குத்‌ தொடர்பில்லாதவர்களாக இருக்கின்றார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ தமிழ்‌ இனத்திற்குச்‌ 
சொந்தக்காரர்கள்‌. அதனால்‌, தமிழ்‌ இனம்‌ என்பது தமிழிலிருந்து மொழிகள்‌ பிரிந்தும்‌, தமிழை 
மறந்தும்‌ வாழும்‌ மக்களுக்குரிய இனப்‌ பெயராக, வரலாற்று ஆசிரியர்களால்‌ திராவிட இனம்‌: 
என்று குறிக்கப்படுகின்றது. 


ஆகவே, திராவிட இனத்தில்‌, 


எ தமிழைப்‌ பேசுகின்ற மக்களும்‌ 
& தமிழிலிருந்து பிரிந்த மொழிகளைப்‌ பேசும்‌ மக்களும்‌ 
& தமிழை மறந்த மக்களும்‌ 


அடங்குகின்றனர்‌. 
ஆரியர்‌ என்பது ஒரு இனப்‌ பெயர்‌ அன்று. ஆனால்‌ திராவிடர்‌ என்பது ஒரு இனப்‌ பெயர்‌ ஆகும்‌. 


இந்தியா ஒரு திராவிட இந்தியா என்பது வரலாற்று உண்மை ஆகும்‌. இன்றைய இந்தியாவில்‌ 
வாழும்‌ மக்கள்‌ தொகையில்‌ 90 சதவிகிதம்‌ மக்கள்‌ திராவிட இனத்தினர்‌ ஆவர்‌. 


ஆனால்‌, ஆரியர்களுடைய கூட்டு முயற்சியால்‌, திராவிட இனம்‌ அடிமைப்படுத்தப்பட்டு, 
நசுக்கப்பட்டு, பல்வேறு சாதிகளாக உடைக்கப்பட்டு, தங்களுடைய இனப்‌ பெயரை 


மறக்கடிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்‌. 


திராவிட இனத்தின்‌ சிறப்பான வரலாறு இந்தியாவிலுள்ள திராவிட இன மக்களுக்குப்‌ பல்வேறு 
முறைகளில்‌ திரிக்கப்‌ பட்டு, மறைக்கப்பட்டுள்ளது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இவற்றை வரலாற்று ஆராய்ச்சியாளர்‌ வெளிக்கொண்டு வர வேண்டும்‌. (டாக்டர்‌ மு. 


தெய்வநாயகம்‌, திராவிட சமயம்‌, ஜுன்‌ 2004) 
2. ஆரியர்‌ யார்‌? 


'ஆரியர்‌' எனும்‌ பெயர்‌ உயர்ந்தவர்கள்‌ எனும்‌ பொருளில்‌ பயன்படுத்தப்படுவதாகப்‌ பலரும்‌ 


நம்புகின்றனர்‌. இந்த நம்பிக்கை முழுவதும்‌ தவறு என்று தள்ளிவிட இயலாது. எவ்வாறென்றால்‌, 





இந்திய மக்கள்‌ தொகையில்‌ இவர்கள்‌ 10 சதவிகிதமே இருந்தாலும்‌ இந்தியாவின்‌ அரசியல்‌ 
பதவிகளில்‌ உயர்ந்த நிலைகளில்‌ இருந்தவர்கள்‌, இன்றும்‌ உயர்ந்த பதவிகளில்‌ இருப்பவர்கள்‌ 


ஆரியர்கள்‌ என்பதை நாம்‌ கண்‌ கூடாகப்‌ பார்க்கிறோம்‌. 


இந்தியாவில்‌ 'ஆரிய தேசம்‌' அல்லது 'ஆரியவர்த்தம்‌' என்ற ஒரு தனி நாட்டை அமைத்து, ஏறத்தாழ 
500 ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தவர்கள்‌ ஆரியர்கள்‌ என்பது வரலாறு. இன்றும்‌ இந்திய மதங்களில்‌ 
'இந்து மதம்‌' என்று அழைக்கப்படுகின்ற சைவமும்‌, வைணவமும்‌ ஆரியர்களின்‌ ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ 
இருக்கின்றன. ஆதலால்‌, அரசியல்‌ பதவிகளாலும்‌ பொருளாதாரத்தாலும்‌ சமுதாய அந்தஸ்தாலும்‌ 
ஆரியர்கள்‌ இந்தியாவில்‌ உயர்ந்து விளங்குகின்ற காரணத்தால்‌, ஆரியர்கள்‌ என்றால்‌ 
மேலானவர்கள்‌ / உயர்ந்தவர்கள்‌ என்று நினைக்கப்‌ படுவதும்‌ 'ஆரியர்‌' எனும்‌ சொல்லுக்குரிய 


பொருளாகச்‌ சொல்லப்படுவதும்‌ இயல்பானதாக இருக்கின்றது. 


ஆனால்‌, 'ஆரியர்‌' என்ற பெயருக்குப்‌ பொருள்‌ 'உயர்ந்தவர்‌' என்பது கிடையாது. ஈரானிலிருந்து 
இந்தியாவிற்குள்‌ வந்தவர்கள்‌ 'ஈரானியர்‌' என்று அழைக்கப்படுவது இயல்பு. 


'ஈரானியர்‌' என்ற பெயர்‌ திரிபடைந்து 'ஆரியர்‌' என்று ஆகி இருக்கிறது. 


ஈரான்‌ வழியாக இந்தியாவிற்குள்‌ படை எடுத்து வந்தவர்கள்‌ அனைவருமே ஈரானியர்‌ என்று 
அழைக்கப்படுவது இயல்பே. அந்த நிலையில்‌ ஈரான்‌ வழியாக இமயமலையில்‌ உள்ள கைபர்‌, 


போலன்‌ கணவாய்‌ வழியாக, இந்தியாவினுள்‌ படை எடுத்து வந்த 


பாரசீகர்‌ 


கிரேக்கர்‌ 


© (கி.மு. 6ஆம்‌ நூற்றாண்டு) 
ஒ (கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டு) 
ட சகர்‌ (கி.மு. 2ஆம்‌ நூற்றாண்டு) 
ஓ குஷானர்‌ (கி.பி. முதலாம்‌ நூற்றாண்டு) 
© ( 


கி 
ஹுனர்‌ கி.பி. 4ஆம்‌ நூற்றாண்டு) 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆகிய அனைவருக்கும்‌ பொதுப்‌ பெயராக 'ஆரியர்‌' என்பது விளங்குகிறது. இவர்களோடு 
வணிகத்திற்காக வந்த 


ட ரோமர்களும்‌ (கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌) 
இணைக்கப்பட்டு 'ஆரியர்‌' என்ற பெயரில்‌ அடங்குகின்றனர்‌. 


இந்திய மக்கள்‌ இவர்களுக்குப்‌ பொதுப்‌ பெயராக 'ஆரியர்‌' என்ற பெயரைக்‌ கொடுத்திருந்த 
போதிலும்‌ இவர்கள்‌ தனித்தனி மொழிகளைப்‌ பேசி, தனித்தனிப்‌ பண்பாடுகளையும்‌ உடைய, 
தனித்தனி இனத்தினர்‌ என்பது வரலாறு கூறும்‌ உண்மை. 


இந்தியாவின்‌ மீது பல காலங்களில்‌ படை எடுத்து வந்த பாரசீகர்‌, கிரேக்கர்‌, சகர்‌, குசானர்‌, 
ஹுனர்‌ ஆகிய படையெடுப்பாளர்களும்‌ வணிகத்திற்காக வந்த ரோமரும்‌ ஆகிய இந்த 
அந்நியர்கள்‌ கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டில்‌ தங்கள்‌ வெள்ளை நிற அடிப்படையில்‌ “ஆரியர்‌' என்ற 
பெயரில்‌ ஒன்றாக இணைந்தனர்‌. ராஜஸ்தானிலுள்ள மவுண்ட்‌ அபு'வில்‌ கூட்டணி அமைந்தனர்‌. 
இந்தியாவின்‌ ஒரு பகுதியைச்‌ சூழ்ச்சியாக “ஹர்ஷ வர்த்தனன்‌' என்ற திராவிடப்‌ 
பேரரசனிடமிருந்து கைப்பற்றினர்‌. கைப்பற்றி ஆரிய வர்த்தத்தை உருவாக்கினர்‌. 


கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு வரை ஆரிய வர்த்தத்தை ஆட்சி 
செய்தனர்‌ என்பது இந்திய வரலாற்றின்‌ ஒரு பகுதி. 


ஆகவே, ஆரியர்‌ என்பது ஓர்‌ இனப்‌ பெயர்‌ இல்லை என்பது தெளிவாகத்‌ தெரிகிறது. 


அப்படியானால்‌, இந்திய வரலாற்றில்‌, ஆரியர்‌ என்பது ஓர்‌ இனப்‌ பெயராகச்‌ சுட்டப்படுவது 


எவ்வாறு? எனும்‌ கேள்வி எழுகிறது. 
பல்வேறு மொழிகளைப்‌ பேசிய 
பல்வேறு இனத்தினராகிய 
பல்வேறு நாட்டைச்‌ சார்ந்த 


இவர்கள்‌ அனைவரையும்‌ ஒரு இனம்‌ போல, இணைக்கின்ற கூறுகள்‌ யாவை? என்பது 


இப்பொழுது நோக்கத்தக்கது. 


1. இவர்கள்‌ யாவரும்‌ இந்தியாவின்‌ மீது படை எடுத்து இந்திய மக்களை அடக்கி ஆள 


வந்தவர்கள்‌ வணிகத்திற்காக வந்த ரோமர்களைத்‌ தவிர; 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


2, இவர்கள்‌ யாவரும்‌ தங்கள்‌ வெள்ளை நிற அடிப்படையில்‌ இந்திய மக்களுக்கு எதிராக 
கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஒன்றாக இணைந்தவர்கள்‌; 


3. வெள்ளை நிறத்தவர்களாகிய தங்களை, பிறப்பால்‌ 'உயர்ந்தவர்கள்‌' எனவும்‌, வெள்ளை 
நிறமில்லாதவர்‌ களாகிய இந்திய மக்களை, பிறப்பால்‌ 'தாழ்ந்தவர்கள்‌' எனவும்‌ சட்டங்களை 


இயற்ற ஒன்றாக இணைத்தனர்‌; 


4. நிற அடிப்படையில்‌ உருவாக்கப்பட்ட சட்டங்கள்‌ நியாயமானவையே என்று 
காட்டுவதற்காக அதற்குரிய விளக்கங்களை உருவாக்கி, 'வருணாசிரமதருமம்‌' என்று அதற்குப்‌ 


பெயரிட்டார்கள்‌; 
பி இவர்களுடைய முக்கிய மொழிகளாகிய பாரசீகம்‌, கிரேக்கம்‌, இலத்தீன்‌ 


போன்றவை, கிறிஸ்துவிற்குப்‌ பின்னர்‌ உருவாக்கப்‌ பட்ட சமஸ்கிருத மொழியில்‌ இடம்‌ 


பெற்றமையால்‌ சமஸ்கிருத மொழியை இவர்கள்‌ உரிமை பாராட்டலாயினர்‌. 


6. சமஸ்கிருத மொழியில்‌ எழுதப்பட்ட நூல்கள்‌ அனைத்தும்‌ தங்களுக்கு உரிய நூல்களே 
என்று நம்பத்‌ தொடங்கினர்‌; 


மேலே கூறப்பட்டுள்ள காரணங்களால்‌ ஆரியர்களுக்கென்று 
ஒரு நாடு இருந்தது என்றும்‌ அவர்களுக்கென்று 
ஒரு தனி மொழி இருந்தது என்றும்‌ அவர்கள்‌, 
ஒரு தனி இனத்தினர்‌ என்றும்‌ 
நம்புகின்ற தவறான நம்பிக்கை இந்தியாவில்‌ தோன்றி உலகம்‌ முழுவதும்‌ பரவியது. 


'ஆரிய வர்த்தம்‌' என்பது ஆரியர்களுக்கு உரிய நாடு அல்ல. அவர்களால்‌ அபகரிக்கப்பட்ட 
இந்தியாவின்‌ ஒரு பகுதியே “ஆரிய வர்த்தம்‌' அல்லது ஆரிய தேசம்‌' எனப்பட்டது. 


ஆரிய மொழி என்று ஒரு தனி மொழி இல்லை. அவர்கள்‌ பல்வேறு மொழி பேசியவர்கள்‌; 
சமஸ்கிருதம்‌ ஆரியர்களின்‌ மொழி அல்ல. இந்திய மொழிகள்‌ மற்றும்‌ இந்தியாவில்‌ இருந்த 


வெளிநாட்டு மொழிகள்‌ இவை அனைத்தையும்‌ சேர்த்து புனித தோமா வழி கிறிஸ்தவர்களால்‌ 


உருவாக்கப்பட்ட மொழியே சமஸ்கிருதம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆரிய இனம்‌ என்று தனி ஒரு இனம்‌ இல்லை; பல்வேறு இனத்தினரின்‌ கூட்டமைப்பே பின்னர்‌ 
'ஆரிய இனம்‌: என்று கூறப்படுகிறது. 


3. சிந்துவெளி நாகரிகம்‌ 


* திராவிடர்களுக்கு என்றுதனி நாகரிகம்‌ எதுவும்‌ இல்லை என்றும்‌ 
* அவர்கள்‌ நாகரிகம்‌ அற்றவர்கள்‌ என்றும்‌ 
* ஆரியர்தான்‌ திராவிடர்களுக்கு நாகரிகம்‌ கற்றுக்‌ கொடுத்தனர்‌ என்றும்‌ 


நம்பப்பட்டது. 


Sir. William Jones என்ற ஆங்கிலேயர்‌ சமஸ்கிருதத்தில்‌ இருந்த மனுதர்ம சாஸ்திரத்தை 
ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தார்‌. அதில்‌ உள்ள லத்தீன்‌, கிரேக்கச்‌ சொற்களைக்‌ கண்டவுடன்‌ 
சமஸ்கிருதம்‌ தான்‌ கிரேக்கம்‌, லத்தீன்‌ இவற்றிற்கெல்லாம்‌ தாய்மொழி என்றும்‌, இதிலிருந்து தான்‌ 
ஐரோப்பிய மொழிகள்‌ எல்லாம்‌ உருவாயின என்றும்‌ ஒரு தவறான முடிவிற்கு வந்தார்‌. இவை 
ஆரியர்‌ மொழி என்றும்‌ தீர்மானித்தார்‌. 


ஐரோப்பியர்கள்‌, திராவிடர்களைவிட, ஆரியருக்கே அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்தனர்‌. 
இதற்கான காரணங்கள்‌ : 
1. வெள்ளையர்‌, ஆரியர்‌ இருவருமே நாடு பிடிக்கும்‌ நோக்கத்துடன்‌ இந்தியாவிற்கு 
வந்தவர்‌ ஆவர்‌. 
2. இருவருமே உள்நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியவர்‌. 


இருவருமே வெள்ளை நிறத்தினர்‌ ஆவர்‌. 


ஐரோப்பியர்‌ போதைப்‌ பொருட்களைக்‌ கொண்டு வந்து, உள்நாட்டு இளைஞர்களைப்‌ 


போதைக்கு அடிமையாக்கினர்‌. 


ஆரியர்‌, வெள்ளையர்‌ இருவருமே கைகோர்த்துக்‌ கொண்டனர்‌. வெள்ளையர்‌ உயர்ந்த இனத்தவர்‌ 


என்றும்‌; கருப்பர்‌ தாழ்ந்த இனத்தவர்‌ என்றும்‌ தவறான கருத்தைப்‌ பரப்பினர்‌. 
காரணம்‌, அவர்களுக்குத்‌ தமிழ்‌ பற்றியோ, தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பற்றியோ தெரியாது. 


மாக்ஸ்முல்லர்‌ சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ வேதங்கள்‌ பற்றி மிக உயர்வாக எழுதியுள்ளார்‌. இதற்குக்‌ 
காரணம்‌ தம்‌ கடைசி நாட்களில்தாம்‌ அவர்‌ தமிழ்‌ மற்றும்‌ சங்க இலக்கியங்கள்‌ பற்றிக்‌ 


கேள்விப்பட்டார்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நான்கு வேதங்களின்‌ அடிப்படையில்‌ உருவாக்கப்பட்ட ஒன்றுதான்‌ சிந்துவெளி நாகரிகம்‌ என்றும்‌ 


அது ஆரியர்‌ களுடையது என்றும்‌ கருதுகின்றனர்‌. 





எனவே வேதங்களைப்‌ பற்றிய ஆராய்ச்சி, சிந்துவெளி நாகரிகம்‌ பற்றிய தெளிவை உண்டாக்கும்‌. 


சிந்துவெளி நாகரிகம்‌ பற்றி சர்‌. ஜான்‌ மார்ஷல்‌ செய்த ஆராய்ச்சியின்‌ முடிவு, வேதங்களுக்கு 


முரணாக உள்ளது. 


1. ஆரியர்‌: மேய்ப்பர்‌ தொழிலில்‌ பாதியும்‌, விவசாயத்தில்‌ பாதியும்‌ ஈடுபட்டனர்‌. கிராம 
வாழ்க்கை நிலையிலேயே இருந்தனர்‌. நகர வாழ்க்கை பற்றி எதுவும்‌ தெரியாது. வீடுகள்‌, 


மூங்கிலால்‌ மட்டுமே கட்டப்பட்டன. 


இதற்கு மாறாக மொஹன்சதாரோ, ஹரப்பாவில்‌ உள்ள மக்கள்‌ நகர வாழ்க்கையில்‌ 
இருந்தனர்‌. நன்கு வசதி பெற்ற செங்கல்‌ வீடுகள்‌ கட்டினர்‌. கிணறு, குளியலறை, கழிவு 
நீர்‌ வடிகால்‌ உள்ள வீடுகளால்‌ அவர்கள்‌ நகரம்‌ நிறைந்திருந்தது. 


2. ரிக்‌ வேதகாலத்தில்‌ தங்கம்‌, செம்பு உபயோகத்தில்‌ இருந்தன. பின்பு யஜுர்‌ வேதம்‌, 
அதர்வண வேத காலத்தில்‌ இவற்றுடன்‌ வெள்ளி, இரும்பு உபயோகத்தில்‌ இருந்தன. 


சிந்துவெளியில்‌ வெள்ளி உபயோகத்தில்‌ இருந்தது. கற்களால்‌ செய்யப்பட்ட பாத்திரங்கள்‌ 
உபயோகத்தில்‌ இருந்தன. ஆனால்‌ இரும்பு உபயோகத்தில்‌ இல்லை. 


3. வேதகாலத்தில்‌ வில்‌, அம்பு, கோடாரி, ஈட்டி போன்ற ஆயுதங்களும்‌ தலைக்‌ கவசங்களும்‌ 
பயன்பாட்டில்‌ இருந்தமை அறியப்படுகிறது. சிந்துசமவெளியில்‌ ஆயுதங்கள்‌ இருந்தன. 
ஆனால்‌ தற்காப்புக்‌ கருவிகள்‌ காணப்படவில்லை. 

4. மீன்‌ பற்றி வேதங்களில்‌ அதிக அளவில்‌ குறிப்பிடப்‌ படவில்லை. சிந்துசமவெளியில்‌ மீன்‌ 
அதிக அளவில்‌ உள்ளது. 

5. வேதங்களில்‌ குதிரைகள்‌ உபயோகத்தில்‌ இருந்தமை சுட்டப்பட்டுள்ளது. 
சிந்துசமவெளியில்‌ குதிரை பற்றிய ஆதாரம்‌ கிடைக்கவில்லை. 

6. வேதகாலத்தில்‌ பசுவிற்கு மிகுந்த முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டது. பசுவிற்கு, 
சிந்துசமவெளியில்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. எருது முக்கிய இடம்‌ பெற்றது. 

£. வேதத்தில்‌ புலி பற்றி சொல்லப்படவில்லை; யானை பற்றி மிகச்‌ சிறிதளவே 
சொல்லப்பட்டுள்ளது. சிந்துவெளியில்‌ இவை இரண்டும்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
பெற்றுள்ளன. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


10. 


11. 


12. 


சிந்துவெளி கடவுளர்‌ கொம்புகளுடன்‌ காட்டப்‌ பட்டுள்ளனர்‌; ஆனால்‌ வேதங்களில்‌ 
அப்படி காணப்படவில்லை. (Mr. |. Mahadevan, Indian Express, August 1994. Sir John Marshall, 
Mohenjo-daro and the Indus Civilization,Vol.|, 1973, Pp.109-112.) 

சிந்துவெளியில்‌ சிவலிங்கங்கள்‌ கண்டெடுக்கப்‌ பட்டுள்ளன. ஆனால்‌ அவை வேதங்களில்‌ 
இழிவாகச்‌ சொல்லப்படுகின்றன. 

சிந்துவெளியில்‌ காணப்படும்‌ களிமண்‌ முத்திரையில்‌ உள்ள வண்டிகளில்‌ ஆரங்களுடன்‌ 
கூடிய சக்கரங்கள்‌ காணப்படவில்லை. ஆனால்‌ வேதங்களில்‌ குறிப்பிடப்படும்‌ ரதங்களின்‌ 
சக்கரங்கள்‌ ஆரங்களுடன்‌ உள்ளன. (14. |. Mahadevan, ‘Review - An Encyclopaedia of the Indus Script’ by 
Asco Parpola, Internation Journal of Dravidian linguistics, Vol.XXVI number 1, January 1997, P.110) 
சிந்துவெளியில்‌ ஸ்வஸ்திக்‌ அடையாளம்‌ அதிக எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றது. 
ஆனால்‌ வேதங்களில்‌ அதைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ கூட காணப்படவில்லை. 

சிந்துவெளியில்‌ கடவுளைப்‌ பெண்ணுருவில்‌ கண்டு மிகச்‌ சிறப்பித்துள்ளனர்‌. ஆனால்‌ 
வேதங்களில்‌ பெண்கள்‌ மிகவும்‌ குறைவான இடத்தையே பெற்றுள்ளனர்‌. 


சிந்துவெளி நாகரிகத்தில்‌ உள்ளவற்றைச்‌ சுருக்கமாகப்‌ பின்வருமாறு குறிப்பிடலாம்‌. 


10. 


பெண்‌ தெய்வங்கள்‌ - இவை கொம்புகள்‌ உடையவை. கொம்பு ஆற்றலுக்கு அடையாளம்‌. 


நினைவுக்கல்‌. 


நன்கு கட்டமைக்கப்பட்ட நகரங்கள்‌ 


இரும்பு இல்லை. 


குதிரை இல்லை. 


மீன்‌ உருவங்கள்‌ அதிகம்‌. 


புலி காணப்படுகிறது. 


தற்காப்பு ஆயுதங்கள்‌ இல்லை. 


எருது காணப்படுகிறது. 


ஸ்வஸ்திக்‌ சின்னம்‌ காணப்படுகிறது. இது ஓம்‌ என்பதற்கு முன்னோடி ஆகும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சிந்துவெளி நாகரிகம்‌ : 


'சிந்துவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்த மார்ஷல்‌, ஹீராஸ்‌, கமில்சுவலபில்‌ மற்றும்‌ இரஷ்ஷிய, 


ஃபின்லாந்து, அமெரிக்க அறிஞர்கள்‌ பலர்‌ இது 'திராவிட நாகரிகம்‌' எனக்‌ கூறியுள்ளனர்‌. (5௭/௦ 
Marshall, Mohenjo-daro and the Indus Civilization,Vol.|, 1973, Dr. Alexander Harris,‘Holes in Vedic Valley Theory’, The Week, 
August 9, 1998) 


கணிப்பொறி ஆய்வு (C௦௱ழபர்£ா lysis) சிந்துவெளி மொழி அமைப்பு திராவிட மொழி அமைப்பே 
என்பதை உறுதிபடுத்தியுள்ளது என்கிறார்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌. (Indian Express - Madras - 5 August 


1994) 


அண்மைக்‌ காலங்களில்‌ ஈா.ஹீராஸ்‌, டாக்டர்‌ ஆர்‌. மதிவாணன்‌, திரு. பூரணச்சத்திர ஜீவா 


ஆகியோர்‌ சிந்துவெளி எழுத்துகள்‌ தமிழே என்ற தம்‌ ஆய்வு முடிவைத்‌ தெரிவித்துள்ளனர்‌. 


சிந்துவெளி நாகரிகம்‌ திராவிடரின்‌ நாகரிகம்‌ என்று கூறும்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌, 
சிந்துவெளியின்‌ காலம்‌ ரேடியோ கார்பன்‌ ஆய்வுப்படி' (Radio carbon dating) கி.மு. 7000க்கு 


முற்பட்டது எனக்‌ கூறியுள்ளார்‌. (nian Express - Madras - 5 August 1994) 


Fr. ஹீராஸ்‌ “Studies in Proto - Indo - Mediterranean Culture’ எனும்‌ புத்தகத்தில்‌ ஒருபடி மேலே 
சென்று, சிந்துவெளி நாகரிகம்‌ திராவிடரின்‌ நாகரிகம்‌ மட்டுமல்ல, சிந்துவெளி திராவிட 
நாகரிகம்தான்‌ சுமேரிய, எகிப்திய நாகரிகங்களுக்கு அடிப்படையாக விளங்குகிறது என்று.... 
விளக்கிச்‌ செல்கிறார்‌. (Rev. Fr. Heras, Studies in Proto Indo Mediterranean Culture, Vol-|, Indian Historical Research 


Institute, Bombay, 1953) 
4. பழமையான தமிழ்க்‌ கல்வெட்டு 


இந்திய மொழிகளிலேயே மிகவும்‌ பழமை வாய்ந்த மொழி தமிழ்மொழி. பழமையான தமிழ்மொழி 
கல்வெட்டுகள்‌ கி.மு. 3ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து காணப்படுகின்றன என்று இதுவரை நினைத்துக்‌ 
கொண்டு இருந்தோம்‌. 


ஆனால்‌, அண்மைக்கால ஆராய்ச்சி, மிகவும்‌ பழமையான தமிழ்‌ எழுத்துக்களைத்‌ 
தென்தமிழகத்தில்‌ திருநெல்வேலி யிலிருந்து 24 கி.மீ. தூரத்திலுள்ள 'ஆதிச்சநல்லூரில்‌' கிடைக்கப்‌ 
பெற்ற தாழிகளின்‌ மீது கண்டுபிடித்துள்ளனர்‌. இறந்தவர்களைப்‌ புதைக்கும்‌ தாழியின்‌ மீது 
பழமையான தமிழ்‌ பிராமி எழுத்துக்களைக்‌ கண்டு பிடித்துள்ளனர்‌ ஆராய்ச்சியாளர்‌. இந்தத்‌ 
தாழிகள்‌ இன்றைக்கு 2,800 ஆண்டுகட்கு முற்பட்டது என்பது குறிப்பிடற்குரியது. இதைக்‌ குறித்து, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


26 மே 2004 அன்று "THE HINDU’ நாளிதழில்‌ வெளியிடப்பட்ட கட்டுரை இங்கே 


கொடுக்கப்பட்டுள்ளது. 


Skeletons, script found at ancient burial site in Tamil Nadu 


“In spectacular finds, the Archaeological Survey of India, Chennai Circle, has unearthed a 
dozen 2,800 year - old human skeletons intact in urns at Adichanallur, 24 km from Tirunelveli in 
Tamil Nadu. Three of these urns contain writing resembling the early Tamil Brahmi script. The 
dozen urns containing the skeletons form a part of about 100 fully intact urns unearthed in 
various trenches at the site, where excavation is under way. The urns were found at a depth of 
two to three metres. The finds may revolutionise theories about the origin of ancient culture in 
Tamil Nadu and the origin of writing in South Asia. 


T. Satyamurthy, Superintending Archaeologist, ASI, Chennai Circle, the director of 
excavation at Adichanallur, said : “People generally think that megalithic culture is the earliest 
culture in South India, especially in Tamil Nadu. In our excavation (at Adichanallur), we have 
come across a culture earlier than the megalithic period.” The megalithic period in South India 
ranges from 3rd century B.C. to 3rd century A.D. 


Dr.Satyamurthy called Adichanallur “the earliest historical site in Tamil Nadu.” The ASI 
would conduct “8 through exploration of the area” to find out whether there had been any 
habitation nearby. If such a site was found, it would be the first discovery of its kind in Tamil 
Nadu. So far, no habitation belonging to this period had been found in the State. He described the 
discovery of writing resembling the early Tamil Brahmi script on the urns as “very important”. 


Samples of the skeletons have been sent to the National Geophysical Research Institute, 
Hyderabad, for carbon-14 dating. 


Along with the skeletons, husks, grains of rice, charred rice and neolithic celts (axe-like 
instruments used in agricultural operations) have been found. 


The skeletons found in two or three urns show that prior to the megalithic period, these 
people used to inter the dead in urns along with the items they had used. Early Tamil Sangam 
works contained elaborate descriptions of the urn-burial custom. At adichanallur, pottery 
belonging to the early historic period, which stretches from 3rd century B.C. to 3rd century A.D. 
was found on the upper layers of the trenches and the urns were found below. So the 
discoveries at Adichanallur may go back to 7th or 8th century B.C., probably earlier than the 
Sangam period, Dr. Satyamurthy said. 


He said that since the Brahmi script was found together with the skeletons, the date of the 
script could be determined if they could fix the date of the skeletons. “5௦ far, we have been 
doing it on palaeographic grounds. Now, we will get a scientific date.” He said that the script 
might refer to names. 


Dr. Sathyamurthy said that the Brahmi script of around 500 B.C. had been found in Sri 
Lanka. Dr. S.U. Deraniyagala, former Director - General and now Consultant to the 
Archaeological Survey Department, Sri Lanka, called the discovery of the writing on the urns at 
Adichanallur "fantastic" and "very, very important". The evidence of writing on more than 75 
pieces of pottery had been found in Sri Lanka and radio-carbon dating had established that they 
belonged to the period between 600 B.C. and 500 B.C. This discovery “sheds a completely new 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


light on the origin of writing in South Asia,” said Dr. Deraniyagala. Interestingly, there has been 
no evidence of habitation close to the cemeteries (burial sites) discovered in Sri Lanka. 
According to G. Thirumoorthy, Assistant Archaeologist, ASI, Chennai Circle, many artefacts 
had been found along with the skeletons at Adichanallur. 


They included miniature bowls made of clay that were used in rituals, black and red ware of 
megalithic period ranging from the 7th century B.C., to 2nd century A.D., potsherds with graffiti 
marks, iron spearheads, knife-blades and hopscotches of various shapes including those in 
perfect circles. These hopscotches were used as weights, he said.” 


- By T.S. Subramanian, 


Courtesy - The Hindu, Wednesday, May 26, 2004, Chennai. 


ஏறக்குறைய இன்றைக்கு 4500 ஆண்டுகட்கு முற்பட்ட சிந்துவெளி எழுத்திற்கு அடுத்தபடியாக, 
தமிழ்‌ எழுத்தின்‌ பழமைக்கு எடுத்துக்காட்டாய்‌ இப்புதைப்பொருள்‌ அமைந்திருப்பதோடு, தாழியில்‌ 
எலும்புக்‌ கூடுகளுடன்‌ பழமையான பல பொருட்களும்‌ கிடைத்திருப்பது குறிப்பிடற்குரிய செய்தி 
ஆகும்‌. 


5. பரிசுத்த ஆவிக்கு ஒரு கோவிலா? 


ஆம்‌. பரிசுத்த ஆவிக்கென்றே கட்டப்பட்ட கோவில்‌ தூத்துக்குடி மாவட்டம்‌, திருவைகுண்டம்‌ 


வட்டம்‌, நட்டாத்தி என்னும்‌ ஊரில்‌ உள்ளது. 


இது சற்று வித்தியாசமான கோவில்‌. இரண்டு கோவில்கள்‌ இணைத்துக்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
இரட்டைக்‌ கோவில்‌ இது. இரண்டு தனித்தனிக்‌ கருவறைகள்‌. நடுவில்‌ குறுக்குச்‌ சுவர்‌ ஒன்று. 


இரட்டையாகக்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ இவ்விரண்டு கோவில்களுக்குப்‌ பெயர்‌ ஒன்றுதான்‌. இந்த 





இரட்டைக்‌ கோவில்களுக்குப்‌ பெயர்‌ “அருள்திரு ஆதி அடைக்கலம்‌ காத்த அம்மையார்‌ அம்மன்‌ 


திருக்கோவில்‌” என்பதாகும்‌. 


இக்கோவிலின்‌ பெயர்‌, பெண்‌ தெய்வப்‌ பெயராய்‌ இருந்தபோதிலும்‌ இரு கோவில்களிலும்‌ பெண்‌ 
தெய்வ உருவமோ, ஆண்‌ தெய்வ உருவமோ இல்லை என்பது குறிப்பிடற்குரியது. 


மற்றும்‌, இக்கோவிலின்‌ பெயரான 'அம்மன்‌' என்பது ஆழ்ந்து நோக்கத்தக்கது. அம்மாள்‌, 
'அம்மை' என்பன பெண்பால்‌ பெயர்கள்‌. 
பெண்‌ பாலைக்‌ குறிக்கும்வண்ணமாய்‌ அம்மாள்‌' என்றில்லாமல்‌ அம்மை' என்றும்‌ இல்லாமல்‌ 


'அம்மன்‌' என்று 'அன்‌' என்னும்‌ ஆண்‌ பால்‌ ஒருமை விகுதியைக்‌ கொண்டிருப்பது ஆழ்ந்து 
நோக்கற்குரியது, எனவே, இந்த கடவுளின்‌ பெயர்‌, பெண்ணை மட்டும்‌ குறிக்கவில்லை. சாதாரண 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பெண்‌ என்ற நிலையிலிருந்து வேறுபட்ட கடவுளின்‌ தன்மையோடு இணைந்த - ஆண்‌ 
தன்மையோடு இணைந்த கடவுள்‌ நிலையையே குறிக்கின்றது என்பதை இப்பெயரே 
உணர்த்துகிறது. 


'அம்மை' சிவனின்‌ இடப்பாகத்தில்‌ இருப்பதாகக்‌ கூறப்‌ படுவதும்‌ அதே இடப்பகுதியை ஆணாகக்‌ 
கூறினால்‌, அது 'விஷ்ணு' அல்லது 'நாராயணன்‌' அல்லது 'பெருமாள்‌' என்று கூறப்படுவதும்‌ 
ஆழ்ந்து நோக்கற்குரியன. 'பெருமாள்‌' என்றிருக்கும்‌ இந்தப்‌ பெயரை எடுத்துக்‌ 
கொள்வோமானால்‌, 'பெருமான்‌' என்றில்லாமல்‌ 'பெருமாள்‌' என்னும்‌ இதிலும்‌ 'அள்‌' என்னும்‌ 
பெண்‌ பால்‌ ஒருமை விகுதியைக்‌ கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது, சிவனின்‌ இடப்பகுதி ஒரு 
சமயம்‌ பெண்ணாகவும்‌ ஒரு சமயம்‌ ஆணாகவும்‌ கூறப்படுவதே, இது ஓர்‌ உருவகம்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறது. சைவ, சைணவ சமய வரலாற்றை நோக்கும்போது, பரம்பொருள்‌ சிவனாகவும்‌, 
பரம்பொருளாகிய கடவுள்‌ மனிதனாக வருவதற்குக்‌ காரணமான தூய ஆவி சைவ நிலையில்‌ 


ஆணாகவும்‌, வைணவ நிலையில்‌ பெண்ணாகவும்‌ விளக்கப்படுவதைக்‌ காணலாம்‌. 
அம்மன்‌” 
'பெருமாள்‌' 


எனும்‌ இப்பெயர்கள்‌ தூய ஆவியின்‌ உருவகமாக இருப்பதாலும்‌ 'தூய ஆவி', ஆண்‌, பெண்‌ 
தன்மைகளைக்‌ கடந்தவர்‌ என்பதாலும்‌, தூய ஆவியைப்‌ பெண்ணாக 'அம்மை' என்று கூறினாலும்‌ 
ஆண்‌ தன்மையையும்‌ இணைத்து 'அம்மன்‌' என்று கூறுகின்றனர்‌. இவ்வாறே தூய ஆவியை 
ஆணாக, 'பெருமான்‌' என்று கூறினாலும்‌ பெண்‌ தன்மையைக்‌ காட்டும்‌ பெண்பால்‌ ஒருமை 


விகுதியை இணைத்து 'பெருமாள்‌' என்று கூறுகின்றனர்‌. 
எனவே, 
“அம்மன்‌” (பெண்‌ கடவுளின்‌ பெயர்‌. ஆனால்‌, ஆண்‌ பால்‌ ஒருமை விகுதியுடன்‌ காணப்படுகிறது.) 


'பெருமாள்‌' (ஆண்‌ கடவுளின்‌ பெயர்‌. ஆனால்‌, பெண்‌ பால்‌ ஒருமை விகுதியுடன்‌ 


காணப்படுகிறது.) 


இப்பெயர்கள்‌, ஆண்பால்‌, பெண்பாலுடன்‌ இணைந்து காணப்‌ படுவது, சைவம்‌, வைணவம்‌ எனும்‌ 


பிரிவுகள்‌ தோன்றுவதற்கு முற்பட்ட நிலையையே காட்டுகிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பரிசுத்த ஆவியும்‌ புறாவும்‌ 


பரிசுத்த ஆவியை விளக்கும்‌ கோவிலாகவும்‌ பரிசுத்த ஆவியின்‌ கோவிலாகவும்‌ விளங்குகின்ற 
சிறப்பை உள்ளடக்கியதே அருள்மிகு ஆதி அடைக்கலம்‌ காத்த அம்மையார்‌ அம்மன்‌ 
திருக்கோவிலாகும்‌. அம்மன்‌, பெருமாள்‌ எனும்‌ சொற்கள்‌ பரிசுத்த ஆவியின்‌ உருவகங்களாக 
இருப்பதால்‌, "அம்மன்‌' எனும்‌ பெண்ணைக்‌ குறிக்கும்‌ பெயரில்‌ "அன்‌' எனும்‌ ஆண்பால்‌ விகுதியும்‌ 
"பெருமாள்‌' எனும்‌ ஆணைக்‌ குறிக்கும்‌ பெயரில்‌ "அள்‌' எனும்‌ பெண்பால்‌ விகுதியும்‌ 


சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டது. 


பரிசுத்த ஆவி ஆணுமல்ல, பெண்ணுமல்ல, ஆண்‌, பெண்‌, தன்மையைக்‌ கடந்தவர்‌ எனும்‌ 
நிலையை இக்கோவில்‌ விளக்குகிறது. எனவே, இங்குள்ள கருவறையில்‌ ஆணுருவமோ, 
பெண்ணுருவமோ வைக்கப்படாமை ஆழ்ந்து நோக்கற்குரிய குறிப்பாகும்‌. 


பரிசுத்த ஆவி புறா வடிவில்‌ கிறிஸ்தவத்தில்‌ கூறப்படுவதற்கு ஏற்ப, இக்கோவில்‌ முன்னால்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌ ஆலியின்‌ கழுத்தைச்‌ சுற்றி, புறா வடிவங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளமை 


ஆழ்நது நோக்கற்குரியது. 


இன்றைய நிலை : 


ஆனால்‌, சில ஆண்டுகட்குமுன்‌, இரட்டைக்‌ கருவறைகளில்‌ எந்த உருவமும்‌ இல்லாத 
இக்கோவிலில்‌, உருவங்கள்‌ பலவற்றைக்‌ கொண்டு வந்து வைத்து, இன்றைக்கு இக்கோவில்‌ 
மிகவும்‌ வேறுபட்டுக்‌ காணப்படுகிறது. 


பொதுவாக, அம்மன்‌ கோவில்கள்‌ என வழங்கப்படும்‌ மாரியம்மன்‌, காளியம்மன்‌ முதலிய 


கோவில்களில்‌ பலி உண்டு. 


ஆனால்‌, இந்த ஆதி அடைக்கலம்‌ காத்த அம்மையாரம்மன்‌ திருக்கோவிலில்‌ பலி கிடையாது. 
ஏனென்றால்‌ மனிதனாக வந்த கிறிஸ்துவே பலியாகிவிட்டார்‌ எனும்‌ பலி நிறைவேற்றக்‌ 


கோட்பாட்டையுடைய தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளையான சைவ, வைணவக்‌ 





கோவிலுக்கு முற்பட்ட கோவிலாக இது இருப்பதால்‌, இதில்‌ பலி கிடையாது. இந்தக்‌ கோவிலில்‌ 
பூசாரியராக திராவிடரே உள்ளனர்‌. இவர்கள்‌ புலால்‌ உண்ணாதவராக இருக்க வேண்டுமென்ற 


தேவையில்லை. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இக்கோவிலின்‌ சிறப்புகள்‌ : 
ர்‌ சிவபெருமானின்‌ இடப்பக்கத்தை அம்மையாகவும்‌, நாராயணனாகவும்‌ விளக்கும்‌ நிலை 
2. உருவ வழிபாடற்ற முறையில்‌ சைவ, வைணவத்தை ஆண்‌ - பெண்‌ பேதமற்ற நிலையில்‌ 


விளக்கும்‌ நிலை 


3. சைவ, வைணவப்‌ பிரிவுகள்‌ தோன்றுவதற்குரிய வாய்ப்பாக இரட்டைக்‌ கருவறைகளைக்‌ 


கொண்டுள்ள நிலை 


4. பலியற்ற வழிபாட்டு முறை 


9. பலியற்ற வழிபாட்டு முறை திராவிட இனத்திற்குரியது என்பதை விளக்கும்‌ நிலை 


6. பலியற்ற வழிபாட்டு முறைக்கு, புலால்‌ மறுத்த உணவுமுறை வேண்டும்‌ என்ற கட்டாயம்‌ 
உருவாகாத நிலை. (மு. தெய்வநாயகம்‌, அம்மன்‌ வரலாறு (சிறுகுறிப்பு), ப. 4) 


இந்த ஆறு நிலைகளையும்‌ ஆதி அடைக்கலம்‌ காத்த அம்மையார்‌ அம்மன்‌ திருக்கோவில்‌ 
விளக்குகிறது. 


திருவழுதியும்‌ அம்மையாரம்மன்‌ கோவிலும்‌ 


இந்த அருள்மிகு ஆதி அடைக்கலம்‌ காத்த அம்மையார்‌ அம்மன்‌ திருக்கோவில்‌, திருவழுதியைத்‌ 


தலைவராகக்‌ கொண்ட நட்டாத்தி நாடார்‌ உறவின்‌ முறைக்குச்‌ சொந்தமானது. 


சேர, சோழ, பாண்டியர்கள்‌, 'நாடார்‌' எனவும்‌ அவர்கள்‌ பரம்பரையினர்‌ 'சாணார்‌' (சான்றோர்‌' 
என்பதன்‌ திரிபு) எனக்‌ குறிக்கப்படுவதும்‌ வரலாறு காட்டும்‌ செய்திகளாகும்‌. சேர, சோழ, 
பாண்டியர்களாகிய தமிழர்களில்‌ மிகப்‌ பழமையானவர்‌ களாகப்‌ பாண்டியர்கள்‌ 
குறிக்கப்படுகின்றனர்‌. தமிழ்ச்‌ சங்கங்களை வைத்துத்‌ தமிழை வளர்த்தவர்கள்‌ பாண்டியர்கள்‌ 


என்று வரலாறு கூறுகிறது. பாண்டியர்களுக்கு 'வழுதி' என்ற குடும்பப்‌ பெயர்‌ உண்டு. 


திருவழுதியைத்‌ தலைவராகக்‌ கொண்ட நட்டாத்தி நாடார்‌ உறவின்‌ முறைக்குச்‌ சொந்தமான 
அருள்மிகு ஆதி அடைக்கலம்‌ காத்த அம்மையார்‌ அம்மன்‌ திருக்கோவில்‌” , அவர்களுக்கு 'அம்மை' 
கோவிலாகவும்‌, ' பெருங்குளம்‌ திருவழுதி ஈஸ்வரன்‌ கோவில்‌' 'அப்பன்‌' கோவிலாகவும்‌, 
திருச்செந்தூர்‌ குமரக்கடவுள்‌ கோவில்‌' 'மகன்‌' கோவிலாகவும்‌ கொள்ளப்பட்டு, மூன்று 


கோவில்களிலும்‌ இன்றுவரை உரிமையுடையவர்களாக இவர்கள்‌ இருக்கின்றார்கள்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இக்கோவிலுக்குரிய சமய நூலாகத்‌ திருக்குறளைக்‌ கொள்ளலாம்‌. திருக்குறளில்‌ சான்றோர்‌ 
கொள்கை ஆழமாக விளக்கப்படுவதும்‌ இக்கோவிலை, சான்றோர்‌ கோவில்‌ அல்லது 'சாணார்‌ 
கோவில்‌' என்று கூறுவதும்‌ குறிப்பிடற்குரியன. பக்தி இயக்கத்திற்கு முற்பட்ட திருக்குறள்‌, 


சான்றோர்‌ சமய நூலாகக்‌ காணப்படுகிறது. 





சான்றோர்‌ சமய நூல்‌ திருக்குறள்‌ : 


“சிவன்‌ - சைவம்‌, விஷ்ணு - வைணவம்‌ எனும்‌ சொற்கள்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
காணப்படவில்லை. சங்க காலத்திற்குப்‌ பின்னர்‌ எழுந்த பக்தி இயக்கத்தின்‌ காரணமாகவே சிவக்‌ 
குடும்ப சமயங்கள்‌ தமிழகத்தில்‌ எழுச்சி பெற்றதை வரலாற்றில்‌ காணுகின்றோம்‌. சைவ, வைணவ 
இலக்கியங்கள்‌ எல்லாம்‌ சங்க காலத்திற்குப்‌ பின்னர்‌ அதாவது, கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பின்னர்‌ எழுந்த பக்தி இயக்கக்‌ காலத்தில்‌ உருவாயின”. (மு. தெய்வநாயகம்‌, அம்மன்‌ வரலாறு 
(சிறுகுறிப்பு), ப. 6) 


சங்க காலத்திற்கும்‌ பக்தி இயக்கக்‌ காலத்திற்கும்‌ இடைப்‌ பட்ட நூல்களாகப்‌ 
பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌ கொள்ளப்‌ படுகின்றன. பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களில்‌ 
ஒன்றாகத்‌ திருக்குறள்‌ விளங்குகிறது. சைவ, வைணவப்‌ பிரிவுகளுக்கு முற்பட்டதாகத்‌ திருக்குறள்‌ 
காணப்படுகிறது. 


திருக்குறளிலுள்ள 'சான்றாண்மை' என்ற அதிகாரம்‌ அன்பு, நாண்‌, ஒப்புரவு, கண்ணோட்டம்‌, 


வாய்மை ஆகிய திருக்குறளின்‌ சமயக்‌ கருத்துகளை விளக்குகிறது. 
ஈன்றபொழுதில்‌ பெரிதுவக்கும்‌ தன்‌ மகனைச்‌ 

சான்றோன்‌ எனக்கேட்ட தாய்‌. 

என்ற குறட்பா கூறும்‌ சான்றோர்‌' என்ற கருத்தும்‌ சமயச்‌ சார்புடையதே. 
சங்க நூலாகிய புறநானூற்றில்‌ 

'ஆன்ற விந்தடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்‌ ' 


என்ற தொடர்‌ சமயத்‌ தொடராகக்‌ காட்சியளிக்கின்றது. ஆகவே, 'ஆன்றவிந்தடங்கிய கொள்கைச்‌ 
சான்றோர்‌' என்று முதலில்‌ குறிக்கப்பட்டு, சான்றோர்‌ சமய நூலாக, சான்றாண்மையை விளக்கிக்‌ 
கூறும்‌ திருக்குறள்‌ எழுந்து, அதன்‌ பின்னர்‌ பக்தி இயக்கத்தின்‌ காரணமாக, சைவ, வைணவ 


சமயங்கள்‌ வளர்ச்சி பெற்றிருத்தலை வரலாறு காட்டுகிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


திருக்குறள்‌ பாயிரத்திலுள்ள கடவுள்‌ வாழ்த்து, வான்‌ சிறப்பு, நீத்தார்‌ பெருமை ஆகிய மூன்று 
அதிகாரங்களும்‌ சான்றோர்‌ சமயத்திற்கு அடிப்படையாக விளங்கும்‌ அப்பன்‌, அம்மன்‌, மகன்‌ 
ஆகிய மூன்று சொற்கள்‌ உருவாவதற்குரிய அடிப்படைக்‌ கூறுகளை விளக்குகின்றன”. (மு. 
தெய்வநாயகம்‌, அம்மன்‌ வரலாறு (சிறுகுறிப்பு), ப. 7) 


சான்றோர்‌ சமயம்‌ 


“சைவ பக்தி இயக்க எழுச்சிக்குக்‌ காரணமான திருநாவுக்கரசரும்‌, வைணவ பக்தி இயக்க 
எழுச்சிக்குக்‌ காரணமான முதலாழ்வார்‌ மூவரும்‌ தொண்டை நாட்டைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்பதும்‌ 
சான்றோர்‌ சமயமே, பின்னர்‌ சைவ, வைணவ சமயங்களாகப்‌ பிரிந்து தனித்தனியாகப்‌ பெயர்‌ 


பெற்றன என்பதும்‌ இவற்றை விளக்கும்‌ தொடராக, 
“தொண்டை நாடு சான்றோர்‌ உடைத்து ' 


என்பதும்‌ எண்ணிப்பார்க்க வேண்டிய குறிப்புகள்‌ ஆகும்‌”. (மு. தெய்வநாயகம்‌, அம்மன்‌ வரலாறு 
(சிறுகுறிப்பு), ப. 7) 


சுருக்கம்‌ : 


ஆகவே, திருக்குறள்‌ விளக்கும்‌ சான்றோர்‌ கொள்கை என்பது சைவம்‌, வைணவம்‌ என்று 
தனித்தனியே பிரிவதற்கு முற்பட்ட கொள்கையாகும்‌. சான்றோர்‌ சமயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 


சான்றோர்கள்‌ என்ற பெயரால்‌ குறிக்கப்பட்டிருத்தல்‌ இயல்பு. 


பழமையான நிலையில்‌, பரிசுத்த ஆவிக்காகக்‌ கட்டப்பட்ட இக்கோவில்‌, அதன்‌ பழைய 


நோக்கத்தையே அறிய இயலா நிலையில்‌ இன்றைக்குக்‌ காணப்படுகிறது. 


எனினும்‌, சைவ, வைணவ சமயப்‌ பிரிவுகளுக்கு முற்பட்ட இக்கோவில்‌ சான்றோர்‌ சமயத்திற்கு 


எடுத்துக்காட்டான கோவிலாக வரலாற்றில்‌ விளங்குகிறது. 


மேலும்‌, இக்கருத்துகள்‌ பற்றி விரிவாக விளக்கம்‌ வேண்டுவோர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு. 
தெய்வநாயகம்‌அவர்கள்‌ எழுதிய “அம்மன்‌ வரலாறு” எனும்‌ நூலின்‌ மூலம்‌ அறியலாம்‌. மற்றும்‌ 
(தெ. தேவகலா ஜோதிமணி வரலாற்று நோக்கில்‌ திருவழுதீசுவரர்‌ கோயில்‌ (பெருங்குளம்‌), 1987) 


எனும்‌ ஆய்வேட்டையும்‌ காணலாம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பின்னிணைப்பு - || 
1. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையும்‌ 


சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நிலை நிறுத்துவதற்காக ஆரியர்‌ பயன்படுத்திய ஆயுதமே 
தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய சைவ, வைணவ சமயங்களாகும்‌. சைவம்‌, வைணவம்‌ 
ஆகிய இரண்டு சமயங்களும்‌ ஆதிசங்கரரால்‌, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு 
அடிமைப்படுத்தப்பட்டன. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிமைப்படுத்தப்‌ பட்டுள்ள சைவ 
வைணவ சமயங்களுக்குப்‌ பிற்காலத்தில்‌ “இந்து மதம்‌' (ஏண்ய்க்ன்‌ தங்ப்ண்ஞ்ண்ர்ய்‌) என்ற 


புதுப்பெயர்‌ கொடுக்கப்பட்டது. 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ ஆரியரின்‌ சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கைக்கு 
அடிமைப்படுத்தப்‌ பட்டது போல்‌, திராவிட இந்தியாவும்‌ அடிமைப்படுத்தப்‌ பட்டுள்ளது. 


ஆகவே, பிராமணர்களின்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து இந்திய மக்களை 
விடுவிக்க வேண்டுமானால்‌ முதலில்‌, பிராமணர்களின்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையின்‌ 
பிடியில்‌ அகப்‌ பட்டுக்‌ கிடக்கும்‌, சைவ, வைணவ சமயங்களாகிய இந்து மதத்தை விடுவிக்க 
வேண்டும்‌. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை உருவான பின்னணியையும்‌ அது சமுதாயத்தில்‌ 
நடைமுறைபடுத்தப்படும்‌ நிலையையும்‌ அறிந்து கொள்ளும்போதுதான்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 
கொள்கையின்‌ பிடியிலிருந்து இந்திய மக்களையும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய 
இன்றைய "இந்துமதத்தையும்‌' விடுவிக்க முடியும்‌. 


இனி, சாதி ஏற்றத்தாழ்வு குறித்தும்‌ அது இந்தியாவிற்குள்‌ எப்போது வந்தது, யாரால்‌ 
உருவாக்கப்பட்டது, எவ்வாறு நடைமுறைபடுத்தப்‌ பட்டது என்பன குறித்தும்‌ சுருக்கமாகக்‌ 
காணலாம்‌. 

தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ 

சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையும்‌ 


இந்தியப்‌ பண்பாட்டோடு மிகவும்‌ பின்னிப்பிணைந்தது சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை. 
ஏனென்றால்‌, இக்கொள்கை இந்தியாவின்‌ மிகப்‌ பழமையான கொள்கை என்பதாகக்‌ 


கூறப்படுகிறது. நம்பப்படுகிறது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கை இந்தியாவின்‌ கொள்கை அன்று. இது பழந்தமிழரின்‌ 
கொள்கையும்‌ அன்று. சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கை இந்தியாவின்‌ பழமையான கொள்கை 
என்றால்‌, இந்தியாவின்‌ பழமையான இலக்கியமான சங்க இலக்கியங்களில்‌ இதைப்‌ பற்றிக்‌ 


கூறப்பட்டிருக்க வேண்டும்‌. 


ஆனால்‌, பழமையான தமிழரிடையே சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதால்‌, சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ 


கொள்கையைச்‌ சங்க இலக்கியங்களில்‌ காண முடியவில்லை. 


பொதுவாக, சங்க இலக்கியங்கள்‌ கூறும்‌ நான்கு வகைத்‌ தொழில்களை, நான்கு வகை சாதி என்று 
நம்புகின்றனர்‌. ஆனால்‌, அவை சாதி ஏற்றத்தாழ்வு அல்ல, தொழில்‌ வேறுபாட்டைத்தான்‌ 


குறிக்கின்றன என்பதைப்‌ பின்வருமாறு காணலாம்‌. 

சங்க இலக்கியங்கள்‌ காட்டும்‌ நான்கு வகைத்‌ தொழில்கள்‌ : 
அந்தணர்‌ 

அரசர்‌ 

வணிகர்‌ 

வேளாளர்‌ 


சங்க இலக்கியங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள இவை தொழிலால்‌ உள்ள வேற்றுமையே தவிர சாதி 


ஏற்றத்‌ தாழ்வு அல்ல. 

பழந்தமிழ்‌ இலக்கியப்படி, 

பாணன்‌, பறையன்‌, கடம்பன்‌, துடியன்‌ 
இந்நான்‌ கல்லது குடியும்‌ இல்லை. 


இவை எல்லாம்‌ இனக்‌ குழுக்களின்‌ தொழிலை அடிப்படையாக்‌ கொண்ட பெயரே தவிர, சாதிப்‌ 


பெயரும்‌ அல்ல; இனப்‌ பெயரும்‌ அல்ல. 
பாடுபவன்‌ = பாணன்‌ 


பறையடிப்பவன்‌ - பறையன்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


துடி தட்டுபவன்‌ “துடியன்‌ 
கடம்பு முழக்குபவன்‌ - கடம்பன்‌ 
இவை சாதி ஏற்றத்தாழ்வு அல்ல. 
வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும்‌ 
கீழ்ப்பால்‌ ஒருவன்‌ கற்கின்‌ 
மேற்பால்‌ ஒருவன்‌ அவன்கட்‌ படுமே. 
( புறநானூறு - பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ ) 

என்று பழமையான தமிழ்‌ இலக்கியமான புறநானூற்றுப்‌ பாடல்‌ தெரிவிக்கின்றது. 
ஆனால்‌, சாதி ஏற்றத்தாழ்வு என்பதோ படித்தாலும்‌, பதவிக்கு வந்தாலும்‌, பணம்‌ இருந்தாலும்‌, 
அதே நிலைதான்‌. படித்தால்‌ சாதி ஏற்றத்தாழ்வு அகலும்‌ என்பது அறியாமை. அப்படியானால்‌ 
சாதி ஏற்றத்தாழ்வு என்பது எதில்‌ உள்ளது? அடிப்படைக்‌ காரணம்‌ எது? 

தொழிலால்‌ வேற்றுமை 

படிப்பால்‌ வேற்றுமை 

பணத்தால்‌ வேற்றுமை 


இவை உலகில்‌ எல்லா இடங்களிலும்‌ உண்டு. ஆனால்‌ இவை சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை. 
சரியான காரணம்‌ தெரிந்தால்‌ தான்‌ சாதி ஏற்றத்தாழ்வை நீக்க முடியும்‌. இல்லாவிட்டால்‌ அதை 
நீக்க முடியாது. 


இனக்‌ குழுக்கள்‌ : 


சாதி ஏற்றத்‌ தாழ்வின்‌ தொடக்கம்‌ இனக்‌ குழுக்கள்‌ (பழ்ண்க்ஷங்ள்‌) என்று கூறலாம்‌. இது உலகம்‌ 
முழுவதும்‌ உண்டு. அதாவது இனக்‌ குழுக்களில்‌ வேறுபாடு உலகம்‌ முழுவதிலும்‌ உண்டு. 


ஓர்‌ இனம்‌ ஆளுகை செய்யும்‌; மற்றோர்‌ இனம்‌ ஆளப்படும்‌. 


அரசியல்‌ மட்டும்‌ காரணமல்ல : 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அரசியல்‌ காரணத்தால்‌ அடிமைப்படுத்தப்படுதல்‌ என்பது உலகம்‌ முழுவதும்‌ உண்டு. அதைப்‌ 
போல்‌, ஓர்‌ இனம்‌ மற்றோர்‌ இனத்தை நசுக்குவது உண்டு. இதுவும்‌ உலகம்‌ முழுவதும்‌ உண்டு. 
இதற்குக்‌ காரணம்‌ அரசியல்‌. 


எகிப்தில்‌ பிரமிட்‌ கட்டப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ மக்கள்‌ பயன்படுத்தப்பட்டனர்‌. தமிழ்நாட்டில்‌ 
கரிகால சோழன்‌ கல்லணையைக்‌ கட்டுவதற்கு 10,000 சிங்கள அடிமைகளைப்‌ 


பயன்படுத்தினான்‌. 


இவை உலக நாடுகள்‌ எங்குமுள்ள பொது இயல்பு ஆகும்‌. இவை எல்லாமே அரசியல்‌ 
காரணங்களால்‌ நிகழ்ந்தவை ஆகும்‌. ஆனால்‌ அங்கு சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை. 


சாதி ஏற்றத்தாழ்வு என்பது வேறு; அரசியல்‌ காரணங்களுக்கான இன அடிமை, நசுக்கப்படுதல்‌ 
என்பது வேறு; 


இவை அனைத்தும்‌ அரசியல்‌ காரணங்களால்‌ ஆனவை ஆகும்‌. 


உலகம்‌ முழுவதும்‌ உள்ள அடிமைத்தனம்‌ அரசியல்‌ காரணங்களால்‌ நடைபெறுவதால்‌, அரசியல்‌ 


விடுதலை பெறும்போது, இன விடுதலை உருவாகிறது. 
தொழிலால்‌ உருவாகவில்லை : 


சாதி ஏற்றத்தாழ்வு என்பது அவரவர்‌ செய்கின்ற தொழிலால்‌ வருகிறது என்பதும்‌ சரியல்ல. 
தொழில்‌ என்பது இனக்‌ குழுக்கள்‌ தெரிந்து கொள்வது ஆகும்‌. எந்தத்‌ தொழிலையும்‌ யார்‌ 
வேண்டுமானாலும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


செய்து வருகின்றனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ ஒரு சாதியாகக்‌ கருதப்படவில்லை. கழிவறையைச்‌ 


சுத்தம்‌ செய்பவர்‌ இழிவாகக்‌ கருதப்படுவதில்லை. 

தொழிலை அடிப்படையாகக்‌ கொண்டு ஒருவரை இழிவுபடுத்துவது என்பது வேறு; அது சாதி 
இல்லை; காரணம்‌, ஒருவன்‌ தன்‌ தொழிலை எப்பொழுது வேண்டுமானாலும்‌ மாற்றிக்‌ 
கொள்ளலாம்‌. எனவே, 


தொழில்‌ வழியாக சாதி வரவில்லை. 


அரசியல்‌ காரணத்தால்‌ சாதி வரவில்லை. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


படிப்பால்‌ சாதி வரவில்லை. 
பணத்தால்‌ சாதி வரவில்லை. 


அப்படியானால்‌ சாதி ஏற்றத்தாழ்வு எப்படி, எப்போது இந்தியாவிற்குள்‌ வந்தது என்பது ஆழ்ந்து 


நோக்கப்பட வேண்டும்‌. 


கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்னால்‌ இந்தியாவில்‌ சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது. சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை உருவாக்கி, திராவிடர்‌ மேல்‌ திணித்தவர்கள்‌ ஆரியர்கள்‌. 


சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை ஆரியர்‌ எவ்வாறு நடைமுறைப்படுத்தினர்‌ என்பதைப்‌ 


பின்வருமாறு காணலாம்‌. 


1. இந்தியாவின்‌ மீது படைஎடுத்து வந்த பாரசீகர்‌, கிரேக்கர்‌, சகர்‌, குஷானர்‌, ஹூணர்‌ 
மற்றும்‌ வணிகத்திற்காக வந்த ரோமர்‌ இவர்கள்‌ ஆறு கூட்டத்தினரும்‌ ஒன்றிணைந்து கி.பி. 7ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ கூட்டணி அமைத்தனர்‌. 


2. கூட்டணி அமைத்து திராவிட ஆட்சியைக்‌ கைப்பற்றினர்‌. அவர்கள்‌ கைப்பற்றிய பகுதி 
'ஆரியவர்த்தம்‌' எனப்பட்டது. ஆரிய வர்த்தத்தை கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 12ஆம்‌ 
நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தனர்‌. 


3. திராவிட ஆட்சியைக்‌ கைப்பற்றியவுடன்‌ தமது ஆட்சிக்குட்பட்ட மக்களை ஆள, புதிய 


சட்டங்களை உருவாக்கினர்‌. (மனுநூல்‌). 


4. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ இருக்கும்‌ ஒரே பொது அம்சம்‌ - வெள்ளை நிறம்‌ ஆகும்‌. எனவே 
நிற அடிப்படையில்‌ இனத்தைப்‌ பிரித்தனர்‌. 


5. ஆரிய வர்த்தத்தில்‌ (ஆரிய நாட்டில்‌) ஆரியர்கள்‌ உருவாக்கிய சட்டப்‌ புத்தகமாகிய 
மனுநூல்‌, நிற, இன ஏற்றத்தாழ்வை அடிப்படையாகக்‌ கொண்டு உருவாக்கப்பட்டது. 


6. வெள்ளளையராகிய தங்களுக்கு ஏற்றவாறு சட்டமும்‌ வெள்ளளையரல்லாத 


இந்தியர்களுக்கு அல்லது திராவிடர்களுக்கு எதிரான சட்டமும்‌ உருவாக்கினர்‌. 


சீ நிற, இன அடிப்படையில்‌ உருவாக்கப்பட்ட இச்சட்டத்தை, சமுதாயத்தில்‌ நடைமுறைக்குக்‌ 


கொண்டுவர மக்களை மூளைச்‌ சலவை செய்தனர்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


6. மூளைச்‌ சலவை செய்வதற்கு அவர்களுக்குப்‌ பயன்பட்ட கருவியே இந்தியச்‌ சமயங்கள்‌ - 
அதிலும்‌ குறிப்பாக தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளைகளாகிய சைவ, வைணவ 


சமயங்கள்‌. 


9. இந்தியச்‌ சமயங்களின்‌ - குறிப்பாக சைவ, வைணவ சமயங்களின்‌ அடிப்படைக்‌ 
கொள்கைகளைத்‌ திரித்து, தங்களுடைய கருத்துகளைத்‌ திணித்து, தங்களின்‌ தவறான நிற, இன 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு மதச்‌ சாயம்‌ பூசி, தவறானமத நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நடைமுறைப்படுத்தினர்‌. 


10. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு மதச்‌ சாயம்‌ பூசி, அதற்கு மத அங்கீகாரம்‌ கிடைக்கச்‌ 


செய்தவர்‌ ஆதிசங்கரர்‌ எனும்‌ ஆரிய பிராமணர்‌. 
நம்பிக்கை : 


மனுநூல்‌ முதலில்‌ ஓர்‌ அரசியல்‌ சட்ட நூலாகத்தான்‌ இருந்தது. கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டில்‌, ஆதி 
சங்கரரால்‌ மனுநூல்‌, மனுதர்ம சாஸ்திரம்‌ ஆக்கப்பட்டது. இந்த மனுதர்ம சாஸ்திரமே சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நம்பிக்கை அடிப்படையில்‌ நியாயப்படுத்தும்‌ நூலாகும்‌. 


சாதி ஏற்றத்தாழ்வு என்பது நம்பிக்கையில்‌ இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்கிய 
காலந்தான்‌ கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு. நம்பிக்கையைத்‌ திணிப்பதற்கு மதம்‌ பயன்பட்டது. (எ.கா) 
சமண மத நம்பிக்கையின்படி பல பிறவி உண்டு. ஆனால்‌ இந்தக்‌ கொள்கையைத்‌ திரித்து, 
சென்ற பிறவியின்‌ விளைவே இந்தப்‌ பிறவியில்‌ இந்த சாதியாகப்‌ பிறந்ததற்குக்‌ காரணம்‌ என்று 


இந்திய மக்கள்‌ நம்ப வைக்கப்பட்டுள்ளனர்‌. 


ஒருவன்‌ பிராமணனாகப்‌ பிறந்தால்‌, 'அது முற்பிறவியில்‌ செய்த நன்மை என்றும்‌, கீழ்சாதியில்‌ 
பிறந்தால்‌, சென்ற பிறவியில்‌ செய்த தீமை' என்றும்‌ பிறவி சுழற்சிக்‌ கொள்கையின்‌ 
அடிப்படையையே திரித்துக்‌ கூறினர்‌. நிற, இன ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கைக்கு இடமில்லாத 
சமண மதத்தைப்‌ பின்பற்றுகின்ற சமணர்களும்‌ தற்காலத்தில்‌ மாறிவிட்டனர்‌. தங்களை ஆரிய 
சத்ரியர்‌ என்றும்‌, ஆரிய வைசியர்‌ என்றும்‌ எண்ணுகின்றனர்‌. தங்களைத்‌ திராவிடராகக்‌ 
கருதுவதில்லை. 

ள வட இந்தியாவில்‌ இவர்கள்‌ திகம்பரர்‌, ஸ்வேதாம்பரர்‌ என்று சொல்லப்படுகின்றனர்‌. 
திகம்பரர்‌ - திக்‌ , அம்பரம்‌ - திசை , ஆடை; அதாவது திசைகளையே ஆடையாக அணிபவர்கள்‌. 
இவர்கள்‌ ஆடை ஏதுமின்றி இருப்பவர்கள்‌. ஸ்வேதாம்பரர்‌ - ஸ்வேத்‌ , அம்பரம்‌ - வெள்ளை ஆடை 


அணிபவர்கள்‌ ன 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மனுநூல்‌ 


ஆரியர்களின்‌ முக்கிய சட்ட நூல்‌, 


ஆரிய சட்ட நூல்‌ மனுநூல்‌ ஆகும்‌. 


ஆரிய வர்த்தத்தில்‌ (ஆரிய நாட்டில்‌) ஆரியர்களால்‌ உருவாக்கப்பட்ட சட்டப்‌ புத்தகமாகிய 
மனுநூல்படி, ஓர்‌ ஆரியனை நோக்கி, ஒரு திராவிடன்‌ கை நீட்டினால்‌, அவன்‌ கையை 
வெட்டலாம்‌. ஆரியன்‌ உட்கார்ந்த இடத்தில்‌ ஒரு திராவிடன்‌ உட்கார்ந்தால்‌, அப்பகுதியை 
வெட்டலாம்‌. இப்படியாக, அரசியல்‌ கோணத்தில்‌ ஆரியம்‌ திராவிடத்தை நசுக்கியது. 

“If a man of the lowest caste injures a man of a higher caste with some particular part of his body, that 
very part of his body should be cut off; If a man raises his hand or a stick, he should have his hand cut 
off; if in anger he strikes with his foot, he should have his foot cut off. If a man of inferior caste tries 
to sit down on the same seat as a man of superior caste, he should be branded on the hip and banished, 
or have his buttocks cut off. If in his pride he spits on him, the king should have his two lips cut off; if he 


urinates on him, the penis; if he farts at him, the anus. If he grabs him by the hair, or by the feet, the 


beard, the neck, or the testicles, (the king) should unhesitatingly have his hands cut off.”(The Laws of Manu, 
Wendy Dongier, Brian K.Smith (Trans), Penguin Books, New Delhi, F.P.1991, Chapter.8:279-283) 


நிற அடிப்படையில்‌ ஒன்றாக இணைந்த இவர்கள்‌, இந்தியாவின்‌ பூர்வீகக்‌ குடிமக்களாகிய 
திராவிடரை, சூத்திரர்‌ என்றும்‌ பஞ்சமர்‌ என்றும்‌ பிரித்தனர்‌. எந்த அடிப்படையில்‌ இவ்வாறு 


பிரித்தனர்‌ என்பதை இனி காணலாம்‌. 


சூத்திரர்‌, பஞ்சமர்‌ : 


சூத்திரர்‌, பஞ்சமர்‌ அனைவரும்‌ திராவிடர்‌ ஆவர்‌. இந்தியாவின்‌ மொத்த ஜனத்‌ தொகையில்‌ 
இவர்கள்‌ 90 சதவிகிதத்தினர்‌ ஆவர்‌. 


1. திராவிடரில்‌ தங்களை ஆரியரோடு ஒன்றுபடுத்திக்‌ கொண்டவர்கள்‌ சற்சூத்திரர்‌ 


எனப்பட்டனர்‌. இவர்கள்‌ திராவிடரில்‌ மிக உயர்ந்த சாதியினர்‌. 


2. திராவிடரில்‌ காட்டிக்கொடுத்தவர்கள்‌ சூத்திரர்‌ எனப்பட்டனர்‌. இவர்கள்‌ திராவிடரில்‌ 


சற்று உயர்ந்த சாதியினர்‌. 


3. திராவிடரில்‌ ஆரியருக்கு அடிபணிந்தவர்கள்‌ சூத்திரர்‌ எனப்பட்டனர்‌. இவர்கள்‌ 


திராவிடரில்‌ இடைப்பட்ட சாதியினர்‌. 


4. திராவிடரில்‌ மலைக்கு ஓடிச்‌ சென்றவர்கள்‌ மலைவாழ்‌ சாதியினர்‌ எனப்பட்டனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


5. திராவிடரில்‌ ஆரியரை எதிர்த்த திராவிட ஞானிகள்‌ அனைவரும்‌ பஞ்சமர்‌ எனப்பட்டனர்‌. 


இவர்கள்‌ திராவிடரில்‌ கீழ்சாதியினர்‌ எனப்பட்டனர்‌. 

இவ்வாறு திராவிடரில்‌, 

1. ஆரியரோடு தங்களை ஒன்றுபடுத்தியவர்‌ மிகவும்‌ உயர்ந்த சாதியினர்‌ என்றும்‌ 
2. காட்டிக்கொடுத்தவர்‌ உயர்ந்த சாதியினர்‌ என்றும்‌ 

3.அடிபணிந்தவர்கள்‌ இடைப்பட்ட சாதியினர்‌ என்றும்‌ 

4. மலைக்கு ஓடிச்‌ சென்றவர்கள்‌ மலைவாழ்‌ சாதியினர்‌ என்றும்‌ 

5. எதிர்த்தவர்‌ துரோகப்‌ பரம்பரையினர்‌ என்றும்‌ 


அழைக்கப்பட்டனர்‌. வெளிநாட்டிலிருந்து வந்த ஆரியர்கள்‌ அரசியல்‌ ஆட்சியாளர்களைக்‌ கையில்‌ 
வைத்துக்‌ கொண்டு, வன்முறை மூலம்‌, பெரும்பான்மையினரான திராவிடர்களை தங்களுடைய 
மேலாதிக்கத்திற்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்‌ படுத்தினர்‌. ஆரியரின்‌ மேலாதிக்கத்தை 


எதிர்த்தவர்கள்‌ கொலை செய்யப்பட்டார்கள்‌. அரசு படைகள்‌ மூலம்‌ ஒடுக்கப்பட்டார்கள்‌. 


திராவிடரில்‌ துரத்தப்பட்டவர்கள்‌ காடுகளுக்கு ஓடிச்‌ சென்று, குகைகளில்‌ மறைந்து வாழத்‌ 
தொடங்கினார்கள்‌. அங்கேயும்‌ துரத்திச்‌ சென்று, அவர்களைத்‌ தாக்கி, கொலை செய்தார்கள்‌. 
இந்நிகழ்ச்சி 'குகையிடிக்‌ கலகம்‌' என்று இன்றும்‌ வரலாற்றில்‌ குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டில்‌ 
கி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ இது நடைபெற்றது. 


சதுர்வர்ணம்‌ : 
சதுர்‌ = நான்கு. 
வர்ணம்‌ = நிறங்கள்‌ 


ஆரியர்‌ ஆட்சியில்‌, இந்த நான்கு பேருக்கு மட்டுமே (பிராமணர்‌, சத்திரியர்‌, வைசியர்‌, சூத்திரர்‌) 
குடியுரிமை (இண்ற்ண்க்ஷ்ங்ய்ள்ட்ண்ல்‌) உண்டு. பஞ்சமர்களுக்குக்‌ (நஇ / நப) குடியுரிமை 
கிடையாது. இந்த நான்கு பேரும்‌ பஞ்சமரைக்‌ கொலை செய்யலாம்‌, நசுக்கலாம்‌ என்பது ஆரியரின்‌ 
சதுர்வர்ணக்‌ கொள்கை. அதனால்தான்‌ இப்பொழுதும்‌ பஞ்சமரைத்‌ துன்புறத்திக்‌ கொடுமை 
செய்கின்றனர்‌. 'பஞ்சமனால்‌ தீட்டு வருகிறது. அவனை ஒழித்துவிட்டால்‌ தீட்டு முற்றிலுமாக 
ஒழிந்துவிடும்‌" என்பது அவர்களது கருத்தாகும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


திராவிட ஆட்சியாளர்களை ஆரிய சூழ்ச்சிக்கு ஒத்துப்‌ போகச்‌ செய்வதற்காக ஆரியர்‌ 


பயன்படுத்திய கருவிகள்‌ 


1. பெண்கள்‌ 

2. நயவஞ்சக சதித்‌ திட்டங்கள்‌ 

3. விளம்பர சாதனங்கள்‌ 

4. திராவிட இளைஞர்களிடம்‌ போதைப்‌ பொருட்‌ களையும்‌ ஒழுக்கக்கேட்டையும்‌ புகுத்தி, 


போதைக்கு அடிமையாக்கி, சிந்தனை தடுமாற்றத்தை உருவாக்குதல்‌. 

9. அவர்களைக்‌ கல்வி கற்க விடாமை. 

நய வஞ்சக நாத்திகர்‌ : 

நானே கடவுள்‌ - (அஹம்‌ பிரம்மாஸ்மி) என்று சொல்பவர்‌ நயவஞ்சக நாத்திகர்‌. 


கடவுள்‌ எனக்குள்‌ இருக்கிறார்‌ என்பது மூல நூல்களின்‌ பொருள்‌. ஆனால்‌, நானே கடவுள்‌ என்பது 


நயவஞ்சகக்‌ கொள்கை. 


சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையை உருவாக்கியவர்கள்‌ நயவஞ்சக நாத்திகர்கள்‌. இவர்கள்‌ 


ஆத்திக வேடம்‌ பூண்ட நாத்திகர்‌ ஆவர்‌. 
கடவுள்‌ மனிதனைப்‌ படைக்கும்போதே சாதி ஏற்றத்‌ தாழ்வை உருவாக்கினார்‌ என்கிறார்கள்‌. 


பிரமாவின்‌ 


முகத்தில்‌ - பிராமணன்‌ 
தோளில்‌ - சத்திரியன்‌ 
தொடையில்‌ - வைசியன்‌ 
பாதத்தில்‌ ட சூத்திரன்‌ 


தோன்றியதாகச்‌ சொல்கின்றனர்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இதில்‌ பிராமணன்‌, சத்ரியன்‌, வைசியன்‌ மூவரும்‌ ஆரியர்‌; 


சூத்திரர்‌ - திராவிடர்‌; 


பஞ்சமனுக்குக்‌ கடவுளிடம்‌ இடமே கிடையாது. 


அத்வைதம்‌ : 


சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிப்படையானது அத்வைதக்‌ கொள்கை ஆகும்‌. இது ஒரு 
நாத்திகக்‌ கொள்கை ஆகும்‌. அதாவது கடவுள்‌ கொள்கை போன்று வேடமிட்டு இருக்கும்‌ ஒரு 


நாத்திகக்‌ கொள்கை. இதுதான்‌ நயவஞ்சக நாத்திகம்‌ ஆகும்‌. 
எனக்குள்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌ - ஆத்திகம்‌ 

- கடவுள்‌ நம்பிக்கை 
நானே கடவுள்‌ - நாத்திக நம்பிக்கை 


'அஹம்‌ பிரமாஸ்மி' என்ற உபநிடத ஸ்லோகத்திற்கு எனக்குள்‌ கடவுள்‌ இருக்கிறார்‌' என்பதுதான்‌ 


உண்மையான பொருள்‌ ஆகும்‌. 


இதற்கு 'நானே கடவுள்‌' என்று திரித்து, பொருள்‌ கொடுத்தவர்தான்‌ ஆதிசங்கரர்‌. 


பிரமத்தை உடையவன்‌ பிராமணன்‌ என்பது கொள்கை ஆகும்‌. ஆனால்‌ இந்தக்‌ கொள்கை 
உடையவர்‌ அனைவரும்‌ பிராமணர்‌ என்று கொள்ளாமல்‌ இந்தக்‌ கொள்கையைத்‌ திரித்து, 


பிறப்பினை அடிப்படையாகக்‌ கொண்டு விளக்கம்‌ தருகிறார்‌. 


கிறிஸ்தவன்‌ என்பது ஒரு கொள்கை - சாதி அல்ல 
முஸ்லீம்‌ என்பது கொள்கை - சாதி அல்ல ஆனால்‌ 
பிராமணன்‌ என்பது கொள்கை அல்ல - சாதி ஆகும்‌ (பிறப்பால்‌ வருவது). 


கொள்கைதான்‌ என்றால்‌ அதில்‌ சாதி இருக்கக்‌ கூடாது. 


கிறிஸ்தவனாகப்‌ பிறந்தவுடன்‌ கிறிஸ்தவனாக முடியாது. 


ஞானஸ்நானம்‌ பெற்றால்தான்‌ கிறிஸ்தவன்‌ என்று ஏற்றுக்‌ கொள்ளப்படுவான்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அதைப்‌ போல்‌ 

உப நயனம்‌ செய்யப்பட்டவன்‌ தான்‌ பிராமணன்‌ 

ஆக முடியும்‌. 

அதற்கு முன்பு, அவன்‌ சூத்திரன்தான்‌ என்பார்கள்‌; ஆனால்‌ மற்ற சாதிக்காரர்களுக்கு உபநயனம்‌ 
செய்யப்படுகிறதா? இல்லை. காரணம்‌, இது இனச்‌ சார்பு உடையது ஆகும்‌. யார்‌ 


வேண்டுமானாலும்‌ கிறிஸ்தவன்‌, முஸ்லீம்‌ ஆக முடியும்‌; ஆனால்‌ யார்‌ வேண்டுமானாலும்‌ 


பிராமணன்‌ ஆக முடியாது. 
வர்ணம்‌ , ஆசிரமம்‌ 


இது நிற அடிப்படையில்‌ உள்ள பிரிவு ஆகும்‌. குண அடிப்படையில்‌ உருவான பிரிவு அல்ல. 


ஆனால்‌ பிறரை ஏமாற்றுவதற்காக வர்ணம்‌ என்றால்‌ குணம்‌ என்று பொருள்‌ என்பார்கள்‌. 


பூஜை செய்பவன்‌ - பிராமணன்‌ 

ஆளுபவன்‌ ப சத்ரியன்‌ 

வியாபாரம்‌ செய்பவன்‌ ல வைசியன்‌ 

காலில்‌ இருந்து வந்தவன்‌ - சூத்திரன்‌ (அ) அடிமை. 
அதாவது 

எதிரியின்‌ காலில்‌ விழுந்தவன்‌ - சூத்திரன்‌ - அடிமை. 

எதிரியை எதிர்த்தவன்‌ - பஞ்சமன்‌ - பகைவன்‌. 


சூத்திரனுக்கு ஓர்‌ உரிமை உண்டு. ஆரியன்‌ சாப்பிட்ட மீதியை அவன்‌ உண்ணலாம்‌. 
அடிமைகளுக்கு நில உடைமை கிடையாது. இது ஆரியவர்த்தத்தில்‌ (கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு வரை ஏறக்குறைய 500 ஆண்டு காலம்‌ ஆரியர்‌ ஆரியவர்த்தத்தை 


ஆளுகை செய்தபோது) .உருவாக்கப்பட்ட சட்டம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கோயில்‌ பூசாரிகள்‌ : 


சைவக்‌ கோயில்களில்‌ பூசாரியாக இருந்தவர்கள்‌ பறையர்கள்‌; இவர்கள்‌ தமிழ்ப்‌ பூசாரிகள்‌. 


வைணவக்‌ கோயில்களில்‌ பூசாரியாக இருந்தவர்கள்‌ பாணர்கள்‌. 


சைவக்‌ கோயில்கள்‌ அனைத்திற்கும்‌ தலைமையிடம்‌ சிதம்பரம்‌. அது பூலோகக்‌ கைலாசம்‌ 
எனப்படும்‌. சைவக்‌ கோயில்களில்‌ பூசாரியாக இருந்தவர்கள்‌ பறையர்கள்‌. ஆனால்‌ அங்கு 
இப்பொழுது பறையர்களுக்குப்‌ பதிலாக தீட்சிதர்கள்‌ இருப்பதால்‌ தன்னுடைய உரிமைக்காகப்‌ 
போராடினார்‌ நந்தனார்‌. அவரைத்‌ தீயிட்டுக்‌ கொளுத்திவிட்டு, நந்தனார்‌ ஜோதியில்‌ 


கலந்துவிட்டார்‌ என்று சொல்லிவிட்டனர்‌. 
'பார்பானுக்கு மூத்த பறையன்‌ 
கேட்பாரில்லாமல்‌ கீழ்ச்‌ சாதியானான்‌ ' 


என்பது பழமொழி. 


மூத்த = முந்தைய (56௦); 

கேட்பாரில்லாமல்‌ = நியாயத்தைக்‌ கேட்க அவனுக்கு அரசர்கள்‌ (பறற) இல்லாமல்‌ 
போனதால்‌ 

கீழ்ச்‌ சாதியானான்‌ - கீழ்ச்‌ சாதியாக்கப்பட்டான்‌. 


'பார்பானில்‌ கருப்பனையும்‌ 
பறையனில்‌ வெள்ளையனையும்‌ நம்பக்‌ கூடாது ' - என்பது பழமொழி. 
இதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ கலப்பினம்‌ ஆவர்‌. 


வைணவக்‌ கோயில்களுக்குத்‌ தலைமையிடம்‌ ஸ்ரீரங்கம்‌. அங்கு பாணர்கள்‌ பூசாரிகளாக 


இருந்தனர்‌. 


பன்னிரண்டு ஆழ்வார்களில்‌ ஒருவர்‌ திருப்பாணாழ்வார்‌. இவரும்‌ கொல்லப்பட்டார்‌ என்பது 
சரித்திரம்‌. 


பறையர்‌, பாணர்‌ என்பவர்‌ தமிழர்களின்‌ குருக்கள்‌. மெய்யியலாளர்கள்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பறையன்‌ = பறையடிப்பவன்‌ 
பறை = சொல்லுதல்‌; முக்காலத்தையும்‌ சொல்லும்‌ மெய்யியலாளர்‌ 
பார்ப்பான்‌ * எதையும்‌ ஆராய்ந்து பார்ப்பவன்‌ - தமிழ்த்‌ தலைவர்களைக்‌ குறிக்கும்‌ 


சொல்‌. 


ஐயர்‌, பார்ப்பார்‌, அந்தணர்‌ இவை தமிழ்‌ தலைவர்களைக்‌ குறித்த பெயர்‌. பின்னர்‌ ஆரியர்கள்‌ 
இப்பெயர்களைத்‌ தங்களுக்கு உரியதாக ஆக்கிக்‌ கொண்டனர்‌. பிராமணன்‌ என்பது அவர்களைக்‌ 


குறித்த பெயர்‌ ஆகும்‌. 
திருமூலர்‌ : 


திருமூலர்‌ பிராமணர்களைப்‌ போலி (பறி) பார்ப்பான்‌ என்கின்றார்‌. இதற்குக்‌ காரணம்‌ 


பழைய அல்லது உண்மையான பார்ப்பான்‌ தமிழன்‌ ஆவான்‌. 

பேர்கொண்ட பார்ப்பான்‌ பிரான்‌ தன்னை அர்ச்சித்தால்‌ 

போர்கொண்ட வேந்தர்க்குப்‌ பொல்லா வியாதியாம்‌ 

பார்கொண்ட நாட்டில்‌ பஞ்சமுமாம்‌ என்றே 

சீர்கொண்ட நந்தி தெரிந்து ரைத்தானே 

நந்தி - குரு. 

“பித்தேறிய மூடர்‌ பிராமணர்‌ தாம்‌ அன்றே' 

என்று போலி (பழி) பார்ப்பனர்களைப்‌ பித்தேறிய பிராமணர்‌ என்கின்றார்‌ திருமூலர்‌. 
சங்கரமடங்கள்‌ 

இந்தியாவின்‌ ஒரு பகுதியாகிய ஆரிய நாட்டில்‌ உருவாக்கப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 
கொள்கையாகிய மனுதர்ம சாஸ்திரக்‌ கொள்கையை இந்தியா முழுவதும்‌ பரப்பி ஆரியர்களுடைய 


மேலாதிக்கத்தை என்றும்‌ பரம்பரை பரம்பரையாக நிலைநாட்டும்‌ பொறுப்பை ஏற்றுச்‌ 


செயல்படுத்தியவரே ஆதி சங்கரர்‌. கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டில்‌ சங்கரமடங்களை நிறுவினார்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இதற்காகவே இந்தியாவின்‌, 


வடக்கில்‌ - ஜோஷி மடம்‌ - உத்தரபிரதேசம்‌ 
கிழக்கில்‌ - பூரி மடம்‌ - ஒரிசா 

மேற்கில்‌ - துவாரகா மடம்‌ - குஜராத்‌ 
தெற்கில்‌ - சிருங்கேரி மடம்‌ - கர்நாடகம்‌ 


நான்கு திசைகளிலும்‌ நான்கு சங்கரமடங்களை நிறுவினார்‌. பிற்காலத்தில்‌ மிக அண்மையில்‌ 


(ஏறக்குறைய 200 ஆண்டுகட்கு முன்பு) உருவாக்கப்பட்டதே காஞ்சி சங்கரமடம்‌. 
இச்சங்கர மடங்களின்‌ தலைவர்கள்‌ ஆரியர்களுக்குத்‌ தலைமை தாங்கும்‌ பிராமணர்கள்‌ ஆவர்‌. 


இன்று இந்திய மக்களில்‌ ஆரியர்‌ 10% திராவிடர்‌ 90% இருக்கிறார்கள்‌. இந்தியாவில்‌ 10% 
இருக்கும்‌ அந்நியர்களாகிய ஆரியர்கள்‌, பிராமணர்கள்‌ தலைமையில்‌ ஒன்றிணைந்து 90% 





இருக்கும்‌ இந்திய மக்களாகிய திராவிடர்களைப்‌ பல்வேறு சாதிகளாகப்‌ பிரித்து, திராவிடர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ பகைத்துச்‌ சண்டையிட்டு அழியுமாறு மிகத்‌ தந்திரமாகத்‌ திட்டங்கள்‌ தீட்டிச்‌ 
செயல்படுத்தி வருகின்றார்கள்‌. இதற்கு அவர்களுக்குப்‌ பயன்படுவதுவே சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 


கொள்கையாகும்‌. இக்கொள்கையை அழியாமல்‌ பாதுகாப்பதே சங்கர மடங்களாகும்‌. 


சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக ஆரியர்‌ பயன்படுத்திய ஆயுதமே 
தோமாவழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய சைவ, வைணவ சமயங்களாகும்‌. மனுநூல்‌ 
அடிப்படையில்‌ உருவாக்கப்பட்ட வருணாசிரமக்‌ கொள்கை யாகிய சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 
கொள்கைக்கு கி.பி. 1794இல்‌ சர்‌ வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ என்ற ஆங்கில நீதிபதி ‘ரப என்று 
புதுப்பெயர்‌ கொடுத்தார்‌. சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கைக்குக்‌ கொடுக்கப்பட்ட இந்துத்துவம்‌ 
(‘Hinduism’) என்ற பெயர்‌, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிமைப்‌ படுத்தப்பட்டுள்ள சைவ, 
வைணவ மதங்களுக்கு “இந்து மதம்‌' (ராப 88/2௦) என்ற புதுப்பெயர்‌ உருவாகக்‌ 


காரணமாயிற்று. 


இவ்வாறு, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளைகளான சைவ, வைணவ சமயங்கள்‌ 
ஆரியரால்‌ சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிமைப்படுத்தப்பட்டது. இதுமட்டுமல்லாமல்‌, 
இன்னும்‌ எவ்வெவ்வாறு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய சைவ, வைணவ சமயங்களும்‌, 


இந்திய மக்களும்‌ ஆரிய பிராமணர்களால்‌ அடிமைப்படுத்தப்பட்டனர்‌ என்பதும்‌ இந்நிலை மாற, 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


விடுதலைப்‌ பணியைச்‌ செய்ய வேண்டியது யாருடைய கடமை என்பதும்‌ வருமாறு சுட்டிக்‌ 


காட்டப்படுகின்றன 


(1) தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ கறைபடுத்தப்பட்டமையும்‌, 


திரிக்கப்பட்டமையும்‌ 


தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவக்‌ கிளைகளான சைவ, வைணவ சமயங்கள்‌ ஆரியரால்‌ சாதி 
ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கைக்கு அடிமைப்படுத்தப்பட்டதுடன்‌ தொடர்ந்து பல்வேறு முறைகளில்‌ 


கறைபடுத்தப்பட்டன. 


கடவுள்‌ மனிதனைப்‌ படைக்கும்போதே ஏற்றத்தாழ்வுடன்‌ படைத்துவிட்டார்‌ எனவும்‌ இதனால்‌, 
பிரமன்‌ தலையிலிருந்து பிராமணனும்‌, தோளிலிருந்து சத்திரியனும்‌, தொடையிலிருந்து 
வைசியனும்‌, காலிலிருந்து சூத்திரனும்‌ வந்தனர்‌ என்றும்‌ பஞ்சமருக்கு மட்டும்‌ எந்த இடமும்‌ 
இல்லை என்றும்‌ கூறினர்‌. மற்றும்‌, கடவுள்‌ கொள்கையை விளக்க வைக்கப்பட்ட சைவ, வைணவ 
சிற்பங்களுடன்‌, திராவிடரை அடிமைப்படுத்தும்‌ நோக்கில்‌, தவறான உணர்வுகளுக்கு 
இடமளிக்கும்‌ சிற்பங்களையும்‌ கோவில்களில்‌ இடம்‌ பெற வைத்தனர்‌ ஆரியர்‌. 





இதை நியாயப்படுத்தும்‌ வகையில்‌, சைவ, வைணவ சமயங்களின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளுக்கு 
மாறுபட்ட நோக்கில்‌, திராவிடரால்‌ எழுதப்பட்ட இலக்கியங்களுக்குத்‌ தவறான உரைகள்‌ 
எழுதினர்‌. திராவிடரின்‌ பிரம சூத்திரம்‌, பகவத்‌ கீதை, உபநிஷத்‌ இவற்றிற்கு ஆரியரால்‌ திரித்து 
எழுதப்பட்ட தவறான உரைகளே, அத்வைதம்‌, துவைதம்‌, விசிஷ்டாத்வைதம்‌ என்பதும்‌ இம்‌ 
மூன்று உரைகளிலும்‌ சாதி, ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையை நியாயப்படுத்தும்‌ உரைகள்‌ இடம்‌ 


பெற்றுள்ளமையும்‌ முன்னர்க்‌ குறிப்பிடப்பட்டன. 


கி.பி. 12 ஆம்நூற்‌. முதல்‌ கி.பி.14 ஆம்‌ நூற்‌. வரையுள்ள காலங்களை இலக்கிய வரலாற்றில்‌ 
'உரையாசிரியர்‌ காலம்‌' என்று கூறுவர்‌. இக்காலத்தில்‌ திராவிடரின்‌ நூல்களுக்கு உரை 
எழுதியவர்கள்‌, திராவிடருக்கு எதிரான சாதி, ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கை மற்றும்‌ ஆரிய 
மேலாதிக்கக்‌ கோணங்களின்‌ அடிப்படையில்‌ உரை எழுதியுள்ளனர்‌. எனவே, திராவிடரின்‌ 


அடிப்படைக்‌ கொள்கைகளைப்‌ பிற்காலத்தில்‌ புரிந்து கொள்ள இயலா நிலை ஏற்பட்டது. 


கிறிஸ்தவக்‌ கருத்துகளை எளிய மக்களுக்கு விளக்குவதற்காகக்‌ கூறப்பட்ட சைவ, வைணவப்‌ 
புராணங்களிலும்‌ தவறான கருத்துகளைத்‌ திணித்து, தவறான உணர்வுகளுக்குச்‌ சமய சாயம்‌ பூசி, 


திராவிடரை மதத்தின்‌ பெயரலாலேயே மூளைச்‌ சலவை செய்தனர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆரியர்‌, திராவிடரைப்‌ பல பிரிவுகளாகக்‌ கூறுபடுத்தி, இழிவுபடுத்தியதுடன்‌ திராவிடரின்‌ 
கடவுளும்‌ இழிவுபடுத்தப்பட்டனர்‌. எனவேதான்‌, சைவ முழுமுதல்‌ கடவுளான சிவன்‌” சூத்திரக்‌ 
கடவுள்‌ என்றும்‌, வைணவ முழுமுதல்‌ கடவுளான விஷ்ணு” சத்திரியக்‌ கடவுள்‌ என்றும்‌ ஆரியரால்‌ 


கூறுபடுத்தி, இழிவுபடுத்தப்பட்டனர்‌. 


கடவுளின்‌ பெயரால்‌, சமயத்தின்‌ பெயரால்‌ திராவிடரை அடிமைப்படுத்தும்‌ நோக்கில்‌, தவறான 
உணர்வுகளுக்கு இடமளிக்கும்‌ சிற்பங்களைக்‌ கோவில்களில்‌ இடம்‌ பெற வைத்தமைக்கு, 
'கோனார்க்‌ கோவில்‌' ஓர்‌ எடுத்துக்காட்டு. ஒரிசா மாநிலத்திலுள்ள (இந்தியா) கோனார்க்‌' 
கோவிலில்‌ தவறான உணர்வுகளைத்‌ தூண்டக்கூடிய சிற்பங்கள்‌, சமயத்தின்‌ பெயரால்‌ மக்களின்‌ 
சிந்தனையைக்‌ கறைபடுத்தி, அடிமைப்படுத்தும்‌ ஆரியத்திற்கு  எடுத்துக்காட்டாய்‌ 


விளங்குகின்றன. 


மேலும்‌, சைவ, வைணவ சமயங்களின்‌ தோற்ற, வளர்ச்சிக்கு ஆரிய வேதங்களே அடிப்படை 
என்பதைப்‌ போன்ற தவறான கருத்துகளைக்‌ கூறி திராவிடரை நம்ப வைத்தனர்‌. ஆரியரின்‌ 
வேதங்களை திராவிடர்‌ கேட்கக்‌ கூடாது, பார்க்கக்கூடாது, படிக்கக்‌ கூடாது என்னும்‌ 
விதிமுறைகளை, திராவிடரின்‌ மீது திணித்து, இதை மீறியவருக்குக்‌ கடுந்தண்டனை அளித்தனர்‌. 
எனவேதான்‌, ஆரிய வேதங்களைப்‌ படித்தறியாத நிலையில்‌, திராவிடரும்‌ சைவ, வைணவ 
சமயங்களின்‌ தோற்ற, வளர்ச்சிக்கு ஆரியரே காரணம்‌. ஆரிய வேதங்களே அடிப்படை என்று 
நம்பி இன்று வரை ஆரிய அடிமைகளாக, தங்கள்‌ கடவுளைத்‌ தங்கள்‌ மொழியில்‌ தாங்களே 


வழிபட முடியாதவாறு அடிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்‌. 


காலமெல்லாம்‌ சைவக்‌ கோவில்களில்‌ பூசாரிகளாய்‌ இருக்கும்‌ ஆரிய பிராமணர்‌, ஒரு விசேஷ 
நிகழ்ச்சி என்றால்‌, சைவக்‌ கடவுளாகிய 'சிவன்‌' பெயரில்‌ செய்யாமல்‌ 'தீயை' சாட்சியாக வைத்து 
எல்லாவற்றையும்‌ செய்வர்‌. இவ்வாறே, காலமெல்லாம்‌ வைணவக்‌ கோவில்களில்‌ பூசாரிகளாய்‌ 
இருக்கும்‌ ஆ.ரிய பிராமணர்‌, ஒரு விசேஷ நிகழ்ச்சி என்றால்‌, வைணவக்‌ கடவுளாகிய 
'விஷ்ணு' வின்‌ பெயரில்‌ செய்யாமல்‌ 'தீயை' சாட்சியாக வைத்து எல்லாவற்றையும்‌ செய்வர்‌. 


ஏனெனில்‌ அவர்கள்‌ இயற்கை வழிபாட்டினர்‌. முழுமுதல்‌ இறைக்‌ கொள்கையை அறியாதவர்கள்‌. 
மேற்கூறியவற்றைச்‌ சுருக்கமாகப்‌ பின்வருமாறு குறிப்பிடலாம்‌. 


௬ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ சமயங்களான சைவ, வைணவ சமயங்களைப்‌ 
பயன்படுத்தி, அவற்றின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளைத்‌ திரித்து, திராவிடரை மதத்தின்‌ 
பெயரால்‌ அடிமைப்படுத்தியமை. 

௬ கடவுள்‌ நம்பிக்கையானரைப்‌ போல்‌ தங்களைக்‌ காட்டிக்‌ கொள்வர்‌. ஆனால்‌, அஹம்‌ 


பிரமாஸ்மி' எனும்‌ திராவிடரின்‌ கொள்கைக்கு, 'கடவுள்‌ எனக்குள்‌ இருக்கின்றார்‌' எனும்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


விளக்கத்திற்குப்‌ பதிலாக , 'நானே கடவுள்‌' எனத்‌ தவறான விளக்கம்‌ கொடுத்து, 
தங்களையே கடவுளாகக்‌ காட்டிக்‌ கொண்டமை. 

௬ திராவிடருக்கு எதிரான சாதி, ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கை மற்றும்‌ ஆரிய மேலாதிக்கக்‌ 
கோணங்களின்‌ அடிப்படையில்‌ திராவிட நூல்களுக்கு உரை எழுதியமை. 

௬ கடவுள்‌ கொள்கையை விளக்க வைக்கப்பட்ட சைவ, வைணவ சிற்பங்களுடன்‌ 
திராவிடரை அடிமையாக்கும்‌ நோக்கில்‌, தவறான உணர்வுகளுக்கு இடமளிக்கும்‌ 
சிற்பங்களைக்‌ கோவில்களில்‌ இடம்‌ பெற வைத்தமை. 

கிறிஸ்தவக்‌ கருத்துகளை எளிய மக்களுக்கு விளக்குவதற்காகக்‌ கூறப்பட்ட சைவ, 
வைணவப்‌ புராணங்களிலும்‌ தவறான கருத்துகளைத்‌ திணித்தமை. 

௬ திராவிடரைப்‌ பல பிரிவுகளாகக்‌ கூறுபடுத்தி, இழிவுபடுத்திய ஆரியர்‌, இதைப்‌ போல்‌ 
திராவிடரின்‌ கடவுளையும்‌ சூத்திரக்‌ கடவுள்‌, சத்திரியக்‌ கடவுள்‌ என்று கூறுபடுத்தி, 
இழிவுபடுத்தியமை. 

சைவ, வைணவ சமயங்களின்‌ தோற்ற, வளர்ச்சிக்கு ஆரிய வேதங்களே அடிப்படை எனும்‌ 
தவறான கருத்தைப்‌ பரப்பியமை. 

௬ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நிலைநிறுத்தும்‌ ஆரிய பிராமணரின்‌ சங்கரமடங்கள்‌, 
அரசியலைப்‌ பயன்படுத்தியும்‌, மதப்‌ போர்வையிலும்‌ இந்திய மக்களை 


அடிமைப்படுத்தியமை. 


இவற்றைப்‌ போன்ற பலவேறு முறைகளில்‌, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ ஆரியரால்‌ 
திரிக்கப்பட்டு, கறைபடுத்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டது, இதளால்‌ திராவிட இந்தியாவும்‌ 
அடிமைப்படுத்தப்பட்டுள்ளது. 


இந்த அடிமைத்தளையிலிருந்து விடுதலையடைய வேண்டுமனால்‌, முதலில்‌ சைவமும்‌, 
வைணவமும்‌ கறைபடுத்தப்பட்ட தவறான ஆரியக்‌ கொள்கையிலிருந்து விடுவிக்கப்படுவதுடன்‌ 
சைவமும்‌, வைணவமும்‌ ஆரியருக்குச்‌ சிறிதும்‌ தொடர்பில்லாத, தோமா வழி திராவிடக்‌ 
கிறிஸ்தவக்‌ கிளைகளே என்னும்‌ வரலாற்று உண்மை எடுத்துக்காட்டப்பட வேண்டும்‌. ஆரியப்‌ 


பிடியிலிருந்து விடுபட்ட திராவிடக்‌ கிறிஸ்தவர்களே விடுதலைப்‌ பணியைச்‌ செய்ய முடியும்‌. 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவர்களின்‌ நிலை என்று எடுத்துக்‌ கொண்டால்‌, பெரும்பாலும்‌ அவர்கள்‌ 
ஐரோப்பியச்‌ சிந்தைக்கு உட்பட்டவர்களாகவே காணப்படுகின்றனர்‌. எனவே, ஐரோப்பிய 
அடிமைச்‌ சிந்தனையிலிருந்து விடுபட்ட - தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ வரலாற்று 
உண்மைகளைத்‌ தெளிவாக அறிந்த, இறை அழைப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள்‌ மட்டுமே தற்கால 
இந்தியச்‌ சூழலில்‌ ஆரிய அடிமைத்‌ தளையிலிருக்கும்‌ தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவத்தை 
விடுவித்து, திராவிடர்‌ விடுதலையடையக்‌ கூடிய, பொருள்‌ நிறைந்த பணியை - இந்தியாவில்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


செய்ய முடியும்‌. அப்போதுதான்‌ எபேசியர்‌ 3 3 இல்‌ கூறப்பட்டுள்ளபடி, அனைவரும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ ஒரே உடம்பின்‌ அங்கங்களாயிருக்க முடியும்‌. கிறிஸ்து நம்‌ தலையாயும்‌ நாம்‌ 
அவருடைய உடம்பின்‌ அங்கங்களாயும்‌ இருக்கும்போது, சாதி ஏற்றத்‌ தாழ்விற்கே இடமில்லாமல்‌ 


போய்விடும்‌. 


பின்னிணைப்பு - | 
1. திராவிட இன விடுதலை - கடவுளின்‌ வெளிப்பாடும்‌ கட்டளையும்‌ 


திராவிட இன விடுதலை என்பது டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களுக்குக்‌ கடவுள்‌ காட்டிய 
வெளிப்பாடாகவும்‌ திராவிட இன விடுதலைப்‌ பணி என்பது கடவுள்‌ அவருக்குக்‌ கொடுத்த 
கட்டளையாகவும்‌ இருப்பதால்‌, இந்தியாவை, சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையால்‌ சீரழித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ சங்கர மடத்தோடு டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ தொடர்ந்து போராடிக்‌ 
கொண்டு வருகின்றார்கள்‌. அடுத்த சங்கராச்சாரியாக இந்தியாவிலேயே கடைசி சாதி என்று 
முத்திரை குத்தப்பட்ட பிரிவிலிருந்து 5 வயது சிறியவர்‌ ஒருவரை நியமிக்க வேண்டும்‌ எனும்‌ 
கோரிக்கையை அடிப்படையாக வைத்து, பல போராட்டங்களைப்‌ போராடிக்‌ கொண்டு 


வருகின்றார்கள்‌. 


கடந்த ஓராண்டு காலமாக இந்தியா சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து விடுதலை 
பெற, கடவுளை நோக்கி முழு இரவு பிரார்த்தனை 09.05.2004 முதல்‌ ஒவ்வொரு மாதமும்‌ 
இரண்டாம்பி வெள்ளிக்கிழமை இரவு 10 முதல்‌ காலை 5 வரை தொடர்ந்து நடத்தினார்கள்‌. 


24.04.2004 அன்று ஓராண்டு முழு இரவு பிரார்த்தனையின்‌ நிறைவு விழா நடைபெற்றது. 
24.04.2004 - 3.30 முதல்‌ 6.00 வரை திருவள்ளுவர்‌ கோவிலில்‌ தியான உரை நடைபெற்றது. 


திராவிட இன விடுதலை என்பது கடவுளின்‌ திட்டம்‌ என்பதால்‌ நம்முடைய ஓராண்டு 
பிரார்த்தனைக்கு நல்ல பலன்‌ கிடைத்துள்ளது. திருவள்ளுவர்‌ கோவிலில்‌ நடத்தப்பட்ட தியான 
உரையில்‌, பிராமண வகுப்பைச்‌ சேர்ந்த திருப்பெரும்புதூர்‌ தவத்திரு. வரத எத்திராஜ்‌ ஜீயர்‌ 
சுவாமிகள்‌, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை உடைத்து எறிந்து, தமக்குப்‌ பின்னர்‌, 
மடாதிபதியாக திருக்குலத்தார்‌ உட்பட (கீழ்சாதி என்று முத்திரை குத்தப்பட்டவர்‌) சாதி 
ஏற்றத்தாழ்வு இல்லாமல்‌ வைணவத்தில்‌ தகுதியானவர்‌ வரவேண்டும்‌ என்று அறிவித்துள்ளார்கள்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஆன்மீக விடுதலைக்கான திராவிட சமயப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ : 


திராவிடர்களின்‌ ஆன்மீகக்‌ கருத்துகளை சமுதாயத்தில்‌ எடுத்துக்கூறி, சமுதாயம்‌ ஆரிய 
அடிமைத்தளையிலிருந்து விடுபட்டு, அன்பும்‌ ஐக்கியமுமாய்‌ வாழ்வதற்காக, டாக்டர்‌ 
தெய்வநாயகம்‌, திராவிட சமயப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ பல நடத்தி வருகின்றார்கள்‌. தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ குறித்த 6 மாத டிப்ளமோ பயிற்சி வகுப்புகள்‌ இறையருளால்‌ இனிதே 
நடைபெற்றன. 


06.01.1996 அன்று நடந்த திராவிட சமயப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ தொடக்க விழாவில்‌ முன்னாள்‌ 
ஆளுநர்‌ மேதகு ஆ. பத்மநாபன்‌ |.&.5. (Rtd.,) அவர்கள்‌ ஆற்றிய உரையின்‌ பகுதிகள்‌ சில கீழே 


கொடுக்கப்பட்டுள்ளன. 


“டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ 'திராவிட சமய ஆய்வு இயக்கம்‌' என்ற நிறுவனத்தைப்‌ பல 
ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள்‌. அவர்களது குடும்பமே இந்த இயக்கத்தில்‌ முழு மூச்சோடு 
ஈடுபட்டு இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. அவர்களுடைய தொண்டு ஒரு அரிய தொண்டாகும்‌. 
இன்று மதத்தின்‌ பெயராலே நடக்கின்ற அநீதிகளையும்‌ அக்கிரமங்களையும்‌ களைந்து மக்கள்‌ 
மனதிலே சிந்தனையையும்‌, சீரிய கருத்துகளையும்‌ எடுத்துச்‌ சொல்ல ஏதுவாக இந்தப்‌ பயிற்சி 
வகுப்புகளை நடத்த வேண்டுமென்ற முக்கியக்‌ குறிக்கோளைக்‌ கொண்டு டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ 
அவர்களும்‌, அவர்களது இயக்கத்தாரும்‌ நன்முறையில்‌ ஆக்கப்பணி செய்து வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு எனது பாராட்டுதல்கள்‌; பயிற்சி வகுப்புகள்‌ நல்ல பயன்‌ தர வேண்டுமென்று 


வாழ்த்துகிறேன்‌. 


'திராவிட சமயம்‌' என்று கூறுவது மனித நேயம்‌, சமய ஒருமைப்பாடு, சகோதரத்துவம்‌ ஆகிய 
முக்கியப்‌ பண்பாட்டையும்‌, கலாச்சாரத்தையும்‌ தான்‌ குறிக்கிறது என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 
தென்னிந்திய அல்லது திராவிடக்‌ கலாச்சாரமும்‌, வரலாறும்‌ தொன்மை வாய்ந்தவை. இன்று, 
உலகம்‌ பூராவிலும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ இவை மக்கள்‌ முன்னேற்றம்‌, மனிதநேயம்‌, வேறுபாடற்ற 
நல்ல சமுதாயம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டதாக இருக்கின்றன என்பதை ஏற்றுக்‌ கொண்டு 
உள்ளார்கள்‌. 'சைவசித்தாந்தம்‌' திராவிடம்‌ உலகிற்குக்‌ கொடுத்த அரிய தத்துவம்‌ என்று டாக்டர்‌ 
பே. போப்‌ கூறியிருக்கிறார்‌”. 


- “எனது எண்ண அலைகள்‌'ஆ. பத்மநாபம்‌, |.&.5. (Rt.,) சுரா புக்ஸ்‌ (பிரைவேட்‌) லிமிடெட்‌ - 


முதற்பதிப்பு - நவம்பர்‌, 2003 - பக்‌. 97,98,101. 


சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க நடத்தப்பட்ட 


போராட்டங்கள்‌ 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க 
நடத்தப்பட்ட போராட்டங்கள்‌ 
சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து இந்தியாவை விடுவித்து, 
சமத்துவத்தையும்‌ 
சகோதரத்துவத்தையும்‌ 


சமுதாயத்தில்‌ கொண்டு வருவதற்காக, பேராசிரியர்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌, சாதி ஏற்றத்‌ 
தாழ்வுக்‌ கொள்கையின்‌ ஊற்றாகிய சங்கரமடத்துடன்‌ பல்வேறு போராட்டங்களை நடத்தி 


வருகின்றார்கள்‌. 
அவற்றின்‌ தொகுப்பை, 
“சங்கரமடத்திற்கு ஒரு சவால்‌” 
எனும்‌ தலைப்பில்‌, டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ ஒரு நூலாக வெளியிட்டுள்ளார்கள்‌. 
இந்நூலின்‌ சுருக்கக்‌ கருத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 


“சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையாகிய புற்றுநோயிலிருந்து (௨௦6) இந்திய மக்களை விடுவிக்க 
வேண்டுமானால்‌, அந்தப்‌ புற்றுநோயை உருவாக்கிப்‌ பாதுகாக்கும்‌ சங்கர மடங்களுடன்‌ போராடி 


ஆக வேண்டும்‌. 
அதனால்‌ சங்கரமடத்துடன்‌ நம்முடைய போராட்டம்‌ 1994இல்‌ தொடங்கியது. 


1. 1994 ஜூலை திராவிட சமயம்‌' இதழில்‌ “சங்கராச்சாரி களின்‌ மறுபக்கம்‌'- என்ற 
தலைப்பில்‌ கட்டுரை ஒன்று வெளியிட்டு, நம்முடைய கடிதத்துடன்‌ அவ்விதழ்‌ அனுப்பி 


வைக்கப்பட்டது. 


2. நம்‌ வெளியீட்டுக்கு, சங்கரமடம்‌, அதனால்‌ உருவாக்கப்‌ பட்ட “இந்து திராவிட இளைஞர்‌ 


யக்கத்தின்‌' மாநில அமைப்பாளரான . வே.குகரமணன்‌ என்பவர்‌ வழியாக மறுப்பு ௭ யது. 
த்‌ ௮ று க றுப்பு எழு து 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


3. சங்கர மடத்தின்‌ மறுப்பும்‌ அதற்கு நாம்‌ எழுதிய பதிலும்‌ 1994 செப்டம்பர்‌ திராவிட சமயம்‌ 
இதழில்‌, “சங்கர மடத்து மறுப்புக்‌ கடிதமும்‌, நம்‌ பதிலும்‌” என்ற தலைப்பில்‌ வெளியிடப்பட்டு 
அதுவும்‌ அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. 


4. மறுப்பு எழுதினால்‌ மறைந்து கிடக்கும்‌ உண்மை வெளி வந்துவிடுகிறது என்பதைப்‌ புரிந்து 


கொண்ட சங்கர மடம்‌ அதன்‌ பின்பு மெளனம்‌ காக்கத்‌ தொடங்கியது. 


5. 1996 மார்ச்‌ மாதத்தில்‌, “சங்கர மடத்தோடு போராட வேண்டியது ஏன்‌?” என்னும்‌ 
தலைப்பில்‌ நூல்‌ ஒன்றுவெளியிடப்பட்டு, அது சங்கர மடத்தின்‌ பதிலுக்காக அனுப்பி 


வைக்கப்பட்டது. 


6. 'சங்கர மடம்‌'- என்பது பிராமண சாதி மடமே தவிர, அது இந்து மத மடம்‌ இல்லை 
என்பதைப்‌ பொது மக்களுக்குப்‌ புரிய வைப்பதற்காக, சங்கரமடத்தின்‌ இளைய பெரியவராக 
இந்தியாவின்‌ கடைசி சாதியைச்‌ சேர்ந்த 5 வயதுக்‌ குழந்தை ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை 
வைத்து, சங்கர மடத்திற்கு எதிரே உண்ணா நோன்புப்‌ போராட்டம்‌ 14.04.1996இல்‌ நம்மால்‌ 
நடத்தப்பட்டது. 


ற 14.07.1996இல்‌, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து விடுதலை பெற, 
பிராமணர்‌ மனம்‌ திருந்த வேண்டும்‌ என்று, பிராமணர்‌ நிறைந்திருக்கும்‌ மயிலாப்பூரிலுள்ள 
கபாலீஸ்வரர்‌ கோவிலில்‌ பிராமணர்‌ மனம்‌ திருந்த பிரார்த்தனை' என்ற தலைப்பில்‌ 


பிரார்த்தனைப்‌ போராட்டம்‌ நம்மால்‌ நடத்தப்பட்டது. 


8. 14.10.1996இல்‌, சங்கர மடத்திற்கு, சங்கரமடம்‌ ஒரு கொள்ளைக்‌ கூட்டத்தின்‌ தலைமை 
இடம்‌' என்பதை நிரூபித்துக்‌ கேள்விகள்‌ அனுப்பப்பட்டு, பின்னர்‌ அக்கேள்விகள்‌, 
'சங்கரமடத்திற்கு 108 கேள்விகள்‌' என்ற தலைப்பில்‌ நூலாக, தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ 
வெளியிடப்பட்டு, தமிழக முதல்வர்‌ மற்றும்‌ சட்டசபை உறுப்பினர்கள்‌, இந்தியப்‌ பிரதமர்‌, மற்றும்‌ 
பாராளுமன்ற உறுப்பினர்கள்‌, ஐக்கிய நாட்டு சபை, இவற்றுடன்‌ மற்ற நான்கு 


சங்கரமடங்களுக்கும்‌ அனுப்பப்பட்டன. 


9. 'சங்கர மடத்திற்கு 108 கேள்விகள்‌'- என்ற தலைப்பில்‌ வெளியிடப்பட்ட நூலில்‌, 
குறிப்பிட்டிருந்தபடி, 
1.. சங்கரமடத்தில்‌, இந்தியாவின்‌ கடைசி சாதியைச்‌ சேர்ந்தவர்‌ 'பால சங்கராச்சாரியாராக' 


நியமிக்கப்பட வேண்டும்‌ அல்லது 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


2. சங்கரமடம்‌ ஒரு கொள்ளைக்‌ கூட்டத்தின்‌ தலைமை இடம்‌ என்பதை நிரூபித்து எழுதப்‌ 


பட்டுள்ள எங்கள்‌ 108 கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டும்‌ அல்லது 


3. கொள்ளைக்‌ கூட்டத்தின்‌ தலைமை இடமாக விளங்கும்‌ சங்கர மடத்தின்‌ மீது அரசாங்கம்‌ 


தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌ 
என்று சங்கர மடத்திற்கும்‌ தமிழக அரசுக்கும்‌ வேண்டுகோள்‌ விடப்பட்டது. 


இந்த வேண்டுகோளுக்கு, கொள்ளைக்‌ கூட்டத்தின்‌ தலைமை இடமாக விளங்கும்‌ சங்கர மடம்‌ 
செவிசாய்க்காமல்‌ இருப்பது இயல்பு. ஆனால்‌ தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌. 
அதற்கு, தமிழக அரசு ஒரு அறிஞர்‌ குழுவை நியமிக்க வேண்டும்‌. 


நியமிக்காவிட்டால்‌, அது சங்கர மடமாகிய, கொள்ளைக்‌ கூட்டத்திற்கு ஆதரவான செயலாகும்‌ 
என்றும்‌, அதைக்‌ கண்டித்து, இந்தியாவின்‌ 50 ஆண்டு விடுதலை நிறைவு நாளைக்‌ கொண்டாடும்‌ 
விழாவின்போது, இந்தியா பிராமணர்களிடமிருந்து விடுதலை அடையாத நிலையை உலகம்‌ 
அறிந்து கொள்ளும்‌ முறையில்‌, தம்‌ விரலைத்‌ தாமே வெட்டிக்‌ கொள்ளும்‌ “விரல்‌ வெட்டும்‌ 
போராட்டம்‌” 14.08.1998இல்‌ நடைபெறும்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்டது. 


இப்போராட்டம்‌, காவல்துறை இணை ஆணையராயிருந்த சிவனாண்டியின்‌ நம்பிக்கை 
மோசடியின்‌ காரணமாக நடத்தப்பட இயலாமல்‌ தடுக்கப்பட்ட விவரம்‌ திராவிட சமயம்‌ 


அக்டோபர்‌ 1998 இதழில்‌ விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. 


10. 29 ஆகஸ்டு முதல்‌ 7 செப்படம்பர்‌ 2001 வரை ஐக்கிய நாட்டு சபையால்‌, தென்‌ 


ஆப்பிரிக்கா, டர்பனில்‌ நடத்தப்பட்ட 'இர்ய்ச்ங்ழ்ங்ய்்ரீங்‌ ர்ய்‌ ஐய்ற்ங்ழ்ய்ஹற்ண்ர்ய்ஹப்‌ 





தஹ்ஸ்ரீண்ள்ம்‌' என்னும்‌ அனைத்துலக மாநாட்டில்‌ நம்முடைய இயக்கத்தின்‌ சார்பாக 


International Racism is the child of India’s Casteism - A Historical Prespective and an Appeal to 
‘UNO’ 


என்ற தலைப்பில்‌ நூல்‌ ஒன்றும்‌, 
“Who are the Indian Dalits?” 


என்ற தலைப்பில்‌ துண்டு வெளியீடும்‌ அச்சடித்து, மாநாட்டில்‌ கலந்து கொண்டதுடன்‌, நம்‌ 
வெளியீடுகளையும்‌ வழங்கினோம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


‘U.N.O. Human Rights High Commission’ நடத்திய தனி ஆய்வுக்‌ கூட்டத்தில்‌ கலந்து கொண்டு மேலே 
குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு வெளியீடுகளையும்‌ வழங்கி, உலகிலுள்ள நிற, இன, சாதி 
வெறிகளுக்கு, ஊற்றுக்‌ கண்களாக இருப்பவை இந்தியாவிலுள்ள சங்கர மடங்களே என்பதை 
விளக்கி, உலகிலுள்ள நிற, இன, சாதி வெறி நீங்க வேண்டுமானால்‌, சங்கர மடங்களின்‌ மீது ஒரு 
‘CommissIoN’-ஐ நியமித்து, தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌ எனவும்‌ கேட்டுக்‌ கொண்டோம்‌. 
நாம்‌ (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, டாக்டர்‌ தெ. தேவகலா) பேசிய அக்கூட்டத்தில்‌ 


தமிழகத்திலிருந்து கலந்து கொண்டவர்களில்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ கருப்பன்‌ |.A.5.(Rt0) ஆவார்‌. 


நம்முடைய வேண்டுகோளைச்‌ செவி மடுத்த "Human Rights High Commisioner’ தக்க நடவடிக்கை 
எடுப்பதாக வாக்களித்தார்‌. அதன்படியே, நடவடிக்கை எடுத்து, அது வரை இந்தியாவில்‌ சாதி 
ஏற்றத்தாழ்வு இல்லை என்று மறுத்துக்‌ கொண்டிருந்த இந்திய அரசின்‌ கூற்றை நம்பி வந்த ப.N.0. 
இந்தியாவில்‌ மனித சமுதாயத்திற்கும்‌, மனித உரிமைக்கும்‌ எதிரான சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது 
என்பதை அறிவித்தது. 


ந சங்கராச்சாரியின்‌ தூண்டுதலால்‌ மதமாற்றத்‌ தடைச்‌ சட்டம்‌ கொண்டு வரப்பட்டதைப்‌ 


பாராட்டி, மெரினா கடற்கரையில்‌ சங்கராச்சாரியாரால்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. அதனால்‌ 





சங்கராச்சாரி -யாருக்கு, சவால்‌ விட வேண்டிய கட்டாயம்‌ நமக்கு ஏற்பட்டது. 'இந்தியா ஒரு இந்து 


மத நாடு' - எனக்‌ கூறும்‌ சங்கராச்சாரியாரால்‌ 


“இந்து மதம்‌ என்பது தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாகிய சைவ, வைணவம்‌” என்பதையும்‌ 
“இந்தியா ஒரு தோமா வழிக்‌ கிறிஸ்தவ நாடு” என்பதையும்‌ மறுக்க இயலுமா? என்று கேட்டு, 
துண்டு வெளியீடு ஏராளமாக, தமிழ்நாடு முழுவதும்‌ வழங்கப்பட்டதுடன்‌ சங்கர மடத்திற்கும்‌ உரிய 
கடிதத்துடன்‌ அத்துண்டு வெளியீடு அனுப்பப்பட்டு அவர்களால்‌ பெற்றுக்‌ கொள்ளப்பட்டது. 


12. இரண்டாம்‌ கடிதம்‌, உண்மையை மறைப்பதற்காக, சங்கர மடம்‌ நடந்து கொள்ளும்‌ 
முறையை வெளிப்படுத்தியதுடன்‌, சங்கர மடத்தை எதிர்த்த ராஜாராம்‌ என்பவர்‌ 26.03.2003 


அன்று கொல்லப்‌ பட்டதைச்‌ சுட்டிக்‌ காட்டியதுடன்‌, 





சங்கரமடத்தை எதிர்த்து நாங்கள்‌ நடத்திய போராட்டங்களை நடத்தத்‌ துணையாகவும்‌, சென்னை 
உயர்‌ நீதிமன்றத்தில்‌ வழக்கறிஞராகவும்‌, திராவிட ஆன்மீக இயக்கத்தின்‌ இளைஞர்‌ அணிச்‌ 
செயலாளராகவும்‌ செயல்பட்ட, என்‌ மகன்‌ (டாக்டர்‌ மு. தெய்வநாயகத்தின்‌ மகன்‌ ) கொலை 
செய்யப்பட சங்கரமடத்தின்‌ பங்கு பற்றியும்‌, என்‌ மகனைக்‌ கொன்று விட்டு, பின்னர்‌ என்‌ மகள்‌ 
(டாக்டர்‌ மு. தெய்வநாயகத்தின்‌ மகள்‌) டாக்டர்‌ தேவகலாவையும்‌ பின்னர்‌ என்னையும்‌ (டாக்டர்‌ 


மு. தெய்வநாயகம்‌) கொலை செய்வதற்குச்‌ சங்கரமடம்‌ திட்டமிட்டிருப்பதாக வெளிப்படுத்திய 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வரின்‌ கூற்றுகளும்‌, திராவிட சமயம்‌ ஆகஸ்டு 1999 பத்திரிக்கையில்‌ 


வெளியிடப்பட்டிருந்தவையும்‌, இணைக்கப்பட்டு, சங்கர மடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 


அவை யாவும்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன”. (டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, சங்கரமடத்திற்கு ஒரு 


சவால்‌, பக்‌. 1-5) 


அதனால்‌ சங்கர மடத்துப்‌ பிராமணர்‌ மனம்‌ திருந்தவும்‌, இந்தியாவிலிருந்து சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ 
கொள்கை நீங்கவும்‌ ஒவ்வொரு மாதமும்‌ இரண்டாம்‌ வெள்ளிக்கிழமை இரவு 10.00 முதல்‌ காலை 
5.00 வரை முழு இரவு பிரார்த்தனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா ஒரு தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடே என்று வகுப்புகளும்‌ நடத்தப்பட்டு வருகின்றன. 


24.04.2004 அன்று ஓராண்டு முழு இரவு பிரார்த்தனையின்‌ நிறைவு விழா நடைபெற்றது. 
24.04.2004 - 3.30 முதல்‌ 6.00 வரை திருவள்ளுவர்‌ கோவிலில்‌ தியான உரை நடைபெற்றது. 


பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ள திருவள்ளுவர்‌ பிறந்த 
இடமான மயிலாப்பூர்‌ திருவள்ளுவர்‌ கோவிலில்‌ 24.04.2004 மாலை 3.30 மணியிலிருந்து 6.00 


மணி வரை கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டன. 


டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ திருவள்ளுவர்‌ கோவிலிலும்‌ தூய தோமையர்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட 
சாந்தோம்‌ பேராலாய வளாகத்திலும்‌ இக்கூட்டங்கள்‌ நடத்தப்படுவதற்கான காரணத்தை விளக்கி, 
கூட்டத்தைத்‌ தொடங்கி வைத்தார்கள்‌. டாக்டர்‌ தேவகலாவின்‌ வரவேற்புரையுடன்‌ கூட்டம்‌ 


தொடங்கியது. 


அம்பேத்கார்‌ அகாடமி தலைவரும்‌ முன்னாள்‌ ஆளுநருமான மேதகு ஆ.பத்மநாபன்‌ |.&.5. (Rtd.,) 
தலைமையுரை ஆற்றினார்‌. (தலைவர்‌ அவர்களின்‌ மேலான தூண்டுதலால்‌ மிசோ மொழியில்‌ 


மொழி பெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறள்‌ நூல்‌ கூட்டத்தில்‌ வெளியிடப்பட்டது.) 


இதைக்‌ குறித்து உரையாற்றியோர்‌, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை உடைத்து, வாழும்‌ 
இராமானுஜர்‌' என்ற பட்டத்தைப்‌ பெற்றுள்ள தவத்திரு திருப்பெரும்புதூர்‌ வரத எதிராஜ்‌ ஜீயர்‌ 
சுவாமிகள்‌, பழனி நவ பாஷாண மூலவர்‌ திரு உருவப்‌ பாதுகாப்புத்‌ தலைவர்‌ தவத்திரு வடபழனிச்‌ 
சித்தர்‌ சுவாமிகள்‌, 1200க்கும்‌ மேற்பட்ட சைவக்‌ கோவில்களில்‌ தமிழில்‌ குடமுழுக்கு செய்துள்ள 
செந்தமிழ்‌ வேள்விச்சதுரர்‌ சத்தியவேல்‌ முருகனார்‌ அவர்கள்‌, 'வைணவம்‌'- பத்திரிகையின்‌ 
ஆசிரியர்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ பார்த்தசாரதி அவர்கள்‌, ஆகியோர்‌ சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ 
கொள்கைக்கும்‌ சைவ, வைணவ சமயங்களுக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை என்பதை 


ஆணித்தரமாக, ஆதாரப்பூர்வமாக எடுத்துரைத்தனர்‌. சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்‌ கொள்கையை 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


உருவாக்கிய ஆரியருக்கும்‌ நம்‌ சைவ, வைணவ சமயங்களுக்கும்‌ எந்தத்‌ தொடர்புமில்லை 
என்பதை விளக்கியமை அங்கு குழுமியிருந்தோர்‌ மத்தியிலே நல்லதோர்‌ சிந்தையையும்‌ 
விழிப்புணர்வையும்‌ ஏற்படுத்துவதாய்‌ இருந்தமை குறிப்பிடற்குரியது. 


குறிப்பாக, ஜீயர்‌ சுவாமிகள்‌, தமக்குப்‌ பின்னர்‌, மடாதிபதியாக திருக்குலத்தார்‌ உட்பட சாதி 
ஏற்றத்தாழ்வு இல்லாமல்‌ வைணவத்தில்‌ தகுதியானவர்‌ வரவேண்டும்‌ என்று அறிவித்து 
உரையாற்றியபோது எழும்பிய பலத்த கரவொலி திராவிட இன விடுதலை துளிர்‌ விடத்‌ 
தொடங்கியதையும்‌ மீண்டும்‌ ஒளி பெறத்‌ தொடங்கியதையும்‌ காட்டும்‌ மகிழ்ச்சிப்‌ பேரொலியாய்‌ 
திருவள்ளுவர்‌ பிறந்த இடமான அந்த திருவள்ளுவர்‌ மண்டபம்‌ முழுவதும்‌ பரவியது. சாதி 
ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையிலிருந்து இந்தியா விடுதலை பெறுவதற்காக சிறந்த சமயப்‌ பணிபுரியும்‌ 
டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ ஆன்மீகப்‌ பணிகளைப்‌ பாராட்டிய ஜீயர்‌ சுவாமிகள்‌, டாக்டர்‌ 
தெய்வநாயகத்திற்கு, சமுதாயச்‌ செம்மல்‌' எனும்‌ பட்டம்‌ வழங்க வேண்டும்‌ என்று கூறியதும்‌ 
குறிப்பிடற்குரியது. மொத்தத்தில்‌ நாம்‌ அனைவரும்‌ நண்பர்கள்‌, உறவினர்களாக - ஒன்றாக 
வாழ்ந்து வளம்‌ பெற வேண்டியவர்கள்‌ எனும்‌ உண்மையை உணர்ந்து சாதி வேற்றுமை இன்றி 


நன்றாக வாழ்வோம்‌ என்று வலியுறுத்தினர்‌. 


24.04.2004 அன்று நடைபெற்ற நிறைவு விழாவில்‌ தலைவர்கள்‌ 
பேசிய கருத்துகளின்‌ சுருக்கம்‌ 
நிகழ்வு - | 
திருவள்ளுவர்‌ ஆலயம்‌ (திருவள்ளுவர்‌ பிறந்த இடம்‌) - திருமயிலை, சென்னை. 
(3.30 முதல்‌ 6.20 வரை) 


பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ள திருவள்ளுவர்‌ பிறந்த 
இடமான மயிலாப்பூர்‌ திருவள்ளுவர்‌ கோவிலில்‌ 24.4.2004 மாலை 3.30 மணியிலிருந்து 6.00 மணி 
வரை பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌' என்ற திருக்குறள்‌ கருத்தின்‌ அடிப்படையில்‌ சைவமும்‌ 


வைணவமும்‌ அமைந்துள்ள பெருமையை விளக்கி, சைவ வைணவப்‌ பெருமக்களின்‌ தியான உரை 


நடைபெற்றது. 
வரவேற்புரை - டாக்டர்‌ தெ. தேவகலா. 
முன்னுரை த டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ பார்த்தசாரதி : 


( வைணவம்‌” - பத்திரிக்கையின்‌ ஆசிரியரான டாக்டர்‌ பார்த்தசாரதி அவர்கள்‌, 


உரையாற்றுகையில்‌.....) 


௬ வைணவத்திற்கும்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கும்‌ எவ்விதத்‌ தொடர்புமில்லை. 

6 வைணவத்தில்‌ சாதி வேறுபாட்டிற்கு இடமில்லாததால்‌, வைணவன்‌ ஒருவன்‌ சாதி 
ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்‌ கொள்ள மாட்டான்‌. 

ஸ்ரீபெரும்புதூர்‌ ஜீயர்‌ சுவாமிகள்‌ (வைணவ மடாதிபதி) தனக்குப்‌ பிறகு எதிர்கால ஜீயராக, 
ஒருவர்‌, சாதி வேறுபாடு இல்லாமல்‌ இந்தியாவில்‌ தாழ்ந்த சாதி என்று சொல்லப்படுகின்ற 
திருக்குலத்தார்‌ (பரிசுத்த சாதி என்று பொருள்‌) உட்பட, நன்கு தகுதி படைத்த எவர்‌ 
வேண்டுமானாலும்‌ வரலாம்‌ என்று அறிவித்‌ திருக்கின்றார்‌. 

௬ தனக்குப்‌ பிறகு எதிர்கால ஜீயராக, சுதர்சன ஆச்சாரியாரை ஜீயர்‌ சுவாமிகள்‌ அழைத்தார்‌; 
ஆனால்‌ அவர்‌ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 

௬ “எனது மரணத்திற்குப்பின்‌, எனது சரீர அடக்கத்திற்கான அனைத்துச்‌ சடங்குகளையும்‌ 
திருக்குலத்தாரே செய்ய வேண்டும்‌” என்று ஜீயர்‌ சுவாமிகள்‌ உயில்‌ எழுதி வைத்துள்ளார்‌. 

6 எனவே, வைணவத்தில்‌ சாதி வேறுபாடு இல்லை என்பதும்‌, ஜீயர்‌ சுவாமிகள்‌ சாதி 


வேறுபாட்டைக்‌ கடைபிடிப்பதில்லை என்பதும்‌ வெளிப்படையாகின்றன. 


முனைவர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ வற்புறுத்தலுக்குப்பின்‌, சுதர்சன ஆச்சாரியார்‌ எதிர்கால 
ஜீயர்‌ சுவாமிகளாக, பதவி வகிக்க ஒப்புக்‌ கொண்டுள்ளார்‌ என்பதை இங்கே மகிழ்வுடன்‌ 


குறிப்பிடுகின்றோம்‌. 
செந்தமிழ்‌ வேள்விச்‌ சதுரர்‌ சத்தியவேல்‌ முருகனார்‌ : 


(1200க்கும்‌ மேற்பட்ட கோவில்களில்‌ தமிழில்‌ குடமுழுக்கு நிகழ்த்திய செந்தமிழ்‌ வேள்விச்‌ சதுரர்‌ 


சத்தியவேல்‌ முருகனார்‌ உரையாற்றுகையில்‌...) 


* இக்கூட்டம்‌ உண்மையிலேயே சவால்‌ நிறைந்த கூட்டம்‌ ஆகும்‌. 

* முனைவர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ ஒவ்வொரு மாதமும்‌ இரவு 10 மணி முதல்‌ காலை 5 
மணி வரை முழு இரவு பிரார்த்தனைக்‌ கூட்டம்‌ ஓராண்டு காலம்‌ நடத்தியதன்‌ 
விளைவாகவே இவைகளெல்லாம்‌ நிகழ்கின்றன. 

* சைவத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கு இடமில்லை. 


சைவம்‌ ஓர்‌ அன்புச்‌ சமயமாகும்‌. 


A 


* ஒரே கடவுளை நாம்‌ பல்வேறு பெயர்களில்‌ வணங்குகிறோம்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


* சாதி ஏற்றத்தாழ்வை அகற்றுவதற்கு இக்கூட்டத்தைப்‌ பெருமுயற்சியுடன்‌ ஏற்பாடு 
செய்துள்ள டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களை நாம்‌ பாராட்டுகிறோம்‌. 


ஐ: “திருக்குலம்‌” என்ற அற்புதமான சொல்லை வைணவர்கள்‌ உருவாக்கி உள்ளனர்‌. 
தவத்திரு. வடபழனிச்‌ சித்தர்‌ சுவாமிகள்‌ : 


(பிராமணப்‌ பிடியிலிருந்து “நவபாஷாணத்தால்‌ செய்யப்பட்ட முருகன்‌ திருவுருவத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காகப்‌ போராடிக்‌ கொண்டிருக்கும்‌ தவத்திரு. வடபழனி சித்தர்‌ சுவாமிகள்‌” 


* சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையைப்‌ பரப்புவதற்கும்‌, நிலைநிறுத்துவதற்கும்‌ சிலர்‌ 
திட்டமிட்டே “கோவிலைக்‌ கட்ட வேண்டும்‌” என்று சொல்லி மதக்‌ கலவரத்தை 
உருவாக்குகின்றனர்‌. 

* பிராமணரான இராமானுஜர்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கு எதிராக, பறையர்‌ ஒருவரைப்‌ 
பூசாரியாக ஏற்படுத்தினார்‌. 

* சாதி ஏற்றத்தாழ்வு காரணமாக திராவிடப்‌ பூசாரிகள்‌ சிலர்‌ கொல்லப்பட்டனர்‌; 
எரிக்கப்பட்டனர்‌. 

* சாதி ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்கு, கலப்புத்‌ திருமணம்‌ செய்துகொள்வதை ஊக்கப்படுத்த 
வேண்டும்‌. 

ஐ: “பழங்காலச்‌ சித்தர்‌ ஒருவரால்‌ நவ பாஷாணத்தால்‌ (மூலிகை மருந்துகள்‌) உருவாக்கப்பட்ட 
முருகன்‌ திருவுருவத்தைப்‌ பிராமண ஆதிக்கத்தின்‌ கைகளிலிருந்து பாதுகாப்பதற்குப்‌ 
போராடிக்கொண்டிருப்பதால்‌ நான்‌ அச்சுறுத்தப்பட்டேன்‌; குற்றஞ்சாட்டப்பட்டேன்‌” 
என்றார்‌. 

* “பிராமணனாக இருந்து கொண்டு, மற்றொரு பிராமணனுடன்‌ போராடுவது ஏன்‌” என்று 
அவர்கள்‌ என்னைக்‌ கேட்டனர்‌. 

* தமிழ்‌ மொழியையும்‌ கலாச்சாரத்தையும்‌ இழிவு படுத்தும்‌ எவரையும்‌ - அவர்கள்‌ 
பிராமணர்களோ, இல்லையோ - நான்‌ எதிர்ப்பேன்‌ என்றேன்‌. 

* பிராமணர்களின்‌ ஆதிக்கம்‌ தமிழகத்தில்‌ தொடர்ந்தால்‌, அமைதிக்குப்‌ பதிலாக, தமிழகம்‌ 
கொந்தளிக்கும்‌ என்று உறுதிபடக்‌ கூறினார்‌. 

* “என்னுடைய நோக்கம்‌ நிறைவேறும்‌ வரை, பிராமண சக்திகளுக்கு எதிராக நான்‌ 
உறுதியாகப்‌ போராடுவேன்‌; அதனால்‌ ஒத்துழைப்பு தேவை” என்றும்‌ வேண்டுகோள்‌ 
விடுத்தார்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மேதகு. பத்மநாபன்‌ |.&.5.: 


(அம்பேத்கார்‌ அகாடமி தலைவரும்‌, முன்னாள்‌ ஆளுநருமான மேதகு. பத்பநாபன்‌ 1|.&.5. 


உரையாற்றுகையில்‌...) 

பிறப்பால்‌ எல்லோரும்‌ சமம்‌ என்று முழங்கிய திருவள்ளுவரின்‌ ஆலயத்திற்கு அருகில்‌ 
இக்கூட்டம்‌ நடைபெறுவது சிறப்பானதாகும்‌. 

௬ எல்லாருக்கும்‌ பொதுவான சிறப்பான வேதம்‌ திருக்குறள்‌. 

சமுதாயத்தில்‌ சமத்துவத்தைக்‌ கொண்டு வரப்‌ போராடிய சிறந்த சீர்திருத்தவாதி 
இராமானுஜர்‌. 

தன்‌ மரணத்திற்குப்‌ பிறகு, தன்‌ சரீர அடக்கத்திற்கான இறுதிச்‌ சடங்குகளைத்‌ 
திருக்குலத்தார்‌ ஒருவரே செய்ய வேண்டும்‌ என்றும்‌, அப்படி இல்லையாயின்‌ தன்‌ ஆத்துமா 
சாந்தி அடையாது என்றும்‌ உயில்‌ எழுதி வைத்துள்ள ஓர்‌ உயர்ந்த ஆத்மாதான்‌ ஜீயர்‌ 
சுவாமிகள்‌ என்று அவரைப்‌ பாராட்டினார்‌. 

௬ “எங்களின்‌ சொந்தக்‌ கோவிலுக்குள்‌ நுழைவதற்கு நாங்கள்‌ ஏன்‌ அனுமதிக்கப்படவில்லை” 
என்று சாதி ஏற்றத்தாழ்விற்கு எதிராகப்‌ போராடியவர்தான்‌ புனித நந்தனார்‌. 

௬ சில கோயில்களுக்குள்‌ நுழைவதற்குத்‌ திருக்குலத்தார்‌ இன்று வரை 
அனுமதிக்கப்படுவதில்லை. 

௬ சாதி ஏற்றத்தாழ்வை அகற்றுவதற்கு டாக்டர்‌ தெய்வநாயகம்‌, அவரது மகள்‌ டாக்டர்‌ 
தேவகலா மற்றும்‌ அவரது குழுவினரும்‌ தொடர்ந்து போராடி வருகின்றனர்‌. 

௬ சைவ சித்தாந்தத்தை எ.ம. போப்‌ மிகவும்‌ பாராட்டினார்‌. 

௬ சமயத்‌ தலைவர்களையும்‌ அறிஞர்‌ பெருமக்களையும்‌ ஒன்று சேர்ப்பது கடினமான பணி 
ஆகும்‌. ஆனால்‌ நம்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ நம்மையெல்லாம்‌ இங்கு ஒன்று 
சேர்த்திருக்கின்றார்கள்‌. 

௬ மலேசியாவில்‌ உள்ள திராவிடர்‌ கழகமும்‌ மற்ற அமைப்புகளும்‌ நம்முடைய நண்பர்‌ 
டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களைப்‌ பாராட்டி, “திராவிடச்‌ செம்மல்‌” என்னும்‌ பட்டத்தை 
அளித்துள்ளனர்‌ என்று அறிவதில்‌ நாம்‌ மகிழ்கிறோம்‌. நாமும்‌ கூட அவருக்குப்‌ 
பட்டமளித்து, கனப்படுத்த வேண்டும்‌. 

௬ மனிதன்‌ மனிதனாக இருக்க வேண்டும்‌. மனிதன்‌ சுயமரியாதையுடன்‌ வாழ வேண்டும்‌. 
சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்‌ கூடாது. 

௬ நம்‌ நாடு செழித்து, மலர வேண்டுமென்றால்‌, நம்‌ சமுதாயத்தைவிட்டு, சாதி 


ஏற்றத்தாழ்வானது அடியோடு அகற்றப்பட வேண்டும்‌. வன்முறை என்பதே இருக்கக்‌ 


கூடாது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


N 


திருவள்ளுவர்‌ மண்டபத்தில்‌ எல்லா அறிஞர்‌ பெருமக்களும்‌ கூடியுள்ளனர்‌. புனித உள்ளம்‌ 
அடக்கம்‌ பண்ணப்பட்ட இடமான புனித தோமா பேராலயத்தில்‌ மற்ற அறிஞர்‌ 
பெருமக்கள்‌ ஒன்று கூடுவார்கள்‌. 

ஊர்வலத்திலும்‌, கூட்டத்திலும்‌ பங்குபெறுவது மட்டும்‌ போதுமானதல்ல; ஊர்வலம்‌ மற்றும்‌ 
கூட்டத்தின்‌ நோக்கத்தை நம்‌ வாழ்க்கையில்‌ நடைமுறையில்‌ கைக்கொள்வது மிக 


அவசியமாகும்‌. 


தவத்திரு. ஸ்ரீபெரும்புதூர்‌ வரத எத்திராஜ்‌ ஜீயர்‌ சுவாமிகள்‌ : 


(சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை உடைத்து “வாழும்‌ இராமானுஜர்‌” - என்ற பட்டத்தைப்‌ 


பெற்றுள்ள தவத்திரு. ஸ்ரீபெரும்புதூர்‌ வரத எத்திராஜ்‌ ஜீயர்‌ சுவாமிகள்‌ உரையாற்றுகையில்‌.....) 


ஓ 
ஓ 


மதங்கள்‌ வணிக நோக்கில்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 

வைணவத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கு இடமில்லை. 

திருக்குலத்தார்‌ இனத்திலோ, மற்ற எந்த இனத்திலோ வைணவத்தில்‌ நன்கு தகுதிபெற்ற 
ஒருவர்‌, எனக்கு அடுத்தபடி, எதிர்கால ஜீயராக வரவேண்டுமென்று ஏற்கனவே 
அறிவித்திருக்கிறேன்‌. 

வைணவத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கு எவ்வித இடமும்‌ அளிக்கப்படக்‌ கூடாது. 

டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களுக்கு, “சமுதாயத்‌ தென்றல்‌” என்ற பட்டமளிக்கப்பட 
வேண்டும்‌. 

இத்தகைய கூட்டங்கள்‌ நடத்தப்படுவதன்‌ நோக்கம்‌ செயலில்‌ கொண்டுவரப்பட 
வேண்டும்‌. 

எழுச்சி பரவ வேண்டும்‌. 

வைணவம்‌ என்பது தனியார்‌ உடைமை அல்ல; அது அனைவரின்‌ சமயமாகும்‌. 

சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, சமுதாயத்தில்‌ ஒற்றுமையைக்‌ கொண்டு வர 
இராமானுஜர்‌ அயராது பாடுபட்டார்‌. 

ஆதிநாதர்‌ என்றும்‌ ஆதிபகவன்‌ என்றும்‌ ஆதிப்பிதா என்றும்‌ பல்வேறு பெயர்களில்‌ 
வணங்கப்படுபவர்‌ ஒரே கடவுள்‌ ஆவார்‌. 

முழுமுதற்கடவுளான மணிவண்ணன்‌ அருளால்‌ நாம்‌ அனைவரும்‌ நல்ல நண்பர்களாக 


ஒற்றுமையுடன்‌ வாழ வேண்டும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ : 


(முனைவர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ முடிவுரையில்‌ கூறியவை....... ) 


இ 


சைவத்திலும்‌, வைணவத்திலும்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கு இடமே இல்லை என்று இங்கு 
பேசிய அனைவரும்‌ விளக்கியுள்ளனர்‌. 

சாதி ஏற்றத்தாழ்வு என்பது ஸ்மார்த்த பிராமணர்களின்‌ கோட்பாடு ஆகும்‌. 

சாதி ஏற்றத்தாழ்விற்கு எதிராக இராமானுஜர்‌ போரிட்டு, சமத்துவத்தை நடைமுறையில்‌ 
கொண்டு வந்தார்‌. 

இராமாஜரின்‌ வழியைப்‌ பின்பற்றி, ஜீயர்‌ சுவாமிகள்‌ தன்னுடைய மடத்தில்‌ 
சமத்துவத்தைக்‌ நடைமுறைப்‌ படுத்தி வருகின்றார்‌. 

திருக்குறளில்‌ சாதி ஏற்றத்தாழ்விற்கு இடமில்லை யாதலால்‌, நம்முடைய 
தொடக்கவிழாவைத்‌ திருவள்ளுவர்‌ மண்டபத்தில்‌ தொடங்கியிருக்கிறோம்‌. திருவள்ளுவர்‌ 
மண்டபத்திலிருந்து தொடங்கும்‌ இந்த ஊர்வலத்தின்‌ இறுதியில்‌, சமத்துவம்‌, அன்பு, 
ஐக்கியத்தின்‌ செய்தியைப்‌ பரப்பிய புனித தோமா அடக்கம்‌ பண்ணப்பட்ட, புனித தோமா 
பேராலயத்தை நாம்‌ சென்றடைவோம்‌. 

புனித தோமா வழித்‌ திராவிடக்‌ கிறிஸ்தவ நூல்தான்‌ திருக்குறள்‌ என்றும்‌, சைவ, வைணவ 
சமயங்கள்‌ இரண்டும்‌ புனித தோமா வழித்‌ திராவிடக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைகளே 
என்பதும்‌ முன்னமே விளக்கப்பட்டுள்ளன. 

ஆதி சங்கரரின்‌ அத்வைதக்‌ கோட்பாட்டினால்‌ கி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ சைவம்‌, 
வைணவம்‌ இரண்டும்‌ பிராமணீயத்திற்கு அடிமைப்பட்டுப்‌ போயின. 

இதனால்‌ சாதிவேறுபாட்டுக்‌ கொள்கை இல்லாத உண்மையான சைவ, வைணவ 
சமயங்களை மீண்டும்‌ கொண்டுவர, சைவ, வைணவ குருமார்கள்‌ காலம்‌ தோறும்‌ சாதி 


ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை எதிர்த்துப்‌ போராடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நிகழ்வு - | 


மயிலாப்பூரிலுள்ள திருவள்ளுவர்‌ பிறந்த இடத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர்‌ கோவிலில்‌ 
இருந்து திருவள்ளுவர்‌ கோவில்‌ தெரு, முண்டகக்கண்ணியம்மன்‌ கோவில்‌ தெரு - கச்சேரி சாலை 
வழியாக, புனித தோமா அடக்கம்‌ செய்யப்பட்டுள்ள சாந்தோம்‌ பேராலய வளாகத்திற்கு, திராவிட 


ஆன்மீக இயக்கத்தால்‌ நடத்தப்பட்ட ஊர்வலத்தில்‌ பதாகைகளில்‌ (8865) எழுதப்பட்டிருந்த 





முழக்கங்கள்‌: 


(குறிப்பு: இந்த முழக்கங்கள்‌ துண்டு வெளியீடாக அச்சிடப்பட்டு, மெளன ஊர்வலம்‌ சென்று 
கொண்டிருந்தபோது மக்களுக்கு அளிக்கப்பட்டது.) (6.30 முதல்‌ 7.00 வரை) 


ஊர்வல முழக்கங்கள்‌ : 


யார்‌ மேல்‌ சாதி? இந்தியாவின்‌ மீது படையெடுத்த அந்நியப்‌ பரம்பரை 

யார்‌ கீழ்‌ சாதி?அந்நியர்களை எதிர்த்த தியாகப்‌ பரம்பரை 

யார்‌ இடைப்பட்ட சாதி? அந்நியருக்கு அடிபணிந்த அடிமைப்‌ பரம்பரை 

மேல்‌ சாதி என்று சொல்ல வேண்டாம்‌! அந்நியராகி நிற்ப வேண்டாம்‌! 

கீழ்‌ சாதி என்று தயங்க வேண்டாம்‌! தியாகப்‌ பரம்பரை அது தானே! 
இடைப்பட்ட சாதியாக எண்ண வேண்டாம்‌! அடிமைப்‌ பரம்பரை அது தானே. 
இந்தியராக ஒன்றிணைவோம்‌! இனி நமக்குள்‌ சாதி வேண்டாம்‌! 

சாதியை நீக்கி வாழ்ந்திடுவோம்‌! சமமாகி ஒன்றாய்ச்‌ சேர்ந்திடுவோம்‌! 

இனி நம்‌ முழக்கம்‌ “ஒன்றே குலம்‌”, “ஒருவனே தேவன்‌” 


3 4 த &% % % % &% 34 





இனி நம்‌ கொள்கை “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளீர்‌” 

நிகழ்வு - ||| 

புனித தோமையார்‌ பேராலயம்‌ - திருமயிலை, சென்னை. 

இந்தியா சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையின்‌ பிடியிலிருந்து விடுதலை பெற இந்தியக்‌ 


கிறிஸ்தவர்கள்‌ எடுக்க வேண்டிய முயற்சிகள்‌ யாவை? என்ற தலைப்பில்‌ கிறிஸ்தவத்‌ 


தலைவர்களின்‌ தியான உரை மாலை 7.00 மணி முதல்‌ நடைபெற்றது. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


தூய தோமையர்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட சாந்தோம்‌ பேராலாய வளாகத்தில்‌ கூட்டம்‌ 


நடத்தப்படுவதற்கான காரணத்தை டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ விளக்கி, கூட்டத்தைத்‌ தொடங்கி 


வைத்தார்‌. 
(7.00 முதல்‌) 
தொடக்க ஜெபம்‌ ்‌ போதகர்‌ சம்பத்‌, 
- ஆதி இந்தியக்‌ கிறிஸ்தவ ஆன்மீகத்‌ திருச்சபை, இராயபுரம்‌. 
தொடக்க ஜெபப்‌ பாடல்‌ 5 சகோ. ஜெயக்குமார்‌ 
வரவேற்புரை 4 டாக்டர்‌ தெ. தேவகலா. 
முன்னுரை த டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌. 


துணைப்‌ பேராயர்‌ டாக்டர்‌ லாரன்ஸ்‌ பயஸ்‌: 


(கத்தோலிக்கத்‌ திருச்சபை சார்பாக, மயிலை துணைப்‌ பேராயர்‌ டாக்டர்‌ லாரன்ஸ்‌ பயஸ்‌ 


சொற்பொழிவின்‌ சுருக்கம்‌) 


௬ டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌, புனித தோமா வழி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌ பற்றி 
ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்‌. புனித தோமா அடக்கம்‌ பண்ணப்பட்ட இடமான 
இங்கு இக்கூட்டத்தை நடத்துகிறார்கள்‌. 

% கடந்த 22 ஆண்டுகளாக இவரை எனக்குத்‌ தெரியும்‌; இந்தியாவில்‌ உள்ள புனித தோமா 
கிறிஸ்தவம்‌ தான்‌ சைவ, வைணவ சமயங்களாக வளர்ந்துள்ளது என்று யாராலும்‌ மறுக்க 
முடியாதபடி, வரலாற்றுச்‌ சான்று களுடன்‌ நிறுவியுள்ளார்‌. 

௬ முனைவர்‌ மு. தெய்வநாயகத்தை ஒரு தீர்க்கதரிசியாகக்‌ கடவுள்‌ எடுத்துப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. வரலாற்றுச்‌ சான்றுகளின்‌ அடிப்படையிலான அவருடைய புதிய 
கண்டுபிடிப்புகளைப்‌ பற்றி விளக்கிவரும்‌ அவருடைய வெளியீடுகளை நான்‌ படித்து 
வருகிறேன்‌. இதுவரை யாருமே செய்திராதபடி, இந்த ஆராய்ச்சிக்‌ களத்தில்‌ அவர்‌ 
துணிவான நிலைகளை எடுத்திருக்கிறார்‌. 

சாதி ஏற்றத்தாழ்வை அகற்றுவதற்காக மாதாந்திர முழு இரவு ஜெபக்கூட்டத்தை 
ஓராண்டிற்கு நடத்திய பின்பு, அதன்‌ ஆண்டுவிழாவைக்‌ கொண்டாடுவதற்காக 
இக்கூட்டத்தை நடத்துகிறார்‌. உண்மையாகவே இது ஒரு மகத்தான சாதனை ஆகும்‌. 


அவருடைய பெரும்‌ முயற்சியை நாம்‌ பாராட்ட வேண்டும்‌. 


இணையத்தளம்‌: ஙWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


N 


நம்‌ தேச ஒற்றுமைக்காக நாம்‌ இடையறாது ஜெபிப்போம்‌. 

புனித தோமாவின்‌ தியாகமான ஊழியங்களை இந்தியா உணர்ந்து கொள்ளும்படிச்‌ 
செய்வதற்காக, திராவிட ஆன்மீக இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்திவரும்‌ டாக்டர்‌ 
மு.தெய்வநாயகம்‌, அவருடைய மகள்‌ டாக்டர்‌ தேவகலா மற்றும்‌ அவரது குழுவினர்‌ 


பாராட்டப்படத்தக்கவர்கள்‌. 


போதகர்‌ த. விக்டர்‌ தர்மராஜ்‌ : 


(பெந்தேகோஸ்தே திருச்சபை, உலகக்‌ கிறிஸ்தவ தமிழ்ப்‌ போதகர்‌ கவுன்சில்‌ தலைவர்‌ பாஸ்டர்‌ த. 


விக்டர்‌ தர்மராஜ்‌ உரையாற்றியதன்‌ சுருக்கம்‌.....) 


N 
N 


நம்‌ நாட்டில்‌ சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. 

சாதி ஏற்றத்தாழ்வை அகற்றுவதற்காக ஒவ்வொரு மாதமும்‌ முழு இரவு ஜெபக்கூட்டத்தை 
நடத்தி வரும்‌ டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ முயற்சியை முதலில்‌ நாம்‌ பாராட்ட 
வேண்டும்‌; அவரை நாம்‌ ஆதரிக்க வேண்டும்‌. நம்‌ சமுதாயம்‌ சாதி ஏற்றத்தாழ்விலிருந்து 
விடுதலை அடைவதற்காக இது போன்ற கூட்டங்களை ஒவ்வொரு மாநிலத்திலும்‌, 
ஒவ்வொரு மாநகரத்திலும்‌ நாம்‌ நடத்த வேண்டும்‌. 

மூடநம்பிக்கையிலிருந்து நம்முடைய தேசத்தை விடுவிப்பதற்காக, இந்தியாவிற்கு 
வெகுதூரத்திலிருந்து வந்த அருட்பணியாளர்கள்‌ தங்கள்‌ இன்னுயிரைத்‌ தியாகமாய்க்‌ 
கொடுத்தார்கள்‌. 

சாதி ஏற்றத்தாழ்வின்‌ பிடியிலிருந்து நம்‌ தேசத்தை விடுவிப்பதற்கு நாமும்‌ அப்படிப்பட்ட 
வைராக்கியம்‌ கொள்ள வேண்டும்‌. 

இந்தியாவில்‌ புனித தோமா வழி கிறிஸ்தவம்‌ பற்றி டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ 
ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்துள்ளார்கள்‌. முழு இந்தியாவையும்‌ கிறிஸ்து விற்குள்‌ கொண்டு 
வர, அவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 

டாக்டர்‌ தெய்வநாயகம்‌, அவரின்‌ மகள்‌ மற்றும்‌ அவருடைய குழுவினர்க்கு நாம்‌ ஆதரவு 
கொடுத்தால்‌, சாதி ஏற்றத்தாழ்வின்‌ பிடியிலிருந்து இந்தியாவை விடுவித்து, முழு 
இந்தியாவையும்‌ கிறிஸ்துவிற்குள்‌ கொண்டுவர முடியும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பேராயர்‌ டாக்டர்‌ 14. எஸ்றா சற்குணம்‌ : 


(1.0.1 திருச்சபை சார்பாக, பேராயர்‌ டாக்டர்‌ 14. எஸ்றா சற்குணம்‌ உரையாற்றுகையில்‌...) 


N 


மாதாந்திர முழு இரவு ஜெபக்கூட்டங்களை ஓராண்டு நடத்தி முடித்த பிறகு, அதன்‌ 
ஆண்டுவிழாவை, புனித தோமா பேராலயத்தில்‌ நாம்‌ கொண்டாடிக்‌ கொண்டு 
இருக்கிறோம்‌. 

டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ மற்றும்‌ அவரது குழுவினர்‌ “இந்தியாவில்‌ புனித தோமா வழிக்‌ 
கிறிஸ்தவம்‌” பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளனர்‌. அவர்களது ஆராய்ச்சிகளுக்கு சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ முனைவர்ப்‌ பட்டங்களை வழங்கியுள்ளது. 

சாதி ஏற்றத்தாழ்வு இந்தியாவைவிட்டு அகற்றப்பட வேண்டுமானால்‌ சங்கர மடங்களும்‌, 
சாதி ஏற்றத்‌ தாழ்வை நியாயப்படுத்தும்‌ மதப்‌ புத்தகங்களும்‌ வேரோடு அகற்றப்பட 


வேண்டும்‌. 


டாக்டர்‌ ரெட்டி, போதகர்‌ வண்ணை பீட்டர்‌ : 


(டாக்டர்‌ ரெட்டி, போதகர்‌ வண்ணை பீட்டர்‌ ஆகிய இருவருடைய சொற்பொழிவின்‌ சுருக்கம்‌...) 


N 


N 


சமுதாயத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்வுகள்‌ நீங்க, கிறிஸ்தவர்கள்‌ ஆற்ற வேண்டிய கடமைகளைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினர்‌. 


டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ ஆற்றி வருகின்ற பணிகளைப்‌ பாராட்டினார்கள்‌. 


டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ : 


(டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ முடிவுரையில்‌ கூறியவை......... ) 
௬ புனித தோமா வழி இந்தியக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைகளே சைவ, வைணவ சமயங்கள்‌. 
௬ ஆரியப்‌ பிராமணர்களால்‌ கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 
கொள்கை உருவாக்கப்பட்டது. 
௬ சைவ, வைணவ சமயங்கள்‌ கி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ ஆதிசங்கரரால்‌ திரிக்கப்பட்டு, 
சிதைக்கப்பட்டன. 
௬ புனித தோமா வழி இந்தியக்‌ கிறிஸ்தவமான சைவ, வைணவத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 


கோட்பாட்டை ஆதிசங்கரர்‌ புகுத்தினார்‌. அத்வைதக்‌ கோட்பாடு மூலமாக சைவ, 


வைணவத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளின்‌ தரத்தைக்‌ குறைத்து, சிதைத்தார்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


௬ சாதி ஏற்றத்தாழ்வைப்‌ பரப்புவதற்கும்‌, நிலை நிறுத்துவதற்கும்‌ ஆதிசங்கரர்‌ இந்தியாவில்‌ 


சங்கர மடங்களை நிறுவினார்‌. 

ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவமும்‌, புனித தோமா வழி இந்தியக்‌ கிறிஸ்தவமும்‌ சாதி, இன 
ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும்‌. 

௬ சாதி, இன ஏற்றத்தாழ்வை அகற்றுவதற்கான கிரயத்தைச்‌ செலுத்த வேண்டியவர்கள்‌ 
கிறிஸ்தவர்களே. 


௬ இக்கூட்டத்தில்‌ அறிவிக்கப்பட்டவைகளை நாம்‌ செயல்‌ முறைப்படுத்த வேண்டும்‌. 
இந்தியச்‌ சமுதாயத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற, மாதந்தோறும்‌ ஜெபக்கூட்டங்கள்‌ 
நடைபெற்று வருகின்றன. இந்த ஜெபக்கூட்டங்களில்‌ பங்குகொண்டு, பிரார்த்தனையில்‌ ஈடுபட 
உங்களை அன்புடன்‌ அழைக்கின்றோம்‌. 

- டாக்டர்‌ தெ. தேவகலா. 
- (24 ஆம்‌ தேதி கூட்ட அறிக்கை - தமிழில்‌ மொழிபெயர்ப்பு திரு. சந்திரசேகரன்‌) 
பின்னிணைப்பு |!/ 
விளக்கப்படங்கள்‌ 
பின்னிணைப்பு - V 
மதமாற்றத்‌ தடைச்‌ சட்டக்‌ காலத்தில்‌ - சவால்‌ வகுப்புகள்‌. 


டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌, தாம்‌ கண்ட ஆய்வு உண்மைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு, 
“தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌” என்ற தலைப்பில்‌ ஆறு மாத டிப்ளமோ பயிற்சி வகுப்புகள்‌ 
சென்னை குருகுலம்‌ இறையியல்‌ கல்லூரியில்‌ 15.09.2003 முதல்‌ தொடங்கி நடத்தி வந்தார்கள்‌. 


இப்பயிற்சி வகுப்பில்‌ படித்து வரும்‌ மாணவர்கள்‌, பயிற்சி வகுப்புகளை நடத்துகின்ற டாக்டர்‌ 


தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ ஆராய்ச்சிகளின்‌ மையப்பொருள்‌ 


“திருக்குறள்‌ ஒரு தோமா வழி 


திராவிடக்‌ கிறிஸ்தவ நூலே” 


“இந்தியா ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடே” 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எனும்‌ உண்மைகளை ஆய்வு அடிப்படையில்‌ அறிந்தவுடன்‌, இவ்வுண்மைகளை மக்களுக்கு 


வெளிப்படுத்த வேண்டும்‌ என மிகவும்‌ வாஞ்சை கொண்டனர்‌. 


எனவே, தமிழக அரசால்‌ மதமாற்றத்‌ தடைச்‌ சட்டம்‌ கொண்டு வரப்பட்டு, அச்சட்டம்‌ 


நடைமுறையில்‌ இருக்கும்போது, 

மறைந்து கிடக்கும்‌ மறுக்க முடியாத மாபெரும்‌ வரலாற்று உண்மைகள்‌! 
எனும்‌ பெயரில்‌ 

“திருக்குறள்‌ ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நூலே ”, 

“இந்தியா ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நாடே” 


எனும்‌ தலைப்புகளில்‌, துண்டு வெளியீடும்‌, சுவரொட்டியும்‌ அச்சிட்டு, டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ 
அவர்களை அழைத்து, சவால்‌ வகுப்புகள்‌ நடத்தினர்‌. வகுப்புகளில்‌ ஏறக்குறைய 500க்கும்‌ 
மேற்பட்டோர்‌ பதிவு கட்டணம்‌ செலுத்திப்‌ பயின்றனர்‌. வகுப்புகளில்‌ பி.எச்டி., பட்டம்‌ பெற்ற 
இந்து சமய அறிஞர்களும்‌ கலந்து கொண்டனர்‌. பிஎச்‌.டி. பட்டம்‌ பெற்ற இந்து அறிஞர்கள்‌ 





மற்றும்‌ பிற அறிஞர்களின்‌ கேள்விகள்‌ உட்பட வகுப்பில்‌ எழுப்பப்பட்ட ஐயங்கள்‌ அனைத்தையும்‌ 
டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அகற்றினார்கள்‌. இறுதியில்‌ இக்கருத்துகளைப்‌ புரிந்து கொண்ட 


அன்பர்கள்‌, டாக்டர்‌ தெய்வநாயகம்‌ அவர்களிடம்‌ தங்கள்‌ மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்துச்‌ சென்றனர்‌. 


இறையருளால்‌ வகுப்புகள்‌ இனிது நிறைவு பெற்றன. 





கேள்வி - பதில்‌ 
உடல்‌ - உயிர்‌ - ஆன்மா - கடவுள்‌ - வேறுபாடுகள்‌ 
1. “ஆன்மீகம்‌”- என்றால்‌ என்ன? 
ஆன்மாவைப்‌ பற்றி சிந்தித்தல்‌ “ஆன்மீகம்‌” எனப்படும்‌. 
ன்‌ ஆன்மீக வாழ்க்கை - என்றால்‌ என்ன? 


ஆன்மாவைப்‌ பற்றி அறிந்து, அந்த அறிவுக்கேற்ப வாழ முயலும்‌ வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை 


என்பதாகும்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


3. உடல்‌ எவற்றால்‌ ஆனது? 
நிலம்‌ - நீர்‌ - நெருப்பு - காற்று - ஆகாயம்‌ ஆகிய பஞ்ச பூதங்களால்‌ ஆனது. 
4. உயிருக்கு உருவம்‌ உண்டா? 


உயிருக்கு மட்டுமே உருவம்‌ உண்டு. உயிர்‌ உடலை விட்டு நீங்கும்போது உருவம்‌ அழியத்‌ 
தொடங்குகிறது. 


5. உயிர்‌ என்பது என்ன? 


உடல்‌ அழியாமல்‌ இருப்பதற்குக்‌ காரணமாய்‌ இருப்பது உயிர்‌ ஆகும்‌. இது ஆவி (ற்‌) என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. 


6. உயிரினங்கள்‌ எத்தனை வகைப்படும்‌? 


உயிரினங்கள்‌ ஆறு வகைப்படும்‌. உயிரினங்களுக்குரிய ஆறு வகையான அறிவுகளின்‌ 


அடிப்படையில்‌ உயிரினங்கள்‌ ஆறு வகையாகப்‌ பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. 


ம. ஆறு அறிவுகள்‌ எவை? 


1) தொட்டு அறிதல்‌ - அதற்குப்‌ பயன்படும்‌ உறுப்பு - உடல்‌. 
2) சுவைத்து அறிதல்‌  - அதற்குப்‌ பயன்படும்‌ உறுப்பு - வாய்‌. 
3) நுகர்ந்து அறிதல்‌ - அதற்குப்‌ பயன்படும்‌ உறுப்பு - மூக்கு. 
41) கண்டு அறிதல்‌ - அதற்குப்‌ பயன்படும்‌ உறுப்பு - கண்‌. 
5) கேட்டு அறிதல்‌ - அதற்குப்‌ பயன்படும்‌ உறுப்பு - காது. 
6) சிந்தித்து அறிதல்‌ - அதற்குப்‌ பயன்படும்‌ கருவி - உள்ளம்‌. 


6. ஆறாவது அறிவிற்கு அடிப்படையான உறுப்பு எது? 
ஆன்மா - உள்ளம்‌ (5௦). 


9. ஆன்மாவும்‌ மனமும்‌ ஒன்றா? வேறுவேறா? 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ஒன்றல்ல; வேறுவேறானவை. 


10. ஆன்மா உடலைப்‌ பயன்படுத்த எது தேவை? 
உயிர்‌ 
11. எல்லா உயிரினங்களுக்கும்‌ இயல்பிலேயே இருக்கும்‌ உணர்விற்குப்‌ பெயர்‌ என்ன? 


இயல்பூக்க அறிவு (Natural Instinct). 

12. ஆன்மா வேலை செய்வதற்கு அடிப்படைத்‌ தேவை எது? 
அக ஒளி - இறைவனின்‌ அருள்‌. 

13. ஆன்மாவிற்கு உரிய சிறப்பு அம்சம்‌ எது? 

ஆளுகை (அ) ஆட்சி செய்வது ஆகும்‌. 

14. பேரண்டத்தை இயக்குவது எது? 

பேருயிர்‌. 

15. பேரான்மாவின்‌ மறுபெயர்‌ என்ன? 

கடவுள்‌. 


16. போன பிறவி, இந்தப்‌ பிறவி, அடுத்த பிறவி கொள்கை உடையவர்களுக்கு ஆன்மாவைத்‌ 
தெரியுமா? 


தெரியாது. 


18 சார்வாகக்‌ கொள்கை உயிரைப்‌ பற்றியும்‌, ஆன்மாவைப்‌ பற்றியும்‌ தெளிவாக விளக்கம்‌ 


தருகிறது. சரியா-தவறா? 


தவறு. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


18.  சிவஞானபோதத்தில்‌ உயிர்‌ பற்றிய விளக்கம்‌ உண்டா? 

இல்லை. 

19. இந்துத்துவா கொள்கையில்‌ ஆன்மா, கடவுள்‌ பற்றிய கொள்கை உண்டு; சரியா-தவறா? 
தவறு. 

20. அகக்கண்‌ வேலை செய்ய எது தேவை? 

அக ஒளி. 

நற்செய்தி அறிவிக்கும்‌ முறை : 

21. பவுலின்‌ சுவிசேஷ அறிவிப்பு முறையை அப்போஸ்தலர்‌ எந்த அதிகாரம்‌ தெரிவிக்கிறது? 
அப்போஸ்தலர்‌ 17ஆம்‌ அதிகாரம்‌ 


22. பிற மதத்தினரின்‌ வேதநூல்களைத்‌ தெரிந்து கொள்வது அவசியமா? வேத ஆதாரத்துடன்‌ 


கூறுக. 
மிகவும்‌ அவசியம்‌ ஆகும்‌. (ஐ கொரிந்தியர்‌ 9: 21-23, அப்போஸ்தலர்‌ 17ஆம்‌ அதிகாரம்‌). 
23. எந்த அடிப்படையில்‌ நற்செய்தி அறிவிக்க வேண்டும்‌? 


கேட்கின்றவருடைய பண்பாடு, மொழி, நம்பிக்கை அடிப்படையில்‌ நற்செய்தி அறிவிக்க 
வேண்டும்‌ (| கொரிந்தியர்‌ 9ஆம்‌ அதிகாரம்‌, அப்போஸ்தலர்‌ 17ஆம்‌ அதிகாரம்‌. ). 


அனைவர்க்கும்‌ கடவுள்‌ 
24. கடவுள்‌ இஸ்ரவேலர்க்கு மட்டும்‌ கடவுளா? பழைய ஏற்பாட்டு வசன ஆதாரம்‌ தருக. 
கடவுள்‌ இஸ்ரவேலர்க்கு மட்டுமல்ல; அனைவர்க்கும்‌ கடவுள்‌ ஆவார்‌. ஆமோஸ்‌ 9:7. 


23. யேகோவா என்னும்‌ நாமத்தினால்‌ நான்‌ அவர்களுக்கு அறியப்படவில்லை என்ற 


வசனத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அவர்கள்‌ யார்‌? 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


அவர்கள்‌ - “ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு” என்ற முற்பிதாக்களுக்கு யேகோவா என்னும்‌ 


பெயரால்‌ கடவுள்‌ அறியப்படவில்லை. (யாத்திராகமம்‌ 6:3) 
26. ஆமோஸ்‌ 9:7இன்‌ அடிப்படைக்‌ கருத்து என்ன? 


கடவுள்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு மட்டுமல்லாமல்‌, எல்லாருக்கும்‌ கடவுளாக இருக்கிறார்‌ 


என்பதாகும்‌. 

21. கடவுள்‌ எதனுடைய அடையாளமாக நோவா கொடுத்த பலியை ஏற்றுக்‌ கொண்டார்‌? 
தம்‌ மகன்‌ இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ பலியாகப்‌ போவதன்‌ அடையாளமாக. 
இஸ்ரவேல்‌ - யூதம்‌ - பழைய ஏற்பாடு - புதிய ஏற்பாடு 

28. எந்த ஆண்டில்‌ இஸ்ரவேல்‌ நாடு அழிக்கப்பட்டது? 

கி.மு. 721 இல்‌ 

29. எந்த ஆண்டில்‌ யூதேயா நாடு அழிக்கப்பட்டது? 

கி.மு. 586இல்‌ 

30. எந்த ஆண்டில்‌ இருந்து யூதநாடு புத்துயிர்‌ பெறத்‌ தொடங்கியது? 

கி.மு. 516 இலிருந்து. 

31. பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள இரண்டு சமயங்கள்‌ யாவை? 

இஸ்ரேல்‌ சமயம்‌, யூத சமயம்‌. 


32. பைபிளில்‌ உள்ள மூன்று வெவ்வேறு சமயங்களும்‌ (இஸ்ரேல்‌, யூதம்‌, கிறிஸ்தவம்‌) 


யாருடைய வழிபாட்டை அடிப்படையாகக்‌ கொண்டவை? 
முற்பிதா என்று சொல்லப்படும்‌ ஆபிரகாமின்‌ வழிபாட்டை அடிப்படையாகக்‌ கொண்டவை. 
33. உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு மேல்‌ கேருபீன்களை வைத்தது யார்‌? 


சாலமோன்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


34, சாலமோன்‌ அந்நிய தெய்வங்களுக்கு மேடையைக்‌ கட்டியதைக்‌ கூறும்‌ வசனம்‌ எது? 

| இராஜாக்கள்‌ 11:7 

35. புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள 27 புத்தகங்களும்‌ யூத சமயத்திற்கும்‌, கிறிஸ்தவ சமயத்திற்கும்‌ 
உள்ள வேறுபாடுகளை நன்கு புரிந்து கொண்ட பிறகு எழுதப்‌ பட்டவை அல்ல. இதை விளக்கும்‌ 


வசனங்கள்‌ குறிப்பிடுக. 


அப்போஸ்தலர்‌ 21: 24-26; யாக்கோபு 1: 1. (அனைவர்க்கும்‌' என்று குறிப்பிடப்படாமல்‌ “12 
கோத்திரத்தார்க்கு எழுதப்‌ பட்டது” என்பது நோக்கற்குரியது.) 


36. அப்போஸ்தலர்‌ 21:26 இன்‌ முக்கியப்‌ பொருள்‌ எது? 

யூதத்திலிருந்து கிறிஸ்தவம்‌ முழுமையாகப்‌ பிரிவதற்கு முன்‌ புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. 
கிறிஸ்து பலியானார்‌ என்ற சத்தியத்தை, பவுல்‌ அப்பொழுது முழுமையாகப்‌ புரிந்து 
கொள்ளவில்லை. 

ai, எசனேய மக்கள்‌ வாழ்ந்த காலக்‌ கட்டம்‌ எது? 

கி.மு. முதலாம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. முதலாம்‌ நூற்றாண்டு வரை. 

38. பலியிடப்படும்‌ விலங்குகள்‌ எவ்வகை விலங்குகளாயிருந்தன? 

ஓரறிவு உயிர்களான தாவரங்களை மட்டுமே உண்டு வாழும்‌ விலங்குகளாயிருந்தன. 

39. புலால்‌ உணவைக்‌ குறித்து எந்தத்‌ திருச்சபைக்குப்‌ பிரச்சினை வந்தது? 

ரோமத்‌ திருச்சபைக்கு 

40. முதன்‌ முதல்‌ கர்த்தருக்குப்‌ பலியிட்டவன்‌ ஆபேல்‌. சரியா - தவறா? 

தவறு, 

41. பலிக்கும்‌, காணிக்கைக்கும்‌ உள்ள வேறுபாடு என்ன? 

பலி என்பதில்‌ இரத்தம்‌ சிந்தப்பட வேண்டும்‌. காணிக்கை என்பது அப்படியல்ல. 


42. முதன்முதலாகக்‌ கடவுளுக்குப்‌ பலி செலுத்தியது யார்‌? 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


நோவா. 

43. முதன்முதல்‌ புறஜாதியாரிடம்‌ அனுப்பப்பட்ட சீஷன்‌ யார்‌? 

பேதுரு. 

44, தோமா வழிக்‌ கிறிஸ்தவர்‌ என்றால்‌ உலகளாவிய நிலையில்‌ யாரைக்‌ குறிக்கும்‌? 
சீரியக்‌ கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கும்‌... 

45. ஆவியின்‌ வரங்களில்‌ முதலாவது வரம்‌ எது? 

ஞான வரம்‌. 

இஸ்ரவேல்‌ வழிபாடு, யூத வழிபாடு 

46. பழைய ஏற்பாட்டில்‌ கல்‌ நட்டு, கடவுள்‌ வழிபாடு செய்ததற்கான சான்றுகளைக்‌ கூறுக. 
a. ஆதியாகமம்‌ 28:18,19 


b. ஆதியாகமம்‌ 31:45-48 


௦. யாத்திராகமம்‌ 24:4 

0. யோசுவா 24:26-28 
e. யோசுவா 4:20 

ர. ஐ சாமுவேல்‌ 7:12 


47. யாக்கோபு கல்தூண்‌ (தமிழில்‌ சிவலிங்கம்‌) வைத்துக்‌ கடவுளை வழிபட்ட இடத்தின்‌ பெயர்‌ 


என்ன? 


பெத்தேல்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


48. தமிழர்களின்‌ சிவலிங்க வழிபாடு, இஸ்ரவேல்‌ வழிபாடு, சிந்துவெளி வழிபாடு, - கால 
வரிசைப்படி எழுதுக. 


சிந்துவெளி வழிபாடு. 
இஸ்ரவேல்‌ வழிபாடு. 
தமிழர்களின்‌ சிவலிங்க வழிபாடு. 


49. இஸ்ரேல்‌ வழிபாட்டிலும்‌, யூத வழிபாட்டிலும்‌ கடவுளின்‌ வாகனங்களாக 


வைக்கப்பட்டவை யாவை? 
கன்றுக்குட்டி, கேருபீன்கள்‌. 
50. ஆகமம்‌ எதை விளக்குகிறது? 


கோவில்கள்‌ எப்படிக்‌ கட்டப்பட வேண்டும்‌ என்று விளக்கும்‌ முறை ஆகம முறை ஆகும்‌. 


(எருசலேம்‌ ஆலய கட்டட முறை). 
ஆன்மீகம்‌ - அரசியல்‌ 
ols முதன்முதல்‌ யாரால்‌, எந்த நூற்றாண்டில்‌ சிலுவைக்குச்‌ சிறப்பு கொடுக்கப்பட்டது? 


கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டில்‌ கான்ஸ்டன்டைன்‌ என்ற ரோமப்‌ பேரரசனால்‌ சிலுவைக்குச்‌ சிறப்பு 


கொடுக்கப்பட்டது. 

52. பைபிளில்‌ உள்ள எத்தனை புத்தகங்கள்‌ ஆசியர்களால்‌ எழுதப்பட்டவை? 

அனைத்துப்‌ புத்தகங்களும்‌ 

வி, கிறிஸ்தவ ஆன்மீகம்‌ எந்த நூற்றாண்டில்‌ கிறிஸ்தவ அரசியல்‌ மதமாக மாற்றப்பட்டது? 
கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டில்‌. 


94. ஆசியாவில்‌ தோன்றிய கிறிஸ்தவம்‌ யாருடைய கால முதல்‌ ஐரோப்பியக்‌ கிறிஸ்தவமாக 


ஆக்கப்பட்டது? 


கான்ஸ்டன்டைன்‌ கால முதல்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பெளத்தம்‌ : 

55. உடலைத்‌ தவிர உயிர்‌ என்ற ஒன்று உள்ளது என்று முதன்முதல்‌ கூறியவர்‌ யார்‌? 
புத்தர்‌ 

56. ஹீனயானம்‌ - பொருள்‌ என்ன? 

சிற்றூர்தி. 


57.  ஹீனயான பெளத்தத்திற்கு மற்றொரு பெயர்‌ என்ன? 
தேரவாத பெளத்தம்‌. 
56. சமணத்திலும்‌, பெளத்தத்திலும்‌ உள்ள நினைவுக்கல்‌ எந்தப்‌ பெயரில்‌ குறிக்கப்படுகிறது? 
“ஸ்தூபி. 
29, சமணத்திலும்‌, பெளத்தத்திலும்‌ எதற்காக “ஸ்தூபிகள்‌ 
நிறுவினர்‌? 
புத்தர்‌, மகாவீரர்‌ மற்றும்‌ பெளத்த, சமண குருமார்களின்‌ நினைவாக ஸ்தூபிகளை நிறுவினர்‌. 
60. மகாயான பெளத்த சமயத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ யாவை? 


இவ்வுலகையும்‌, அண்டசராசங்களையும்‌ படைத்த பரம்பொருள்‌ புத்தர்‌. 
இவர்‌ மக்களின்‌ துன்பத்தைப்‌ போக்க மனித உருவில்‌ வந்தார்‌. 


மனித உருவில்‌ வந்த அவர்‌, மனிதர்களுக்காகத்‌ தன்னையே பலியாகக்‌ கொடுத்தார்‌. 


xxx 


அவரை நம்பி சரணடைந்தால்‌ விடுதலை அடையலாம்‌. 
61. புத்தர்‌ - பொருள்‌ என்ன? 


புத்தர்‌ - குரு (Teacher). 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


62. கிறிஸ்தவத்தில்‌ இருந்து, மகாயான பெளத்த சமயம்‌ பெற்றுக்‌ கொண்ட மூவொரு கடவுள்‌ 


கொள்கையின்‌ பெயர்‌ என்ன? 


முத்திருமேனிக்‌ கொள்கை. 


63. முத்திருமேனி - விளக்கம்‌ தருக. 


மஹாயான பெளத்தத்தின்‌ முக்கியக்‌ கோட்பாடு முத்திருமேனிக்‌ கோட்பாடு ஆகும்‌. இது 
கிறிஸ்தவ திரித்துவக்‌ கொள்கை ஆகும்‌. 


தர்மகாயா ன்‌ அறத்திருமேனி - பிதா 
சம்போககாயா- இன்பத்திருமேனி - பரிசுத்த ஆவி 
நிர்மாணகாயா- படைக்கப்பட்ட திருமேனி - குமாரன்‌. 


64. மஹாயான பெளத்த மதத்திற்கும்‌, ஹீனயான பெளத்த மதத்திற்கும்‌ அடிப்படை வேறுபாடு 


என்ன? 


ஹீனயான பெளத்தத்தில்‌ கடவுள்‌ பற்றிய கொள்கை எதுவும்‌ சொல்லப்படவில்லை. மஹாயான 
பெளத்தத்திற்கு அடிப்படையே கடவுள்‌ கொள்கை. கிறிஸ்தவத்தின்‌ செல்வாக்கு பெற்ற பெளத்த 


வடிவம்‌ மஹாயான பெளத்தம்‌. 


மஹாயான பெளத்தத்தில்‌ முத்திருமேனி கோட்பாடு, போதிசத்துவர்‌ கோட்பாடு ஆகியவை 


அடிப்படையாக உள்ளன. 

65.  அமிதாப புத்தர்‌ - என்பது யாரைக்‌ குறிக்கும்‌? 

பிதா. 

66.  'போதிசத்துவர்‌' கோட்பாடு யாரைக்‌ குறிக்கும்‌? 
மனிதனாக வந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌. 


67. இரண்டாம்‌ வருகை - வைணவத்திலும்‌, பெளத்தத்திலும்‌ எந்தப்‌ பெயரால்‌ 
குறிக்கப்படுகிறது? 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


வைணவம்‌ - கல்கி அவதாரம்‌ 

பெளத்தம்‌ - மைத்ரேய புத்தர்‌ 

68. மகாயான பெளத்த சமயத்தின்‌ இலக்கியங்கள்‌ எந்த மொழியில்‌ எழுதப்பட்டுள்ளன? 
சமஸ்கிருதம்‌. 

சங்க இலக்கியம்‌ : 


69. பழமையான தமிழரின்‌ / திராவிடரின்‌ வழிபாடு முறை பற்றி அறிய உதவும்‌ 


இலக்கியங்களின்‌ பெயர்‌ என்ன? 
சங்க இலக்கியங்கள்‌. 
70. சங்க இலக்கியத்தின்‌ காலம்‌ என்ன? 


ஏறக்குறைய கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கும்‌, கி.பி. மூன்றாம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்பட்ட 
காலத்தைச்‌ சேர்ந்தவை. 


71. சங்க இலக்கியங்கள்‌ யாவை? 

பத்துப்பாட்டும்‌ எட்டுத்தொகையும்‌ சங்க இலக்கியங்கள்‌ ஆகும்‌. 

72. சங்க இலக்கியத்தில்‌ ஆதாம்‌, ஏவாள்‌ எவ்வாறு குறிக்கப்‌ படுகின்றனர்‌? 

ஆதன்‌, அவ்வை. 

13, சங்க இலக்கியத்தில்‌ ஆதாமைப்‌ படைத்த கடவுள்‌ எவ்வாறு குறிக்கப்படுகின்றார்‌? 
ஆதன்‌ , தந்தையார்‌ - ஆந்தையார்‌. 


74. பழந்தமிழர்‌ சமுதாய அமைப்பு தாய்‌ வழி சமுதாய அமைப்பா? தந்தை வழி சமுதாய 


அமைப்பா? 


தாய்‌ வழி சமுதாய அமைப்பு. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


த்க்‌ சங்க இலக்கியத்தில்‌ முக்கிய இடம்‌ பெற்றுள்ள பெண்‌ தெய்வத்தின்‌ பெயர்‌ என்ன? 


'கொற்றவை'. கடவுளைப்‌ பெண்ணுருவில்‌ கண்டனர்‌. கொற்றவை என்பதற்கு 'வெற்றியைத்‌ தரும்‌ 


தாய்‌' என்று பொருள்‌. 

76. சங்க இலக்கியத்தில்‌ சிவலிங்கத்திற்கு என்ன பெயர்‌? 

கந்து. 

71. சங்க இலக்கியத்தில்‌ முக்கிய இடம்‌ பெற்றுள்ள ஆண்‌ தெய்வத்தின்‌ பெயர்‌ என்ன? 
வேலன்‌. 

78. சங்க இலக்கியத்தில்‌ சிவலிங்கத்திற்குப்‌ பலி செலுத்தினரா? 

பலி செலுத்தினர்‌. 

திருக்குறள்‌: 

79. திருக்குறள்‌ சங்க இலக்கியத்தில்‌ ஒன்று. சரியா? தவறா? 

தவறு. திருக்குறள்‌ பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று. 

80. திருக்குறள்‌ இயற்கைநெறி காலத்தைச்‌ சார்ந்ததா? அறநெறி காலத்தைச்‌ சார்ந்ததா? 
அறநெறி காலத்தைச்‌ சார்ந்தது. அதாவது, கிறித்துவிற்குப்‌ பிற்பட்ட நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. 


61. உலக மொழிகளில்‌ 46 மொழிக்கு மேல்‌ மொழி பெயர்க்கப்‌ பட்ட பழமையான தமிழ்‌ நூல்‌ 
எது? 


திருக்குறள்‌. 


82. கிறிஸ்டாஸ்‌ “இட்ழ்ண்ள்ற்ர்ள்‌” என்ற கிரேக்கப்‌ பெயருக்கு இணையாக, திருக்குறளில்‌ 


காணப்படும்‌ தமிழ்ப்‌ பெயர்‌ என்ன? 


இறைவன்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


83. திருக்குறளை முதன்முதல்‌ (லத்தீன்‌) மொழிபெயர்த்தவர்‌ யார்‌? 
வீரமாமுனிவர்‌ என்கிற கான்ஸ்டன்டைன்‌ ஜோசப்‌ பெஸ்கி. 

84. பாயிரம்‌ என்றால்‌ என்ன? 

நூலுக்கு முன்பாகச்‌ செய்யப்படும்‌ முன்னுரை. 

85.  பாயிரத்தின்‌ இரண்டு வகைகள்‌ யாவை? 

பொதுப்பாயிரம்‌, சிறப்புபாயிரம்‌. 

86. திருக்குறளில்‌ சிலுவையில்‌ பலியான கிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ எது? 
(பொறிவாயில்‌) ஐந்தவித்தான்‌. 

87. சிலுவை என்பதன்‌ சீரிய மொழிப்‌ பெயர்‌ என்ன? 

சிலிபோ. 

88. திருக்குறளில்‌ “சிலுவை”யைக்‌ குறிக்க எந்தப்‌ பெயர்‌ பயன்‌ படுத்தப்பட்டுள்ளது? 


“பொறி”. அதாவது, கருவி என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால்‌ இந்தியாவில்‌ சிலுவையில்‌ 
அறைந்து கொலை செய்யும்‌ பழக்கம்‌ இல்லாததால்‌, கொலை செய்யப்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ கருவி 


எனும்‌ பொருளில்‌ “பொறி” எனும்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 


89. திருக்குறளில்‌ “நானே வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனுமாயிருக்கிறேன்‌” என்பதை விளக்கும்‌ 
குறள்‌ எது? 


“பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌” 1:6 
90. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை எத்தனையாவது திருக்குறள்‌ எடுத்துக்‌ கூறுகிறது? 
25ஆவது குறள்‌. மூன்றாம்‌ அதிகாரம்‌ - நீத்தார்‌ பெருமை. 


“ஐந்தவித்தான்‌ ஆற்றல்‌ அகல்விசும்‌ புளார்கோமான்‌ இந்திரனே சாலும்‌ கரி”. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


91. திருக்குறளில்‌ பிதாவை வாழ்த்தும்‌ அதிகாரம்‌ எது? 
'கடவுள்‌ வாழ்த்து' - முதல்‌ அதிகாரம்‌. 

92. திருக்குறளில்‌ பரிசுத்த ஆவியை வாழ்த்தும்‌ அதிகாரம்‌ எது? 
'வான்‌ சிறப்பு' - இரண்டாம்‌ அதிகாரம்‌. 


93. திருக்குறளில்‌ விண்ணிலிருந்து மனித உருவத்தில்‌ வந்த கடவுளை வாழ்த்தும்‌ அதிகாரம்‌ 
எது? 


'நீத்தார்‌ பெருமை' - மூன்றாம்‌ அதிகாரம்‌. 
94. பிதா, பரிசுத்த ஆவி, குமாரன்‌ மூவரையும்‌ இணைத்து வள்ளுவர்‌ கூறும்‌ தொடர்‌ எது? 
‘இயல்புடைய மூவர்‌”. 


95. "மனித உருவத்தில்‌ வந்த கடவுளின்‌ பெருமையை வேதம்‌ காட்டிவிடும்‌” எனும்‌ குறளில்‌ 
மனித உருவில்‌ வந்த கடவுள்‌ எவ்வாறு குறிக்கப்படுகிறார்‌? 


“நிறைமொழி”. 

96. “இருமை வகை தெரிந்து” எனும்‌ குறளில்‌ வரும்‌ இருமை என்பது என்ன? 
இம்மை - மறுமை. 

அதாவது, இவ்வுலகம்‌ - மறுஉலகம்‌. 

97. திருக்குறள்‌ முழுவதையும்‌ முதன்முதல்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தவர்‌ யார்‌? 
G.ப. போப்‌. 

98. திருக்குறள்‌ எந்த வெண்பாவால்‌ ஆனது? 


குறள்‌ வெண்பா - குறுகிய வெண்பா - குறள்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


99. திருக்குறளில்‌ கூறப்படும்‌ “இருள்சேர்‌ இருவினைகள்‌” யாவை? 


% ஜென்ம பாவம்‌ - ஆதாம்‌ செய்த தீவினை - 0iஜginal Sin 


௬ கர்ம பாவம்‌ ன அவரவர்‌ செய்கின்ற தீவினை - Inia Sin 
100. பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு - என்பதில்‌ வரும்‌ பொருள்‌ என்பது என்ன? 
மீட்பு (இரட்சிப்பு - 59021௦) 
101. “அகல்‌ விசும்புளார்‌ கோமான்‌ இந்திரன்‌” என்பதில்‌ வரும்‌ இந்திரன்‌ என்பவர்‌ யார்‌? 


'இந்திரன்‌' என்றால்‌ தலைவன்‌ என்று பொருள்‌. இராஜாக்களுக்குத்‌ தலைவன்‌ இராஜேந்திரன்‌, 


நரர்களுக்குத்‌ தலைவன்‌ நரேந்திரன்‌. எனவே, அகல்‌ விசும்புளார்‌ கோமான்‌ இந்திரன்‌' என்பதற்கு, 





அகன்ற வானிலுள்ள தூதர்களின்‌ தலைவன்‌. அதாவது கர்த்தருடைய தூதன்‌ என்று பொருள்‌. 


102. குறளில்‌ இடைச்‌ செருகல்‌ செய்யமுடியாதபடி, குறளில்‌ உள்ள கட்டமைப்பு 


அமைந்துள்ளதைக்‌ காட்டும்‌ எண்‌ எது? 

ஏழு. 

103. குறளில்‌ மொத்தம்‌ எத்தனை அதிகாரங்கள்‌, எத்தனை குறள்கள்‌ உள்ளன? 
133 அதிகாரங்கள்‌. 1330 குறட்பாக்கள்‌. 


104. தமிழ்‌ வேதாகமத்தில்‌ கடவுள்‌ என்ற சொல்லுக்குப்‌ பதில்‌ தேவன்‌ என்று 


மொழிபெயர்க்கப்படக்‌ காரணமாயிருந்தவர்‌ யார்‌? 
இலங்கையைச்‌ சேர்ந்த யாழ்ப்பாணம்‌ ஆறுமுகநாவலர்‌ என்ற சைவர்‌. 
105. சான்றோர்‌ என்ற சொல்‌ தரும்‌ பொருள்‌ என்ன? 


சால்பு உடையவன்‌ சான்றோன்‌. சால்பு என்றால்‌ நிறைவு. பரிசுத்த ஆவியின்‌ (அருள்‌) நிறைவு 
பெற்றவன்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


106. நாணுடைமை என்றால்‌ என்ன பொருள்‌? 


நாணுடைமை * நாண்‌ , உடைமை. நாண்‌ - நாணம்‌ -வெட்கம்‌. தவறு செய்ததற்கு வருந்துதல்‌ - 
நாண்‌ உடைமை. தவறு செய்துவிட்டால்‌, அதை நியாயப்படுத்தாமல்‌, அதற்காக நாணமடைய 


வேண்டும்‌. 

107. திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களின்‌ காலம்‌ எது? 
கி.பி 1200 - கி.பி 1400. 

108. மாண்டார்‌ என்றால்‌ என்ன பொருள்‌? அது யாரைக்‌ குறிக்கும்‌? 


மாண்டார்‌ - மாண்பு உடையவர்கள்‌. இயல்புடைய மூவராகிய பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியைக்‌ 


குறிக்கும்‌. 


109. பெயர்‌ அளவில்‌ ஞானஸ்நானம்‌ எடுத்தவர்கள்‌ பற்றித்‌ திருவள்ளுவர்‌ எந்தக்‌ குறளில்‌ 
குறிப்பிடுகிறார்‌? 


278ஆம்‌ குறள்‌. 
110. எழுமை, எழு பிறப்பு விளக்குக. 


எழுமை * எழுகின்ற பல நிலைகள்‌. “மை” என்பது பண்பைக்‌ குறிக்கும்‌. (எ.கா) ஒருமை, பன்மை. 


தன்னுடைய வாழ்‌ நாளிலேயே எழுகின்ற பல நிலைகள்‌; 


எழுபிறப்பு - எழுகின்ற பிறப்புகள்‌. பிறப்பு என்பது தலைமுறையைக்‌ குறிக்கும்‌. ஒருவனுடைய 
வழித்‌ தோன்றல்கள்‌ அல்லது தலைமுறைகள்‌. 


111. பிறப்பறுக்கல்‌ உற்றார்‌ யார்‌? 


துறவியாக மாறிவிட்டவர்‌. இல்லறத்தில்‌ இல்லாமல்‌, துறவி யானவர்‌. தன்னுடைய 


வழித்தோன்றல்களைத்‌ தவிர்த்தவர்‌. 
112. உண்மை, மெய்ம்மை, வாய்மை விளக்குக. 


உண்மை -* உள்‌, மெய்‌ - உள்ளத்தால்‌ மெய்யை உணர்தல்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


மெய்ம்மை - மெய்‌ , மெய்‌ - உடலால்‌ மெய்க்குரியவற்றைச்‌ செய்தல்‌. 
வாய்மை ஈவாய்‌ , மெய்‌ - வாயால்‌ மெய்யை அறிவித்தல்‌. 

113. மன்னிப்பு பற்றி விளக்கும்‌ அதிகாரத்தின்‌ பெயர்‌ என்ன? 
கண்ணோட்டம்‌. 

114. சான்றோர்‌ என்ற சொல்‌ திரிந்து இன்று எவ்வாறு கூறப்‌ படுகின்றது? 
சாணார்‌. 


115. ஊழ்‌ என்பதற்கு என்ன பொருள்‌? அதற்குப்‌ பிற உரையாசிரியர்கள்‌ கூறும்‌ பொருள்‌ 


என்ன? 
ஊழ்‌ என்றால்‌ முறையாக வருவது என்று பொருள்‌. 


இதைக்‌ கடவுளின்‌ திட்டம்‌ - (ரண்ப்ப்‌ ர்ச்‌ எர்க்‌) என்ற பொருளில்‌ திருவள்ளுவர்‌ தருகிறார்‌. பிற 
உரையாசிரியர்கள்‌ இதைத்‌ தலை விதி, தலை எழுத்து, முற்பிறவிப்‌ பலன்‌ என்ற பொருளில்‌ 
கூறுகின்றனர்‌. 


சமஸ்கிருதம்‌ : 
116. இந்திய மொழிகளில்‌ பழமையான மொழி எது? சமஸ்கிருதமா? தமிழா? 


தமிழ்‌ மொழியே பழமையானது. ஏனெனில்‌ தமிழ்‌ மொழிக்‌ கல்வெட்டுகள்‌ கி.மு. 3ஆம்‌ 
நூற்றாண்டிலேயே கிடைக்கின்றன. ஆனால்‌ சமஸ்கிருத மொழிக்‌ கல்வெட்டு கி.பி. 2ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்துதான்‌ காணப்படுகிறது. 


117. சமஸ்கிருத மொழி எந்தக்‌ காலத்தைச்‌ சார்ந்தது? 


கிறிஸ்துவிற்குப்‌ பிற்பட்ட காலத்தைச்‌ சார்ந்தது ஆகும்‌. கி.பி. 150இல்‌ தான்‌ முதல்‌ சமஸ்கிருதக்‌ 
கல்வெட்டு காணப்‌ படுகிறது. 


118. சமஸ்கிருதம்‌ எந்த ஏழு மொழிகளின்‌ இணைப்பு / கலப்பு ஆகும்‌? 


தமிழ்‌, பாலி, அர்த்தமாகதி, கிரேக்கம்‌, லத்தீன்‌, பாரசீகம்‌, அரமேயம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


119. முதல்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டு கூறும்‌ செய்தி என்ன? அது எந்த இடத்தில்‌ இருக்கின்றது? 


சந்திரகுப்த மெளரியர்‌ கட்டிய அணையொன்று பழுது பார்க்கப்பட்ட செய்தியை அது 
தெரிவிக்கின்றது. கத்தியவாரில்‌ உள்ள கிர்னார்‌ என்ற இடத்தில்‌ உள்ளது. உஜ்ஜயினின்‌ 


சிற்றரசனான சக வம்சத்தைச்‌ சார்ந்த ருத்ர தமனா என்பவனால்‌ நிறுவப்பட்டதாகும்‌. 
120. சமஸ்கிருதம்தான்‌ உலகின்‌ முதல்‌ மொழி என்று பரப்பியவர்கள்‌ யார்‌ யார்‌? 
சர்‌. வில்லியம்‌ ஜோன்ஸ்‌, மாக்ஸ்‌ முல்லர்‌. 

121. சமஸ்கிருத மொழி யாரால்‌, எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது? 


தோமா வழிக்‌ கிறிஸ்தவர்களால்‌ உருவாக்கப்பட்டது. தமிழ்‌ அறியாத, பிற இந்தியப்‌ பகுதிகளில்‌, 


கிறிஸ்தவ நற்செய்தியைக்‌ கூறுவதற்காக உருவாக்கப்பட்டது. 


122. சமஸ்கிருதம்‌ - சிறு குறிப்பு தருக. 


சமஸ்கிருதம்‌ என்றால்‌ நன்றாகச்‌ செய்யப்பட்டது என்று பொருள்‌. இது யாருடைய தாய்மொழியும்‌ 
அல்ல; ஆரியர்‌ மொழியும்‌ அல்ல. தோமா வழிக்‌ கிறிஸ்தவர்களால்‌ உருவாக்கப்பட்ட ஓரு 
பொம்மை மொழியாகும்‌. இர்க்ங்‌ கஹய்ஞ்ன்ஹஞ்ங்‌. பொது மக்களால்‌ பேசப்பட்டதும்‌ அல்ல. 


கிறிஸ்தவக்‌ கருத்துக்களைப்‌ பரப்புவதற்காக உருவாக்கப்பட்டது. 
123. சமஸ்கிருத மொழியில்‌ மூல நூல்களை எழுதியவர்கள்‌ ஆரியர்களா? திராவிடர்களா? 
திராவிடர்கள்‌. 


124. பழமையான சமஸ்கிருத இலக்கியங்களின்‌ முக்கியக்‌ கோட்பாடுகள்‌ யாவை? இக்‌ 


கோட்பாடுகள்‌ எந்த சமயத்திற்குரியவை? 
1. மூவொருமைக்‌ கோட்பாடு 

2. அவதாரக்‌ கோட்பாடு 

3. பலிநிறைவேற்றக்‌ கோட்பாடு 


4. பாவ மன்னிப்புக்‌ கோட்பாடு 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


ட விசுவாசத்தினால்‌ மீட்புக்‌ கோட்பாடு 


இக்கோட்பாடுகள்‌ கிறிஸ்தவத்திற்கேயுரிய கோட்பாடு களாதலால்‌ இக்கோட்பாடுகளை இந்திய 


மக்கள்‌ எல்லோருக்கும்‌ விளக்குவதற்காகச்‌ செய்யப்பட்ட மொழி 'சமஸ்கிருதம்‌'. 
வேதங்கள்‌ : 

125. வேதங்கள்‌ எந்த மொழியில்‌ எழுதப்பட்டுள்ளன? 

சமஸ்கிருதம்‌. 

126. வேதாந்தம்‌ என்றால்‌ பொருள்‌ என்ன? 


வேதம்‌ , அந்தம்‌ - வேதாந்தம்‌. வேதாந்தம்‌ என்றால்‌ வேதங்களின்‌ முடிவுப்‌ பகுதி அல்ல; 
வேதங்களை முடிவு படுத்துவது என்று பொருள்‌ ஆகும்‌. 


127. வேதம்‌, வேதாந்தத்தை விவிலியத்தில்‌ எவற்றுடன்‌ ஒப்பிடலாம்‌? 


வேதத்தை விவிலியத்தின்‌ பழைய ஏற்பாட்டுடனும்‌, வேதாந்தத்தை விவிலியத்தின்‌ புதிய 


ஏற்பாட்டுடனும்‌ ஒப்பிடலாம்‌. 


128. வேதம்‌ - வேதாந்தம்‌ என்பவை முறையே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுகளை எப்படி 
விளக்குகிறது? 


வேதம்‌ - பலிக்‌ கோட்பாட்டு வழிபாடு கொண்டது - பழைய ஏற்பாடு போன்றது. 
வேதாந்தம்‌ - பலிநிறைவேற்றக்‌ கோட்பாட்டு வழிபாடு கொண்டது - புதிய ஏற்பாடு போன்றது. 
129. வேதங்களில்‌ சிவன்தான்‌ முழுமுதல்‌ கடவுள்‌. சரியா? தவறா? 


தவறு. சிவன்‌ என்ற பெயரைக்கூட வேதங்களில்‌ காண முடியாது. வேதங்கள்‌ இயற்கை 


வழிபாட்டிற்கு சிறப்பு அளிப்பவை. 
130. நான்கு வேதங்களில்‌ கோவில்‌ கட்டி கடவுளை வழிபடும்‌ முறை இருக்கிறதா? 


ஆரிய வேதங்களில்‌ கோவில்‌ கட்டி வழிபடும்‌ முறை கிடையாது. கடவுளுக்குக்‌ கோவில்‌ கட்டி 


வழிபடும்‌ முறை திராவிட வழிபாட்டு முறை. கோவில்களுக்கு மட்டுமல்ல. சைவ, வைணவக்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கடவுளராகிய சிவன்‌, சக்தி, முருகன்‌, பிள்ளையார்‌ முதலிய சிவக்குடும்ப திராவிடக்‌ கடவுளருக்கும்‌ 


ஆரிய வேதங்களில்‌ இடம்‌ இல்லை. 

131. வேதம்‌, வேதாந்தங்களைத்‌ தொகுத்தவர்‌ யார்‌? அவர்‌ எந்த இனத்தைச்‌ சார்ந்தவர்‌ ஆவார்‌? 
வேதவியாசர்‌ - திராவிட இனத்தைச்‌ சார்ந்தவர்‌.. 

132. வியாசர்‌ செய்த பணிகள்‌ யாவை? 

தொகுப்புப்‌ பணி: வேதம்‌, வேதாந்தங்களைத்‌ தொகுத்தல்‌. 


எழுத்துப்‌ பணி: பிரம சூத்திரம்‌, பகவத்‌ கீதை, மகாபாரதம்‌, பதினெண்புராணங்கள்‌, 


உபபுராணங்களை இயற்றல்‌. 
133. வேதங்களை வியாசர்‌ தொகுப்பதற்குரிய காரணங்கள்‌ என்னென்ன? 
வேதங்கள்‌ பலி கோட்பாட்டை மையமாகக்‌ கொண்டவை ஆகும்‌. 


கடவுள்‌ மனிதனாக வந்து பலியானார்‌ என்ற செய்தியைத்‌ தெரிவிப்பதற்காக வேதங்களைத்‌ 


தொகுத்தார்‌. 
134. வியாசர்‌ என்பது தனி ஓர்‌ ஆளின்‌ பெயரா? விளக்குக. 


வியாசர்‌ என்பது தனி ஓர்‌ ஆளின்‌ பெயர்‌ அல்ல; வேதவியாசர்‌, வேதம்‌ - வேதாந்தங்களைத்‌ 
தொகுத்தவர்‌. இது மிகப்பெரிய பணி - பிரம சூத்திரம்‌, பகவத்‌ கீதை, மகாபாரதம்‌, 
பதினெண்புராணங்கள்‌, உபபுராணங்கள்‌ இவை யாவற்றையும்‌ வியாசர்‌ எழுதினார்‌ / தொகுத்தார்‌ 
என்று சொல்லப்படுகின்றன. எனவே, வியாசர்‌ ஒரு தனி மனிதர்‌ அல்லர்‌; வியாசர்‌ என்பது ஒத்த 
கருத்து உடையவர்கள்‌, அவரைச்‌ சார்ந்தவர்கள்‌, அவரது மாணாக்கர்கள்‌ எழுதி யிருத்தல்‌ 


வேண்டும்‌. எனவே வியாசர்‌ என்பது நஸ்ரீட்ர்ர்ப்‌ ர்ச்‌ ற்ட்ர்ன்ஞ்ட்ற்‌. 


135. உபநிஷத்‌ என்றால்‌ பொருள்‌ என்ன? 


உப - நி-ஷத்‌ 


(குருவின்‌) அருகில்‌ அமர்தல்‌ (1௦ sit by the side of a Teacher) என்று பொருள்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


136. 'ஈசன்‌' என்ற பெயர்‌ யாரைக்‌ குறிக்கின்றது? 


'ஈசன்‌' என்பது இயேசுவைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. குரானிலும்‌ இயேசுவை "ஈசா என்றே 
குறிப்பிட்டுள்ளனர்‌. பாரதியார்‌ இயேசுவை - "ஈசன்‌ வந்து சிலுவையில்‌ மாண்டான்‌' என்றே 


குறிப்பிடுகிறார்‌. 


137. நான்கு வேதங்களில்‌ இசைப்‌ பாடல்களாகத்‌ தொகுக்கப்பட்ட பாடல்‌ தொகுப்பின்‌ பெயர்‌ 


என்ன? 

சாமவேதம்‌. 

138. நான்கு வேதங்களில்‌ யாகங்களை விளக்கும்‌ பாடல்களின்‌ தொகுப்புப்‌ பெயர்‌ என்ன? 
யஜுர்‌ வேதம்‌. 

139. பிரம சூத்திரத்தை எழுதியவர்‌ யார்‌? 

வேத வியாசர்‌. 

140. பகவத்‌ கீதை - இராமாயணத்தின்‌ ஒரு பகுதி ஆகும்‌. சரியா - தவறா? 
தன்று. 

141. ஆதி சங்கரரின்‌ காலம்‌ எது? 

கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு. 

142. ஆதி சங்கரர்‌ யாருடைய மூன்று நூல்களுக்கு உரை எழுதினார்‌? 

தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவரான வியாசரின்‌ நூல்களுக்கு உரை எழுதினார்‌. 
அதில்‌ வியாசர்‌ எழுதியவை 2. தொகுத்தது 1. 

143. அந்த மூன்று நூல்களின்‌ பெயர்களை எழுதுக? 


பிரம சூத்திரம்‌, பகவத்கீதை, உபநிஷத்துக்கள்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


144. இராமாயணத்தை சமஸ்கிருதத்தில்‌ எழுதியவர்‌ யார்‌? 
வால்மீகி முனிவர்‌. 

145. மனுநூலை மனுதர்ம சாஸ்திரமாக மாற்றியவர்‌ யார்‌? 
ஆதிசங்கரர்‌. 

146. காளிதாசர்‌ ஆரியரா? திராவிடரா? 

திராவிடர்‌. 

வழிபாடு - மதம்‌ : 

147. வழிபாடு - மதம்‌ வேறுபாடு? 


வழிபாடு : 


வழிபாடு என்பது தனி மனித நம்பிக்கை. எப்படி வேண்டுமானாலும்‌ எதை வேண்டுமானாலும்‌ 


வழிபடலாம்‌. அதற்கென்று வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்களோ, தத்துவங்களோ, இறையியல்‌ 





கோட்பாடுகளோ, வேதங்களோ கிடையாது. 


மதம்‌ : 


இது சமயம்‌ எனப்படும்‌. அதாவது, சமைக்கப்பட்டது- ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று பொருள்‌. 


இதற்கென்று தனிக்கோட்பாடு (ஈர்ஸ்ரீற்ழ்ண்ய்ங்‌) உண்டு. தனி வேத நூல்‌, சட்ட திட்டங்கள்‌ 


உண்டு. 
148. உலகில்‌ உள்ள சமயங்கள்‌ எத்தனை வகைப்படும்‌? 


மூன்று வகைப்படும்‌. அவை 


1. பலி மறுப்புக்‌ கோட்பாட்டுச்‌ சமயங்கள்‌ 
2. பலிக்‌ கோட்பாட்டுச்‌ சமயங்கள்‌ 
3. பலி நிறைவேற்றக்‌ கோட்பாட்டுச்‌ சமயங்கள்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


இந்து - இந்துத்துவம்‌ - இந்துமதம்‌ 
149. “இந்து' என்ற சொல்‌ - வினக்கம்‌ தருக : 


'சிந்து' என்ற சொல்லைப்‌ பாரசீகர்‌ 'இந்து' என்று உச்சரித்தனர்‌. சிந்து நதியைச்‌ சுற்றிலும்‌ வாழ்ந்த 
திராவிட மக்களை அச்சொல்‌ குறித்தது. 'இந்து' என்ற சொல்‌ மதத்துடன்‌ தொடர்புடையதன்று 


150. இந்துத்துவம்‌' என்றால்‌ என்ன? 


'இந்துத்துவம்‌' - என்பது ஒரு மதம்‌ இல்லை. இது ஒரு வாழ்க்கை முறை. ஆரியர்‌ பிறப்பால்‌ 
உயர்ந்தவர்‌, திராவிடர்‌ பிறப்பால்‌ தாழ்ந்தவர்‌' என்பதை ஏற்றுக்கொண்டு வாழும்‌ ஆரிய வாழ்க்கை 


முறையாகிய சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையே 'இந்துத்துவம்‌' அல்லது 'இந்துத்துவா' என்று 
குறிக்கப்படுகிறது. 


151. இந்துமதம்‌” - 'இந்துத்துவா' வேறுபாடு என்ன? 


'இந்துமதம்‌' என்பது சைவ, வைணவ சமயங்களைக்‌ குறிக்கும்‌. இவை தோமா வழி திராவிடக்‌ 


கிறிஸ்தவக்‌ கிளைகள்‌. 


'இந்துத்துவா' என்பது சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையைக்‌ குறிக்கும்‌. இக்கொள்கை ஆரிய 


பிராமணர்களுடையது. 

152. ஆரியர்கள்‌ நிற, இனவெறியை அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதிய சட்ட நூல்‌ எது? 
மனுநால்‌. 

153. இந்தியாவில்‌ கிறிஸ்தவத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்‌? 

1 புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ 

2. சீரியக்‌ கிறிஸ்தவம்‌. 

2 ஐரோப்பிய வழி இந்தியக்‌ கிறிஸ்தவம்‌. 


154. "யவனர்‌ என்னும்‌ சொல்‌ யாரைக்‌ குறிக்கிறது? 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


'யவனர்‌' என்னும்‌ சொல்‌ முதலில்‌ கிரேக்கர்களையும்‌, பின்பு உரோமர்‌, யூதர்‌, சீரியர்‌ 


ஆகியோரையும்‌ குறித்தது. 

155. இந்தியாவிற்கு வந்த யவனராகிய புனித தோமா கூறிய நற்செய்தி என்ன ஆயிற்று? 
புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமாக வளர்ந்தது. 

156. தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ என்றால்‌ என்ன? 


புனித தோமா இந்தியாவில்‌ கூறிய நற்செய்தி இந்திய மண்ணிலும்‌, இந்திய மொழியிலும்‌ 
திராவிடப்‌ பண்பாட்டு அடிப்படையில்‌ கி.பி. முதல்‌ நூற்றாண்டு முதல்‌ வளர்ச்சி யுற்றது. இந்தக்‌ 
கிறிஸ்தவம்தான்‌ புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ ஆகும்‌. 


157. தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவம்‌ - தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌, இரண்டும்‌ ஒன்றா? 
வேறுவேறா? 


இரண்டும்‌ ஒன்றே. யவனரான புனித தோமா தட்சசீலத்தி லிருந்து கேரளா வழியாக, தமிழ்‌ 
மண்ணிற்கு வந்தார்‌ என்பது பாரம்பரியம்‌ ஆகும்‌. அவர்‌ கொலை செய்யப்பட்டார்‌ என்பதும்‌, 


தமிழ்‌ மண்ணில்‌ திருமயிலையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌ என்பதும்‌ பாரம்பரியம்‌ ஆகும்‌. 


திருமயிலையில்‌ இருந்துதான்‌ முதல்‌ தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவ நூலான திருக்குறள்‌ மலர்ந்தது. 
அதன்‌ பின்‌ புனித தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ தமிழ்நாட்டில்‌ பக்தி இயக்கமாகப்‌ 
பரிணமித்தது. கி.பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தமிழ்ப்‌ பக்தி இயக்கம்‌ சைவ, வைணவமாக 


வளர்ச்சி யுற்றது. தமிழ்நாட்டில்‌ சைவ, வைணவக்‌ கோவில்கள்‌ பேரளவில்‌ உருவாயின. 


எனவே, “தோமா வழி தமிழ்க்‌ கிறிஸ்தவம்‌' என்றாலும்‌ 'தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌' 
என்றாலும்‌ ஒன்றே. 


158. இந்தியாவின்‌ 275 பழமையான சிவன்‌ கோவில்களில்‌ எத்தனை கோவில்கள்‌ 
தமிழ்நாட்டிலேயே இருக்கின்றன? 


230 


159. இந்தியாவின்‌ பழமையான 108 வைணவத்‌ திருப்பதிகளில்‌ எத்தனை திருப்பதிகள்‌ 
தமிழ்நாட்டிலேயே இருக்கின்றன? 


96. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


160. சைவத்தை உருவாக்கி, வளர்த்த நாயன்மார்‌ எத்தனை பேர்‌? 
63 பேர்‌. 

161. வைணவத்தை வளர்த்த ஆழ்வார்‌ எத்தனை பேர்‌? 

12 பேர்‌. 


162. சைவத்தில்‌ 'கோயில்‌' என்று சொன்னாலே அது எதைக்‌ குறிக்கும்‌? அது எங்கே 
இருக்கிறது? 


அது சிதம்பரத்தைக்‌ குறிக்கும்‌. அது தமிழ்நாட்டில்‌ இருக்கிறது. 

163. வைணவத்தில்‌ 'கோயில்‌' என்றாலே அது எதைக்‌ குறிக்கும்‌? அது எங்கே இருக்கிறது? 
திருவரங்கத்தைக்‌ குறிக்கும்‌. அது தமிழ்நாட்டிலேயே உள்ளது. 

164. பொதுவாக, பெயர்களை எவ்வாறு பிரிக்கலாம்‌? 

இடுகுறிப்‌ பெயர்‌ (ARBITRARY NAME) 

காரணப்‌ பெயர்‌ (LOGICAL NAME) 

165. “மேசியா' என்பதற்கு என்ன பொருள்‌? 

எண்ணெய்‌ ஊற்றப்பட்டவர்‌. 


166. படித்தவர்கள்‌, பொதுமக்கள்‌ அனைவருக்கும்‌ நற்செய்தியைக்‌ கூறுவதற்காக, தோமா வழி 
திராவிடக்‌ கிறிஸ்தவம்‌ எந்தெந்த நோக்குகளில்‌ (அள்ல்ங்ஸ்ரீற்ள்‌) விளக்கப்பட்டுள்ளன. 


1) புராண நோக்கு 
2) இலக்கிய நோக்கு 
3) இறையியல்‌, தத்துவ நோக்கு 


4) சிற்பவியல்‌ நோக்கு 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


5) வரலாற்றுநோக்கு. 

167. அன்பு என்பதைக்‌ குறிக்கும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ என்ன? 
சிவம்‌. 

168. அன்பே உருவான கடவுளுக்கு, தமிழில்‌ என்ன பெயர்‌? 
சிவன்‌. 


169. நாம்‌ அனைவரும்‌ நீங்காத இன்பத்தில்‌ இருக்க வேண்டும்‌ என்பதற்காக அன்பே உருவான 
கடவுள்‌ மனிதனாகப்‌ பிறந்ததைக்‌ கூறும்‌ சைவ சித்தாந்தப்‌ பாடல்‌ ஒன்றை எழுதவும்‌. 


“இறவா இன்பத்து எமை இருத்த வேண்டிப்‌ பிறவா முதல்வன்‌ பிறந்தான்‌” 


170. பாவியர்‌ பாவத்தைப்‌ போக்குவதற்காக இறைவன்‌ பலியானார்‌ என்பதை விளக்கும்‌ 


தேவாரப்‌ பாடலை எழுதுக. 


“அவியாய்‌ அவியுமாகி, அருக்கமாய்ப்‌ பெருக்கமாகிப்‌ பாவியர்‌ பாவம்‌ தீர்க்கும்‌ பரமனாய்ப்‌ 


பிரமனாகி”.... அப்பர்‌ தேவாரம்‌ பா.எ. 320 


171. குருவாக அவதரித்த கடவுள்‌, கோடு ஆயுதத்தால்‌ ('கோடு' என்றால்‌ மரக்கொம்பு 
என்றுபொருள்‌) அதாவது, மரக்‌ கொம்பாலான ஆயுதத்தால்‌ கொடிய பாவ வினையைத்‌ தீர்த்தார்‌ 


என்பதை விளக்கும்‌ சைவப்‌ பாடலை எழுதுக. 


'குருவடி வாகிக்‌ குவலயம்‌ தன்னில்‌ திருவடி வைத்துத்‌ திறம்‌ இது பொருள்‌ என 
வாடாவகைதான்‌ மகிழ்ந்து எனக்கு அருளிக்‌ கோடு ஆயுதத்தால்‌ கொடுவினை களைந்தே 


172. மனிதனாக வந்த கடவுள்‌ தீமையை வென்றார்‌ என்கிற தன்மையை, சைவம்‌ புராண 


நோக்கில்‌ எந்தப்‌ பெயரில்‌ விளக்குகிறது? 
குமரக்‌ கடவுள்‌ / முருகன்‌. 
173. சிவனுடைய வேறு பெயர்கள்‌ யாவை? 


நீலகண்டன்‌, மகேஸ்வரன்‌, தட்சிணாமூர்த்தி, நடராசன்‌... 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


174. விஷ்ணுவின்‌ வேறு பெயர்கள்‌ யாவை? 
திருமால்‌, பெருமாள்‌, நாராயணன்‌, வெங்கடேசன்‌...., 


175. வைணவத்தில்‌, நீரின்‌ மேல்‌ அசையாடுபவர்‌ எனும்‌ பொருள்‌ தரும்‌ கடவுளின்‌ பெயர்‌ 


என்ன? 

நாராயணன்‌. 

176. முருகனின்‌ வேறு பெயர்கள்‌ யாவை? 
குமரன்‌, வேலன்‌, கந்தன்‌, கார்த்திகேயன்‌..., 


177. மனிதனாக வந்த கடவுள்‌ இறந்து உயிர்பெற்றார்‌ என்கிற தன்மையை, சைவம்‌ புராண 
நோக்கில்‌ எந்தப்‌ பெயரில்‌ விளக்குகிறது? 


பிள்ளையார்‌. 
178. பிள்ளையாருடைய வேறு பெயர்கள்‌ யாவை? 
விநாயகர்‌, கணபதி, விக்னேஷ்வர்‌...., 


179. மனிதனாக வந்த கடவுள்‌ சூரியனைப்‌ போன்ற ஒளிமயமானவர்‌ என்பது எந்தப்‌ பெயரில்‌ 


விளக்கப்படுகிறது? 
ஐயப்பன்‌. 


180. மனிதனாக வந்த கடவுள்‌ உலகப்‌ படைப்புக்குக்‌ காரண மானவர்‌ என்பது எந்தப்‌ பெயரில்‌ 


விளக்கப்படுகிறது? 

பிரமன்‌. 

181. சிந்தனையின்‌ வெளிப்பாட்டு வடிவங்களின்‌ ஆறுநிலைகளைக்‌ குறிப்பிடவும்‌. 
சிந்தனை வடிவம்‌. 


சொல்‌ வடிவம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


எழுத்து வடிவம்‌. 
ஓவிய வடிவம்‌. 
புடைசிற்ப வடிவம்‌. 
சிற்ப வடிவம்‌. 
182. சைவ, வைணவ சிற்பங்கள்‌ வழி விளக்க முற்பட்ட பொதுவான கருத்து என்ன? 


கடவுள்‌ மனித உரு எடுத்து, இவ்வுலகிற்கு வந்து, தன்னையே பலியாகக்‌ கொடுத்தார்‌ என்னும்‌ 
கருத்தை, சாதாரண - பொது மக்கள்‌ விளங்கிக்‌ கொள்வதற்காக, சிற்பங்கள்‌ வழி விளக்க 


முயன்றனர்‌. 

183. சைவத்தில்‌ பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியாகிய மூவரை 
இணைத்துக்‌ காட்டும்‌ உருவத்திற்கு என்ன பெயர்‌? 

சோமாஸ்கந்தர்‌. 


184. வைணவ நோக்கில்‌ சிவன்‌, விஷ்ணு, பிரமா இணைந்திருக்கும்‌ உருவத்திற்கு என்ன 


பெயர்‌? 


மும்மூர்த்தி. 


185. கடவுள்‌ ஒருவரே; ஆனால்‌ இரண்டு நிலைகளில்‌ செயல்‌ படுகின்றார்‌ என்பதைக்‌ காட்டும்‌ 


உருவங்களின்‌ பெயர்கள்‌ என்னென்ன? 

அர்த்தநாரீஸ்வரர்‌ - அரிஅரர்‌. 

186. அர்த்தநாரீஸ்வரர்‌, ஹரிஹரர்‌ ஆகிய இவை இரண்டும்‌ 
எதை விளக்குகின்றன? 


அர்த்தநாரீஸ்வரர்‌, ஹரிஹரர்‌ ஆகிய இரண்டு உருவங்களில்‌ சிவனுக்கு இடப்பகுதியில்‌ உள்ள 
இருவரும்‌ (சக்தியும்‌, விஷ்ணுவும்‌) பரிசுத்த ஆவியானவரின்‌ பெண்‌, ஆண்‌ உருவகங்களே 


என்பதை விளக்குகின்றன. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


187. சிவனின்‌ உடம்பின்‌ இடப்பாகம்‌ பெண்‌ வடிவாக (சக்தி) விவரிக்கப்பட்டால்‌, அது 


எவ்வாறு குறிக்கப்படுகிறது. 
அர்த்தநாரீஸ்வரர்‌. 


188. சிவனின்‌ உடம்பின்‌ இடப்‌ பாகம்‌ ஆண்‌ வடிவாக (விஷ்ணு) விவரிக்கப்பட்டால்‌, அது 


எவ்வாறு குறிக்கப்படுகிறது? 
அரிஅரன்‌ எனப்படும்‌. 


189. சிவனுடைய உடம்பின்‌ இடதுபாதி ஆண்வடிவமாகவும்‌, பெண்‌ வடிவமாகவும்‌ 


சித்தரிக்கப்படுவது எதை விளக்குகிறது? 


அன்பே உருவான பிதாவாகிய கடவுளாம்‌ சிவனின்‌ உடம்பின்‌ இடப்பாகம்‌ பரிசுத்த ஆவியை 


இரண்டு நோக்கில்‌ சித்தரிக்கும்‌ (௱etaphorism) உருவக நிலையைக்‌ காட்டுகிறது. 


அதாவது, பிதாவாகிய கடவுள்‌, பரிசுத்த ஆவியாகிய கடவுள்‌ (பெண்‌ நிலை) முதலியவை சைவ 


நோக்கில்‌ அர்த்தநாரீஸ்வரராக விளக்கப்பட்டுள்ளது. 


பிதாவாகிய கடவுள்‌, பரிசுத்த ஆவியாகிய கடவுள்‌ (ஆண்‌ நிலை) ஆகியவை வைணவ நோக்கில்‌ 


அரிஅரராக விளக்கப்பட்டுள்ளது. 
190. “மூன்று தலைகள்‌ - ஒரே உடல்‌' உள்ள சிவன்‌ உருவம்‌ 
மூலம்‌ விளக்கப்படுகின்ற கருத்து என்ன?. 


'சிவன்‌, சக்தி, குமரக்கடவுள்‌' - சிவன்‌, விஷ்ணு, பிரமன்‌' எனப்‌ பல்வேறு முறைகளில்‌ கடவுள்‌ 
மூன்று வித்தியாசமான ஆள்தத்துவமாகக்‌ காணப்பட்ட போதிலும்‌, அவர்‌ மூவரல்லர்‌ - மூன்று 


ஆள்தத்துவமுடைய ஒரே கடவுளே ஆவார்‌ என்பதையே மேற்கண்டவை காட்டுகின்றன. 
191. சோமாஸ்கந்தர்‌ - விளக்கம்‌ தருக. 


சோமாஸ்கந்தர்‌ - ச, உமா , ஸ்கந்தர்‌ - உமை, கந்தனுடன்‌ உள்ள கடவுள்‌; பிதாவாகிய கடவுள்‌ 
சிவனாகக்‌ காட்டப்‌ படுகிறார்‌; பரிசுத்த ஆவி பெண்‌: என்ற நிலையில்‌ உமையாகக்‌ 


காட்டப்படுகிறார்‌; மகன்‌ என்ற நிலையில்‌ 'கந்தன்‌' காட்டப்படுகிறார்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


192. மும்மூர்த்தி - விளக்கம்‌ தருக. 


கிறிஸ்தவத்‌ திரித்துவக்‌ கருத்து வைணவத்தில்‌ மும்மூர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது. 


கடவுள்‌ - சிவனாகக்‌ காட்டப்படுகிறார்‌. பெண்‌ தெய்வம்‌ உமைக்குக்‌ பதிலாக, வைணவத்தில்‌, 
பரிசுத்த ஆவியைக்‌ குறிக்கும்‌ ஆண்‌ கடவுளாக விஷ்ணு காணப்படுகிறார்‌. ஸ்கந்தனின்‌ இடத்தில்‌ 
பிரமனைக்‌ காண்கிறோம்‌ - மூவருமே ஆணாகக்‌ காணப்படுகின்றனர்‌. இது மும்மூர்த்திகள்‌ என்று 
விளக்கப்படுகிறது. 


193. நடராஜர்‌ - விளக்கும்‌ தத்துவம்‌ என்ன? 


மனிதனாக வந்த கடவுள்‌ தன்‌ சாவின்‌ மூலம்‌ தீமையை வென்று, சாவை வெற்றி கொண்டதைக்‌ 
குறிப்பதே நடராஜர்‌ விளக்கமாகும்‌. இச்சம்பவம்‌ நடைபெற்றது மயானத்தில்‌. 

இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மயானத்தில்‌ - கல்லறையில்‌ தான்‌ நடந்தது. உயிர்த்தெழுதல்‌ - 
மகிழ்ச்சிக்குரியது ஆகும்‌. மகிழ்ச்சிக்குரிய வெற்றி ஆகும்‌. எனவே இது 'ஆனந்தக்கூத்து' என்றும்‌, 


அவ்வாறு ஆடுபவரை 'ஆனந்தக்கூத்தன்‌' என்றும்‌ சொல்வர்‌. 


194. சிவலிங்க வழிபாட்டில்‌ கிறிஸ்துவிற்கு முற்பட்ட நூற்றாண்டு களில்‌ பலி 
செலுத்தப்பட்டதா? 


பலி செலுத்தப்பட்டது. 

195. சிவக்குடும்ப வழிபாட்டில்‌ பலி உண்டு. சரியா - தவறா? 

தவறு. 

196. சிவக்குடும்ப வழிபாட்டில்‌ பலி இல்லாமல்‌ போனதற்குக்‌ காரணம்‌ என்ன? 


கடவுளே மனிதனாக வந்து தன்னையே பலியாக்கியதால்‌ இனி கடவுள்‌ பெயரால்‌ பலி செலுத்தத்‌ 
தேவையில்லை எனும்‌ நிலையில்‌ சிவக்குடும்பம்‌ பலி நிறைவேற்றக்‌ கொள்கையுடையதாய்‌ 
விளங்குகிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


197. இயேசு ஜீவனுள்ள கல்‌ (உயிருள்ள சிவலிங்கம்‌) என்று அழைக்கப்படுகிறார்‌. 1 பேதுரு 2:4. 
ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுகிறிஸ்து என்று அவர்‌ குறிக்கப்படுவது ஏன்‌? 


கடவுளுடைய அன்பின்‌ வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள உதவியது இஸ்ரவேல்‌ வழிபாட்டில்‌ 
உள்ள கல்லாகிய சிவலிங்கம்‌ ஆகும்‌. அதைப்‌ போல்‌ கடவுளுடைய அன்பின்‌ வெளிப்பாட்டை 
உலகிற்கு வெளிப்படுத்தியவர்‌ இயேசு கிறிஸ்து ஆவார்‌. யோவான்‌ 3:16. கிறிஸ்து வருவதற்கு 
முற்பட்ட காலங்களில்‌ கல்‌ ஒன்றை நட்டு அதன்‌ மூலம்‌ கடவுளை வழிபடும்‌ நிலையிலிருந்து 
வேறுபட்டு, கடவுளே இவ்வுலகில்‌ மனிதனாக - கிறிஸ்துவாக வந்ததால்‌, ஜீவனோடு இவ்வுலகில்‌ 
வந்த மனிதக்‌ கடவுள்‌, 'ஜீவனுள்ள கல்‌' என்று குறிக்கப்படுகின்றார்‌. 


198. சிவக்குடும்ப வழிபாட்டில்‌ கடவுளை விளக்கும்‌ ஏழு புராணப்‌ பெயர்கள்‌ யாவை? 
சிவன்‌, சக்தி, விஷ்ணு, குமரன்‌, பிள்ளையார்‌, பிரமன்‌, ஐயப்பன்‌. 
199. “ஓம்‌'. பொருள்‌ தருக 


£ஓம்‌' என்பது மூலப்பிரணவ மந்திரம்‌ என்கின்றனர்‌ சைவர்‌. “உலகத்‌ தோற்றத்திற்குக்‌ காரணமான 
ஒலி' என இதற்குப்‌ பொருள்‌ கூறுகின்றனர்‌. திருமறையில்‌ உலகைப்‌ படைத்த முதல்‌ வார்த்தை 
இவ்வாறு குறிக்கப்படுகிறது. 


200. கிறிஸ்தவத்தில்‌ சிலுவை எந்தக்‌ காலக்‌ கட்டத்திலிருந்து சிறப்பிக்கப்பட்டது? 


ரோமப்‌ பேரரசனாகிய கான்ஸ்டன்டைன்‌ கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டில்‌ சிலுவைக்குச்‌ சிறப்புக்‌ 
கொடுத்தார்‌. அதற்குப்‌ பின்னரே கான்ஸ்டன்டைனைச்‌ சேர்ந்த கிறிஸ்தவர்கள்‌ சிலுவைக்குச்‌ 


சிறப்பு கொடுத்தார்கள்‌. 

201. “வேதத்தில்‌ உள்ளது நீறு” என்ற பாடலில்‌ குறிப்பிடப்படும்‌ வேதம்‌ எது? 
'பைபிள்‌'. நான்கு வேதங்களில்‌ திருநீறுபற்றிய குறிப்பு இல்லை. 

202. சாம்பல்‌ புதன்‌ கிழமைக்கு மற்றொரு பெயர்‌ என்ன? 

திருநீற்றுத்‌ திருநாள்‌. 

203. எபிரேயர்‌ 9:13 எதை விளக்குகிறது? 


பாவம்‌ நீக்கும்‌ பரிகாரப்‌ பொருளாக இரத்தமும்‌, சாம்பலும்‌ விளங்குவதைக்‌ குறிக்கிறது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


204. திருநீறு தயாரிக்கும்‌ முறையைப்‌ பழைய ஏற்பாடில்‌ எந்தப்‌ பகுதி விளக்குகிறது? 
எண்ணாகமம்‌ 19ஆம்‌ அதிகாரம்‌ 2, 3, 5, 9 வசனங்கள்‌. 

205. திருநீறு விளக்கும்‌ மூன்று நிலைகள்‌ யாவை? 

1. (கிறிஸ்துவின்‌) மரணம்‌ 

2. (கிறிஸ்துவின்‌) உயிர்த்தெழுதல்‌ 

3. (கிறிஸ்து அளிக்கும்‌) பாவமன்னிப்பு. 


206. சைவர்கள்‌ நெற்றியில்‌ திருநீற்றால்‌ படுக்கையான மூன்று கோடுகள்‌ இட்டு, மையக்‌ 
கோட்டின்‌ மத்தியில்‌ சந்தனப்‌ பொட்டும்‌ அதன்‌ மத்தியில்‌ குங்குமமும்‌ வைப்பது எதைக்‌ 
குறிக்கின்றன? 


திருநீற்றால்‌ மூன்று கோடுகள்‌ இடுவது மூவொரு கடவுளாகிய பிதா, குமாரன்‌, ப.ஆவியையும்‌, 
(மூன்று கோடுகள்‌) மையக்‌ கோட்டில்‌ சந்தனப்‌ பொட்டும்‌ அதன்‌ மத்தியில்‌ குங்குமமும்‌ வைப்பது, 
மனிதனாக வந்த கடவுள்‌, மனிதரை மீட்கும்‌ பொருட்டு, சிலுவையில்‌ (சந்தனம்‌) சிந்திய 
இரத்தத்தையும்‌ (குங்குமம்‌) குறிக்கின்றன. 


207. வைணவர்கள்‌ நெற்றியில்‌ திருமண்ணால்‌ செங்குத்தாக 'ப' வடிவில்‌ கோடுகள்‌ இட்டு, 
மையத்தில்‌ சிவப்புக்‌ கோடு மேலிருந்து கீழே இடுவது எதைக்‌ குறிக்கின்றது? 


பிதா, குமாரன்‌, ப.ஆவியாம்‌ மூவொரு கடவுள்‌, மனிதனாக வந்த நிலையில்‌, இரத்தம்‌ சிந்தி 
மனிதரை மீட்டெடுத்தார்‌ என்பதில்‌, இரத்தம்‌ வடிவதைக்‌ காட்ட சிவப்புக்‌ கோடு மேலிருந்து கீழாக 
இடப்படுகின்றது. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


சைவ சித்தாந்தம்‌ 

208. தோமாவழி திராவிடக்‌ கிறிஸ்தவ இறையியல்‌ நூல்களின்‌ பெயர்‌ என்ன? 
சைவசித்தாந்த சாத்திரங்கள்‌. 

209. சைவசித்தாந்த சாத்திரங்களின்‌ காலம்‌ என்ன? 

கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 

கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு வரை. 

210. சைவசித்தாந்த சாத்திரங்கள்‌ மொத்தம்‌ எத்தனை? 

14 

211. சைவசித்தாந்த சாத்திரங்களுள்‌ சூத்திரத்தால்‌ ஆன சாத்திரம்‌ எது? 
சிவஞானபோதம்‌. 

212. சைவசித்தாந்த சாத்திரங்களில்‌ முதல்‌ சாத்திரம்‌ எது? 

திருவுந்தியார்‌. 

213. பைபிளில்‌ கூறப்பட்டுள்ள படைப்பு முதல்‌ மீட்பு 

வரை யிலான செய்தியை 12 சூத்திரத்திலேயே விளக்கும்‌ சைவ சித்தாந்த சாத்திரம்‌ எது? 
சிவஞானபோதம்‌ 

214. சிவஞானபோதத்தின்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ என்ன? 

மெய்கண்டார்‌. 

215. சிவஞானபோதத்தில்‌ மொத்தம்‌ எத்தனை சூத்திரங்கள்‌உள்ளன? 


12. (பன்னிரெண்டு) 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


216. பிறக்கும்போதே வருகின்ற பாவத்தை, சைவசித்தாந்தம்‌ எவ்வாறு குறிக்கிறது? 
சகசமலம்‌. 


217. நம்‌ தீவினை இறைவனுடைய நல்வினையால்‌ நீக்கப்‌ படுகிறது என்பதை விளக்கும்‌ சைவ 


சித்தாந்தத்‌ தொடர்‌ எது? 
இருவினை ஒப்பு 


218. இறைவனால்‌ நம்‌ பாவம்‌ கழுவப்படுகிறது என்பதை விளக்கும்‌ சைவ சித்தாந்தத்‌ தொடர்‌ 
எது? 


மலபரிபாகம்‌ 


219. பாவம்‌ கழுவப்பட்ட ஆன்மா, கடவுளின்‌ பாதம்‌ சரண்‌ அடைகிறது என்பதை விளக்கும்‌ 


சைவ சித்தாந்தத்‌ தொடர்‌ எது? 
சத்தினிபாதம்‌. 
இன, சாதி ஏற்றத்தாழ்வு : 


220. உலகம்‌ முழுவதும்‌ ஆரியர்‌ உயர்ந்தவர்‌, திராவிடர்‌ தாழ்ந்தவர்‌ என்ற கருத்து பரவக்‌ 


காரணமாயிருந்தோர்‌ யார்‌, யார்‌? 
சர்‌. வில்லியம்‌ ஜோன்ஸ்‌, மாக்ஸ்‌ முல்லர்‌. 


221. திராவிடர்‌ என்பது இனத்தைக்‌ குறிக்குமா? அல்லது திராவிட மொழி பேசுபவர்களைக்‌ 
குறிக்குமா? 


இனத்தைக்‌ குறிக்கும்‌. 

222. திராவிடர்‌ என்போர்‌ யார்‌? 
இந்தியாவிற்கேயுரிய மண்ணின்‌ மைந்தர்‌. 
223. ஆரியர்‌ என்போர்‌ யார்‌? 


வெளிநாட்டிலிருந்து இந்தியாவின்‌ மீது வெவ்வேறு காலங்களில்‌ படையெடுத்து வந்த 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


1. பாரசீகர்‌ 2. கிரேக்கர்‌ 3. சகர்‌ 4. குஷானர்‌ 5. ஹூணர்‌ மற்றும்‌ வாணிபத்திற்காக வந்த 6. ரோமர்‌ 
ஆகிய ஆறு வகைக்‌ கூட்டத்தினரும்‌ பிற்காலத்தில்‌ 'ஆரியர்‌' எனும்‌ பொதுப்‌ பெயரால்‌ 


குறிக்கப்பட்டனர்‌. 


224. இந்தியா தவிர, உலக மொழிகள்‌ எதிலும்‌ ஆரியர்‌ என்ற பெயர்‌ எந்த நூற்றாண்டு வரை 


இடம்‌ பெறவில்லை? 
கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு வரை. 
225. ஆரியர்கள்‌ எந்தெந்த அடிப்படையில்‌ - ஓன்றிணைந்தனர்‌? 


* வெள்ளை நிறம்‌ 
* வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள்‌ என்ற நிலை. 


௪ உள்நாட்டினரை அடக்கியாள வேண்டும்‌ எனும்‌ வாஞ்சை. 


226. இந்தியாவில்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை மிகப்‌ பழமையான காலத்திலிருந்தே 
இருக்கின்றதா? 


இல்லை. இல்லை என்பதற்கு ஆதாரமாகப்‌ பழமையான சங்க இலக்கியத்தைக்‌ கூறலாம்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ நான்கு குடிகள்‌ தொழில்‌ அடிப்படையில்‌ 
குறிப்பிடப்படுகின்றனவே தவிர பிறப்பு அடிப்படையில்‌ அல்ல. 


227. சங்க இலக்கியத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ நான்கு குடிகள்‌ யார்‌ யார்‌? 


பாணன்‌, பறையன்‌, துடியன்‌, கடம்பன்‌. 


பாடுபவன்‌ ௬ இ பாணன்‌ 

பறையடிப்பவன்‌ ன பறையன்‌ 

துடி தட்டுபவன்‌ = துடியன்‌ (துடி - உடுக்கு) 
கடம்பை முழக்குபவன்‌ = கடம்பன்‌ 


இவை சாதி ஏற்றத்தாழ்வு அல்ல. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


228. சங்க இலக்கியத்தில்‌ தமிழ்த்‌ தலைவர்களைக்‌ குறிக்கும்‌ பெயர்கள்‌ யாவை? 


ஐயர்‌ - அந்தணர்‌ - பார்ப்பான்‌. இவை தமிழ்த்‌ தலைவர்களைக்‌ குறித்த பெயர்‌. ஆரியருக்கும்‌ 
இப்பெயர்களுக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை. ஐயர்‌ - அந்தணர்‌ - பார்ப்பான்‌ என்பன தமிழ்த்‌ 
தலைவர்களையும்‌ தமிழ்ச்‌ சமயப்‌ பெரியோர்களையும்‌ குறிக்கின்றதே தவிர இவற்றிற்கும்‌ 
ஆரியருக்கும்‌ எந்தத்‌ தொடர்புமில்லை. 


229. பிராமணர்களைத்‌ திருமூலர்‌ எவ்வாறு குறிப்பிடுகிறார்‌? 
பேர்‌ கொண்ட பார்ப்பான்‌. அதாவது போலி பார்ப்பான்‌. 


230. ஆரிய பிராமணருக்கு முன்பு சைவ, வைணவக்‌ கோவில்களில்‌ திராவிட குருக்களே 


பூசாரிகளாய்‌ இருந்தனர்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ பழமொழி எது? 

“பார்ப்பானுக்கு மூத்த பறையன்‌ கேட்பாரில்லாமல்‌ கீழ்ச்‌ சாதியானான்‌”. 

231. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை இந்தியாவில்‌ எந்த நூற்றாண்டில்‌ உருவாக்கப்பட்டது? 
கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌. 

232. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை உருவாக்கியவர்‌ யார்‌? 

வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்குப்‌ பிழைக்க வந்த ஆரியர்‌. 


இந்தியாவில்‌ சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்கொள்கை ஆரிய பிராமண ராகிய ஆதி சங்கரர்‌ காலத்தில்‌ 


தர்மமாக ஆக்கப்பட்டது. 


அரசியல்‌ ஆட்சியாளர்களைக்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டு, வன்முறை மூலம்‌ இக்கொள்கையைப்‌ 


பரப்பினர்‌. இதற்காக ஆதி சங்கரரால்‌ நிறுவப்பட்ட மடங்களே சங்கரமடங்கள்‌. 
233. சதுர்‌ வர்ணம்‌ என்றால்‌ என்ன? 
சதுர்‌ - நான்கு. வர்ணம்‌ - நிறம்‌. நான்கு வர்ணங்கள்‌ - நான்கு சாதிகள்‌ என்று பொருள்‌. 


பிராமணன்‌, க்ஷத்ரியன்‌, வைசியன்‌, சூத்திரன்‌. முதல்‌ மூவர்‌ ஆரியர்‌. சூத்திரர்‌ மட்டும்‌ திராவிட 
இனத்தவர்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


234. யாகத்தின்‌ மூலம்‌ க்ஷத்ரியர்‌ உருவாக்கப்பட்டதாகக்‌ கூறப்படும்‌ இடம்‌ எது? 
ராஜஸ்தானில்‌ உள்ள மவுண்ட்‌ அபு (Mount Abu) 

235. வரலாற்றில்‌ க்ஷத்ரியர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பெயர்‌ என்ன? 

இராஜபுத்திரர்‌. 

236. வரலாற்று ஆசிரியர்களால்‌ பேய்கள்‌ (Devil5) என்று குறிப்பிடப்பட்டவர்கள்‌ யார்‌? 
ஹுணர்கள்‌. 

237. இந்தியா முழுவதும்‌ உள்ள திராவிடர்‌ எந்த இரண்டு பிரிவுகளில்‌ சேர்க்கப்பட்டுள்ளனர்‌? 
சூத்திரர்‌ - பஞ்சமர்‌. 

238. திராவிடரில்‌ உயர்ந்த சாதி என்போர்‌ யார்‌? 

ஆரியரோடு தங்களை ஒன்றுபடுத்திக்‌ கொண்டவர்கள்‌. 

239. திராவிடரில்‌ இடைப்பட்ட சாதியினர்‌ யார்‌? 

ஆரியருக்கு அடிபணிந்தவர்கள்‌. 

240. திராவிடரில்‌ கீழ்ச்சாதியினர்‌ யார்‌? 

ஆரியரை எதிர்த்தவர்கள்‌. 


241. திராவிடர்‌ ஆரியரால்‌ ஐந்து பிரிவுகளாக எவ்வாறு பிரிக்கப்‌ பட்டனர்‌? 


1. சிவாச்சாரியார்‌- பிராமண மயமாக்கப்பட்டவர்கள்‌. 
2. சற்சூத்திரர்‌ - ஆரியருக்குத்‌ துணை போனவர்கள்‌. 
3. சூத்திரர்‌ - ஆரியருக்கு அடிபணிந்தவர்கள்‌. 

4. பஞ்சமர்‌ - ஆரியரை எதிர்த்தவர்கள்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


9. மலை சாதியினர்‌ - மலைக்குத்‌ தப்பி ஓடிப்போனவர்கள்‌. 
242. ஆரியர்களின்‌ எதிரி யார்‌? 


திராவிட குருக்களும்‌, ஞானிகளும்‌ ஆவர்‌. இவர்கள்‌ ஆரியரை எதிர்த்ததால்‌ பஞ்சமர்‌ (அ) எதிரி 


என முத்திரை குத்தப்‌ பட்டனர்‌. 

243. பஞ்சமர்கள்‌ - தீ வளர்த்துத்‌ திருமணம்‌ செய்வார்கள்‌. சரியா? தவறா? 

தவறு. 

244. சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்கொள்கை எதன்‌ அடிப்படையில்‌ நிலை நிற்கிறது? 

மத நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌. 

245. சாதி, இன வேறுபாட்டை, சைவ, வைணவ சமயங்களோடு இணைத்தவர்‌ யார்‌? 
ஆதி சங்கரர்‌. 


246. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நிலைநிறுத்த ஆதிசங்கரர்‌ உருவாக்கிய நிறுவனம்‌ 
யாது? 


சங்கரமடங்கள்‌. 

247. ஆதிசங்கரர்‌ எத்தனை சங்கரமடங்களை உருவாக்கினார்‌? அவை எங்கெங்கே உள்ளன? 
4 சங்கரமடங்கள்‌. அவை 

1) ஜோஷி மடம்‌ - உத்திரபிரதேசம்‌. 

2) துவாரகை மடம்‌ - குஜராத்‌. 

3) பூரி மடம்‌ - ஒரிசா. 


4) சிருங்கேரி மடம்‌ - கர்நாடகம்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


248. ஆதிசங்கரர்‌ காலத்திற்குப்‌ பிறகு மிக அண்மைக்‌ காலத்தில்‌ தமிழகத்தில்‌ உருவாக்கப்பட்ட 


மடம்‌ எது? 

காஞ்சி சங்கரமடம்‌. 

249. ஆரியவர்த்தத்தின்‌ ஆட்சிக்காலம்‌ எது? 

கி.பி. 7ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து 

கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு வரை. 

250. சற்சூத்திரர்‌ என்று அழைக்கப்படுபவர்‌ யார்‌ யார்‌? 

சைவ வேளாளர்‌, சைவ செட்டியார்‌, சைவ முதலியார்‌, கார்காத்தார்‌. 
251. ஆரிய மயமாக்கப்பட்ட சூத்திரர்‌ யார்‌? 

சிவச்சாரியார்கள்‌. 

252. ஆரியர்களால்‌ உருவாக்கப்பட்ட தீய தத்துவங்கள்‌ யாவை? 
1. நிறவெறித்‌ தத்துவம்‌. 

4. இனவெறித்‌ தத்துவம்‌. 

3. சாதிவெறித்‌ தத்துவம்‌ முதலியன. 

253. நிறவெறியை நிலைநாட்டும்‌ நூல்‌ எது? 

மனுதர்ம சாஸ்திரம்‌ என்று சொல்லப்படும்‌ மனுநூல்‌. 

254. மனுதர்ம சாஸ்திரத்தை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்த ஐரோப்பியர்‌ யார்‌? 


சர்‌.வில்லியம்‌ ஜோன்ஸ்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


255. சர்‌.வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ எந்த ஆண்டில்‌ மனுதர்ம சாஸ்திரத்தை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்தார்‌? 


கி.பி. 1794. 

256. ஆரியர்‌ போருக்குப்‌ பயன்படுத்திய விலங்கு எது? 

குதிரை. 

257. பழைய சைவ, வைணவக்‌ கோவில்களில்‌ யார்‌ பூசாரி களாய்‌ இருந்தார்கள்‌? 


சைவக்‌ கோவில்களில்‌ பறையர்களும்‌, வைணவக்‌ கோவில்‌ களில்‌ பாணர்களும்‌ பூசாரிகளாய்‌ 


இருந்தனர்‌. 


258. சைவக்‌ கோவில்களில்‌ பறையரும்‌ வைணவக்‌ கோவில்களில்‌ பாணரும்‌ பூசாரிகளாய்‌ 


இருந்தனர்‌ என்பதற்கு ஆதாரமாக இருவர்‌ பெயர்களைக்‌ கூறவும்‌? 

நந்தனார்‌, திருப்பாணாழ்வார்‌. 

சிதம்பரத்தில்‌ நந்தனாரும்‌, திருவரங்கத்தில்‌ திருப்பாணாழ்வாரும்‌ கொலை செய்யப்பட்டமை 
ஆழ்ந்து சிந்தித்தற்குரியது. 

259. பிராமணன்‌ என்பது சாதியின்‌ பெயரா? கொள்கையின்‌ பெயரா? 

கொள்கையின்‌ பெயர்‌. 

சிவனை வழிபடுபவன்‌ சைவன்‌; 

விஷ்ணுவை வழிபடுபவன்‌ வைணவன்‌; 


பிரமனை வழிபடுபவன்‌ பிராமணன்‌. எனவே, பிராமணன்‌ என்பது கொள்கையின்‌ பெயர்‌. 


ஆனால்‌ இது பின்னர்‌ சாதிப்‌ பெயராக மாற்றப்பட்டது. 
260. குகையிடிக்‌ கலகம்‌ என்றால்‌ என்ன? எந்த நூற்றாண்டில்‌ நடைபெற்றது? 


இந்தியாவில்‌ சாதி ஏற்றத்‌ தாழ்வுக்கொள்கையை உருவாக்கிய ஆரிய பிராமணர்கள்‌, அரசியல்‌ 


ஆட்சியாளர்களைக்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டு, வன்முறை மூலம்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


கொள்கையை நடைமுறைப்படுத்தினார்கள்‌. எதிர்த்தவர்கள்‌ கொலை செய்யப்பட்டனர்‌. 
மற்றவர்கள்‌ காடுகளுக்கு ஓடி, குகைகளில்‌ ஓளிந்து வாழ வேண்டிய நிர்ப்பந்தத்திற்குள்ளாயினர்‌. 
ஆனால்‌, அங்கேயும்‌ அவர்களைத்‌ துரத்திச்‌ சென்று, குகை களை இடித்து, அவர்களைத்‌ தாக்கி, 
கொலை செய்தனர்‌. இது குகையிடிக்‌ கலகம்‌ என்று சொல்லப்படுகிறது. தமிழ்‌ நாட்டில்‌ கி.பி. 
13ஆம்‌ நூற்றாண்டில்‌ இது நடைபெற்றது. 


261. ஆரிய இனம்‌ பற்றிய கருத்து எந்த நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்‌ உலகம்‌ முழுவதும்‌ பரவிற்று? 
கி.பி பதினெட்டாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு. 

262. ஹிட்லரின்‌ கொள்கைக்கு என்ன பெயர்‌? 

நாசிசம்‌. 

263. புதுயுகக்‌ கொள்கைக்கு அடிப்படை எது? 

பிராமணீயம்‌. 


264. திராவிடர்களின்‌ மூல நூல்களுக்குத்‌ திசை திருப்பும்‌ வகையில்‌ விளக்கம்‌ எழுதிய மூவர்‌ 


யார்‌? 
சங்கரர்‌, இராமானுஜர்‌, மாத்துவர்‌. 


265. கிழக்கு நாடுகளின்‌ புனித நூல்கள்‌ என்ற தலைப்பில்‌ மாக்ஸ்‌ முல்லர்‌ கூறிய தவறான 


கருத்துகள்‌ என்னென்ன? 


ஆரியரின்‌ மொழி சமஸ்கிருதம்‌; சமஸ்கிருதத்திலுள்ள இலக்கியங்களும்‌, வேதங்களும்‌ 
ஆரியருடையன, எனவே, ஆரியரே உயர்ந்த பண்பாட்டை உடையவர்‌. ஆரியரே திராவிடருக்குப்‌ 


பண்பாட்டைக்‌ கற்றுக்‌ கொடுத்தனர்‌ என்பவையே தவறான கருத்துகள்‌ ஆகும்‌. 


266. ஐரோப்பியர்‌ இந்தியாவை ஆட்சி செய்தபோது, யாருக்கு 'இந்திய ஐரோப்பியர்‌', 1௦௦ - 


Europeans’ என்ற பெயர்‌ கொடுத்தனர்‌? 


இந்தியாவில்‌ உள்ள பிராமணர்‌ உட்பட உள்ள ஆரியர்களுக்கு. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


267. ‘International Aryan League’ என்ற அமைப்பை யார்‌, யார்‌ இணைந்து உருவாக்கினர்‌? 
இந்திய ஆரியர்களும்‌, ஐரோப்பியர்களும்‌ இணைந்து உருவாக்கினர்‌. 


268. ஆரிய இனமே உலகை ஆளப்‌ பிறந்த இனம்‌ என்று கூறி யார்‌, யாரைக்‌ கொன்று 
குவித்தான்‌? 


ஹிட்லர்‌, திராவிட வழி வந்த 60 இலட்சம்‌ யூதர்களைக்‌ கொன்று குவித்தான்‌. 
269. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையை நிலை நாட்ட இயங்கி வரும்‌ அமைப்புகள்‌ யாவை? 
ஆர்‌.எஸ்‌.எஸ்‌., பா.ஜ.க., பஜ்ரங்‌ தள்‌, சிவசேனா. 


270. இந்து மதத்தையும்‌, சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையையும்‌, பிரிக்க முடியாத நிலை எந்த 
ஆண்டிலிருந்து தொடங்கியது? 


ஏறத்தாழ, கி.பி. 1794இல்‌ இருந்து 
271. அத்வைதம்‌ விளக்குவது உயிரையா? ஆன்மாவையா? 
உயிரை (சிற்றுயிரை) 


272. கிறிஸ்தவத்தில்‌ சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையைப்‌ பாதுகாக்க பிராமணர்கள்‌ யாருக்கு 
மேலிடம்‌ கொடுத்தனர்‌? 


சீரியக்‌ கிறிஸ்தவர்களுக்கு 


273. ஏறத்தாழ கி.பி.1966 வரை அமெரிக்காவில்‌ இருந்து வந்த இனம்‌ பற்றிய நம்பிக்கை 


என்ன? 


வெள்ளையர்‌ அல்லாதவர்களுக்கு ஆன்மாவின்‌ முழுமை கிடையாது. 
இவர்கள்‌ ஆன்மாவை உடைய மனித இனத்தில்‌ இல்லை. 


விலங்குகளையும்‌, வெள்ளையர்‌ அல்லாதவர்களையும்‌ வேட்டையாடுவது ஒன்று தான்‌. 


ரு ரூ ர 


வெள்ளையர்‌ அல்லாதவர்களுக்கு 5/6 பங்கு ஆன்மா தான்‌ உண்டு. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


274. இன மீட்பிற்குத்‌ தேவையானது ஆன்மீகமா? தீவிரவாதமா? 
ஆன்மீகம்‌. 


275. ஆசிய நாடுகளின்‌ இறையியல்‌ கொள்கைக்கும்‌ ஐரோப்பிய இறையியல்‌ கொள்கைக்கும்‌ 


உள்ள வேறுபாடு என்ன? 


ஐரோப்பிய இறையியல்‌ கொள்கையானது உயிருக்கும்‌, ஆன்மாவிற்கும்‌ உள்ள வேறுபாட்டைத்‌ 
தெளிவாக விளக்க வில்லை. ஆசியர்‌ இதைத்‌ தெளிவாக விளக்குகின்றனர்‌. ஐரோப்பியர்‌ 


பெரும்பாலானோர்‌ பொருள்‌ முதல்‌ வாதிகள்‌ ஆவர்‌. 

276. 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ இந்தியாவின்‌ மிகச்‌ சிறந்த இரண்டு சிந்தனையாளர்‌ யார்‌ யார்‌? 
பகுத்தறிவுப்‌ பகலவன்‌ தந்தை பெரியார்‌, பாபா சாகேப்‌ டாக்டர்‌ ஆ.த. அம்பேத்கார்‌. 
277. சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கை எந்த துரோகத்திற்குச்‌ சமம்‌? 

விசுவாச துரோகத்திற்குச்‌ சமம்‌. 

278. மக்கள்‌ விடுதலைக்கு அம்பேத்கார்‌ காட்டிய வழி என்ன? 

இந்து மதத்தை விட்டு வெளியேறி பெளத்தத்திற்கு மதம்‌ மாறுதல்‌. 

279. திராவிட இன விடுதலைக்குப்‌ பெரியார்‌ காட்டிய வழி என்ன? 

கடவுள்‌ மறுப்புக்‌ கொள்கையான நாத்திகம்‌. 

280. அம்பேத்கார்‌ எந்த மதத்திலிருந்து எந்த மதத்திற்கு மாறினார்‌? 

இந்து மதத்திலிருந்து பெளத்த மதத்திற்கு. 


261. திராவிடர்‌ சிந்தனையின்படி, “அஹம்‌ பிரமாஸ்மி” என்பதன்‌ உண்மையான பொருள்‌ 


என்ன? 


“கடவுள்‌ எனக்குள்‌ இருக்கின்றார்‌”. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


282. “அஹம்‌ பிரமாஸ்மி” என்பதற்கு, சங்கரர்‌ கொடுத்த தவறான விளக்கம்‌ என்ன? 
“நானே கடவுள்‌”. 

283. இந்தியாவிற்கு வெளியே பரவிய பிராமணியத்தின்‌ மறு வடிவங்கள்‌ யாவை? 
நாசிசம்‌, புதுயுகம்‌ இயக்கம்‌ 


284. புனித தோமா வழிக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைகளான சைவமும்‌ வைணவமும்‌ எந்த 
நூற்றாண்டிலிருந்து ஆரிய வாழ்க்கை முறைக்கு அடிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு எந்தப்‌ 


பெயரில்‌ உள்ளன? 


புனித தோமா வழிக்‌ கிறிஸ்தவத்தின்‌ கிளைகளான சைவமும்‌ வைணவமும்‌ கி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து ஆரியர்களின்‌ வாழ்க்கை முறையாகிய வருணாசிரம தருமத்திற்கு அடிமைப்‌ 
படுத்தப்பட்டு இன்று “இந்து மதம்‌” என்ற பெயரால்‌ ஆரியப்‌ பிராமணர்களுக்கு அடிமைப்பட்டு 
கிடக்கிறது. 


265. ஆரியப்‌ பிராமணர்களின்‌ இந்துத்துவத்திலிருந்து இந்து மதத்தை விடுவிப்பது யாருடைய 


கடமை? 


ஆரியப்‌ பிராமணர்களின்‌ இந்துத்துவாவின்‌ பிடியிலிருந்து இந்து மதத்தை விடுவிக்க வேண்டியது 
ஐரோப்பியப்‌ பிடியிலிருந்து விடுதலையடைந்த - ஆன்மீக விடுதலை யடைந்த கிறிஸ்தவர்களின்‌ 
கடமையாயிருக்கிறது. 


286. இந்தியா எப்போது சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையிலிருந்து விடுதலையடையும்‌? 


இந்துத்துவாவின்‌ பிடியிலிருந்து சைவ, வைணவ சமயங்‌ களாகிய இந்து மதத்தை 
விடுவித்துவிட்டால்‌ இந்தியா சாதி ஏற்றத்தாழ்வுக்‌ கொள்கையிலிருந்து விடுதலையடையும்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பொதுவான கேள்விகள்‌: 


287. “சுவஸ்திக்‌” சின்னம்‌ ஆரியருடையதா? திராவிடருடையதா? “சுவஸ்திக்‌” சின்னம்‌, “தன்னை 
ஆரியர்‌” என்று கூறிக்‌ கொண்ட ஹிட்லரால்‌ பயன்படுத்தப்பட்டதே. அப்படி யானால்‌ அது 
ஆரியரின்‌ சின்னம்‌ தானே? 

ஒன்றைப்‌ பயன்படுத்துவதாலேயே அது அவருடையது என்று கூற முடியுமா? அதை முதன்முதல்‌ 
யார்‌, எப்போது, எந்தப்‌ பொருளில்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினார்கள்‌ என்று ஆராயும்போதுதான்‌ 


உண்மை புலப்படும்‌. 


“சுவஸ்திக்‌ சின்னம்‌” திராவிடரின்‌ சின்னம்‌. ஏனெனில்‌ திராவிடரின்‌ பழமையான சிந்துவெளி 


முத்திரைகளில்‌ “சுவஸ்திக்‌ சின்னம்‌” ஏராளமாகக்‌ காணப்படுகிறது. 


268. இந்தியா முழுவதும்‌ ஒரு காலத்தில்‌ தமிழ்‌ பேசப்‌ பட்டது என்பதை அம்பேத்கார்‌ எந்தத்‌ 
தொகுதி எந்தப்‌ பக்கங்களில்‌ குறிப்பிடுகிறார்‌? 


தொகுதி : 7; பக்கம்‌ : 299-300. 

289. திராவிடபதி யார்‌? இது பற்றி விளக்கும்‌ புராணம்‌ எது? 

நோவா - மச்ச புராணம்‌. 

290. இஸ்லாம்‌ மதத்தின்‌ இரண்டு பிரிவுகள்‌ யாவை? 

ஷியா, சுன்னி. 

291. தமிழ்நாடு என்ற பெயர்‌ வருவதற்கு உண்ணாவிரதமிருந்தவர்‌ யார்‌? 
சங்கரலிங்க நாடார்‌. 

292. தமிழன்‌ என்ற சொல்‌ எவ்வாறு திரிந்து காணப்படுகிறது? 
திராவிடன்‌ 


தமிழன்‌ - திரமிளன்‌ - திரமிடன்‌ - திரவிடன்‌ - திராவிடன்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


293. “இராமர்‌” கடவுளின்‌ அவதாரம்‌ என்று கூறிய முதல்‌ இலக்கியம்‌ எது? 
கம்பர்‌ எழுதிய கம்பராமாயணம்‌. 


கம்பராமாயணத்தின்‌ மூலநூலாகிய வால்மீகி இராமாயணத்தில்‌ “இராமர்‌” கடவுளின்‌ அவதாரம்‌ 
என்று குறிக்கப்படவில்லை. கம்பர்தான்‌ தன்னுடைய கம்பராமாயணத்தில்‌ முதன்‌ முதல்‌ 


இராமரை, கடவுளின்‌ அவதாரம்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 


294. சமயங்கள்‌, அடிப்படையில்‌ ஒரே மெய்ப்பொருளையே வெவ்வேறு கோணங்களில்‌ 
விளக்குகின்றன என்றால்‌, 'கடவுள்‌ மனிதருக்காகத்‌ தன்னையே தியாகம்‌ செய்தார்‌' எனும்‌ கருத்தை 


சமயங்கள்‌ எந்தெந்தப்‌ பெயரில்‌ விளக்குகின்றன? 


மனிதருக்காகத்‌ தன்னையே தியாகம்‌ செய்த கடவுளை, கிறிஸ்தவம்‌ “கிறிஸ்து” எனும்‌ பெயரிலும்‌ 
சைவம்‌ “தியாகராசன்‌”, “நீலமணிமிடற்றன்‌” முதலிய பெயர்களிலும்‌, மகாயான பெளத்தம்‌ 


“போதிசத்துவர்‌” எனும்‌ பெயரிலும்‌ விளக்குகின்றன. 

295. “நினைவுக்‌ கல்‌” இஸ்லாமில்‌ எந்தப்‌ பெயரில்‌ உள்ளது? 
காபாக்‌ கல்‌ / கறுப்புக்‌ கல்‌. 

296. கோவில்‌ என்றாலே இஸ்லாமில்‌ எதைக்‌ குறிக்கும்‌? 
“மெக்காவில்‌ உள்ள கோவில்‌. 


297. மெக்காவில்‌ உள்ள கறுப்புக்‌ கல்லை இஸ்லாமில்‌ எத்தனை முறை சுற்றி வந்து 





சிறப்பிப்பர்‌? 


£ முறை. 


298. மெக்காவிலுள்ள கறுப்புக்‌ கல்லைச்‌ சுற்றி வரும்போது இஸ்லாமியர்‌ மரபுப்படி எப்படி 


உடை உடுத்தியிருக்க வேண்டும்‌? 


தையல்‌ இல்லாத வெள்ளை வேட்டி, தையல்‌ இல்லாத வெள்ளைத்‌ துண்டு 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


299. மெக்காவிலுள்ள கறுப்புக்‌ கல்லை இஸ்லாமியர்‌ யாருடைய வழிபாட்டு முறையில்‌ 


சிறப்பிப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌? 
தம்‌ முன்னோராகிய இப்ராகிம்‌ நபி அல்லது ஆபிரகாம்‌ வழியில்‌. 


300. தையல்‌ இல்லாத வெள்ளை வேட்டியையும்‌, தையல்‌ இல்லாத வெள்ளைத்‌ துண்டையும்‌ 


அணிந்து கொண்டு சுற்றி, சுற்றி வந்து கடவுப்ளை வழிபடும்‌ முறை, உலகில்‌ யாருடைய முறை? 





தமிழர்‌ முறை / திராவிடர்‌ முறை. 

301. பைபிளில்‌ “பெத்தேல்‌” என்பது குர்‌ஆனில்‌ எந்தப்‌ பெயரில்‌ குறிக்கப்படுகிறது? 
பைத்துல்லா. 

302. இஸ்லாமில்‌ ஆண்களும்‌ பெண்களுமாகத்‌ தொழக்‌ கூடிய இடம்‌ எது? 
மெக்காவிலுள்ள மசூதி மட்டும்‌. 


303. திராவிட அரசராகிய அசோகனின்‌ பேரனான பிருகத்ரதனை வஞ்சகமாகக்‌ கொன்றுவிட்டு 
திராவிட ஆட்சியைக்‌ கைப்பற்றிய ஆரியன்‌ யார்‌? எப்போது? அவன்‌ எந்த வம்சத்தைச்‌ 


சேர்ந்தவன்‌? 
புஷ்யமித்திரன்‌. கி.மு. 185ஆம்‌ ஆண்டில்‌. அவன்‌ சுங்க வம்சத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 


304. “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌” என்று அனைவரையும்‌ சகோதரராகக்‌ கருதும்‌ உயர்ந்த 


தத்துவத்தைக்‌ கூறிய தமிழ்ச்‌ சான்றோர்‌ பெயர்‌ என்ன? 
கணியன்‌ பூங்குன்றனார்‌. 


305. மக்களை உயர்ந்த சாதியினர்‌, தாழ்ந்த சாதியினர்‌ என்று கூறுபோடும்‌ ஆரியக்‌ கொள்கை 


ஒருபுறம்‌ காணப்பட 
மனிதரை, கடவுள்‌ வாழும்‌ நடமாடும்‌ கோவில்‌ என்று 
கூறிய தமிழ்ச்‌ சைவ அடியவர்‌ யார்‌? 


திருமூலர்‌. 


இணையத்தளம்‌: lWww.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


306. கல்வியை, திராவிடர்‌ எந்தப்‌ பெயரில்‌ உருவகித்தனர்‌? 
சரஸ்வதி. 

307. செல்வத்தை, திராவிடர்‌ எந்தப்‌ பெயரில்‌ உருவகித்தனர்‌? 
இலக்குமி (லஷ்மி). 

308. விநாயகர்‌ அகவல்‌ பாடியவர்‌ யார்‌? 

ஒளவையார்‌. 


309. சிந்துவெளி நாகரிகம்‌ திராவிட நாகரிகமே என ஆராய்ச்சி அடிப்படையில்‌ விளக்கிய 


வெளிநாட்டவர்‌ யார்‌? யார்‌? 

சர்‌. ஜான்‌ மார்ஷல்‌ 

ஊழ்‌. ஹீராஸ்‌. 

310. சிந்துவெளி பெண்‌ தெய்வ உருவங்கள்‌ கொம்புடன்‌ காணப்‌ படுகின்றன. சரியா? தவறா? 
சரி. 

311. திருவாசகத்தின்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ என்ன? 

மாணிக்கவாசகர்‌. 

312. திருமந்திரத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


திருமூலர்‌. 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


பின்னிணைப்பு 


ஆய்வாளர்கள்‌ படிக்க வேண்டிய ஆய்வேடுகளும்‌ நூல்களும்‌ 


இந்நூல்‌ தொடர்பான டாக்டர்‌ பட்ட (பிஎச்‌.டி) ஆய்வேடுகள்‌ 


விவிலியம்‌ திருக்குறள்‌ சைவ சித்தாந்தம்‌ ஒப்பாய்வு - 
- டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ எம்‌.ஏ., பிஎச்‌.டி., 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 

தமிழ்‌ பக்தி இயக்கத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ - விவிலிய ஒளியில்‌ 
- டாக்டர்‌ தெ. தேவகலா எம்‌.ஏ., பிஎச்‌.டி., 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்களின்‌ பிற நூல்கள்‌ 


N 


9. 


வதய அ இல்‌ ப அத ஒதி 


இந்துத்துவாவின்‌ பிடியிலிருந்து இந்து மதத்தை விடுவிப்பது எவ்வாறு? 

சரியான சின்னம்‌ எது? திருநீறா? சிலுவையா? (சரியான சின்னம்‌ சிலுவையன்று; 
திருநீறே. எவ்வாறு?) 

பைபிள்‌ கூறும்‌ சைவ உணவின்‌ வரலாறு. 

ஐரோப்பிய வழி ஆரியக்‌ கிறிஸ்தவமும்‌, தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவமும்‌ 
சங்கரமடத்தோடு போராட வேண்டியது ஏன்‌? 

சங்கரமடத்துக்கு 108 கேள்விகள்‌ 

சங்கரமடத்திற்கு ஒரு சவால்‌. 

கடவுள்‌ உண்டா? 


புறஒளியும்‌ அகஒளியும்‌ 


10. சிவஞானபோதம்‌ - விளக்கம்‌ 


11. சங்கராச்சாரியாருக்கு ஒரு சவால்‌! மற்றும்‌ 


12. திராவிடர்‌ சிந்தனையில்‌ பிள்ளையார்‌ - 


இணையத்தளம்‌: WWW.tamilarsamayam.com 





முதல்‌ பதிப்பு: ஆகஸ்டு.2004 


டாக்டர்‌ தெ. தேவகலா 
13. “திருக்குறள்‌ ஒரு தோமா வழி திராவிடக்‌ கிறிஸ்தவ நூலே” 
என்னும்‌ மையக்‌ கருத்தை நிலைநாட்டி டாக்டர்‌ மு. தெய்வநாயகம்‌ அவர்கள்‌ எழுதிய பிற நூல்கள்‌ 


14. திருவள்ளுவர்‌ கிறிஸ்தவரா? 

15. வள்ளுவர்‌ வாழ்த்தும்‌ ஐந்தவித்தான்‌ யார்‌? 

16. வள்ளுவர்‌ வாழ்த்தும்‌ நீத்தார்‌ யார்‌? 

17. வள்ளுவர்‌ வாழ்த்தும்‌ வான்‌ எது? 

18. சான்றோர்‌ யார்‌? 

19. எழுபிறப்பு எது? 

20. வள்ளுவர்‌ வாழ்த்தும்‌ இயல்புடைய மூவர்‌ யார்‌? 

21. அருட்செல்வம்‌ யாது? 

22. பேரின்பவிளக்கம்‌ (பொதுமறையும்‌ பொருளிலக்கணமும்‌) 
23. திருக்குறளும்‌ பைபிளும்‌ 


இணையத்தளம்‌: WWw.tamilarsamayam.com 





